தஞ்சை சரசுவதி மகால்‌ வெளியீடு எண்‌: 166 


கமலை வைத்தியநாத தேசிகர்‌ இயற்றிய 


திருதல்லூர்ம்‌ புராணம்‌ 


( குறிப்புரையுடன்‌ ) 


பதிப்பாசிரியர்‌ : 


பேராசிரியர்‌, பாவலரேறு திரு. ௪. பாலசுந்தரம்‌ 
அனை முதல்வர்‌ கரந்தைப்‌ புலவர்‌ கல்லூரி தஞ்சாவூர்‌ 


தஞ்சை சரசுவதிமகால்‌ நிருவாகக்‌ குழுவினருக்காக 
கெளரவ காரியதரிசி 


வித்துவான்‌ அ. வடிவேலன்‌ அவர்களால்‌ 
வெளியிடப்பட்டது 


கி.பி. 1970] விலை ரூ. 16-00 


ஜெமினி அச்சகம்‌, 
கும்பகோணம்‌. 


(போன்‌: 89% | 


வெளியிடுவோர்‌ உரை 


ஆன்மாக்கள்‌ இம்மை வாழ்வையும்‌ மறுமைப்‌ பயனையும்‌ 
இனிதாகவும்‌ எளிதாகவும்‌ பெறும்பொருட்டும்‌, வேதாகமங்களின்‌ 
சாரத்தைப்‌ பருப்பொருட்டாக்கிச்‌ சமய சமுதாய நெறிகளை 
உணர்ந்து ஓழுகவும்‌ சான்றோர்களால்‌ முறையாகப்‌ படைத்‌ 
தளிக்கப்‌ பெற்றவையே பதினெண்‌ புராணங்களாகும்‌. இவற்றை 
முற்றக்‌ கற்றுணர்தல்‌ சில்வாழ்நாள்‌ பல்பிணியுடைய மக்கள்‌ 
யாவர்க்கும்‌ அரிதாகும்‌ என உணர்ந்த நல்லறிஞர்கள்‌, யாவரும்‌ 
பயின்று பயன்பெறத்தக்க வையில்‌ ஆக்கப்பெற்றவையே 
தலபுராணங்களாகும்‌. 


தலபுராணங்கள்‌ அவ்வத்‌ தலங்களின்‌ அருமைபெருமைகளைத்‌ 
தெய்வீகத்தோடும்‌ சமயக்‌ கொள்கைகளோடும்‌ இணைத்துச்‌ சுவை 
பட உயர்வு ஈவிற்சியாக நல்லிசைப்‌ புலவர்களால்‌ பாடப்‌ 
பெற்றவையாகும்‌. தலபுராணங்கள்‌ அவ்வத்‌ தலத்தைப்பற்றி 
உரிமையோடு கூடிய ஒரு பற்றினை உண்டாக்கி அதன்வாயிலாக 
அங்கெழுந்தருளியுள்ள மூர்த்திகளின்‌ மகிமைகளையும்‌ தீர்த்தங்‌ 
களின்‌ மாண்புகளையும்‌ அறியச்செய்கின்றன . 


இம்முறையால்‌ இந்‌ நல்லூர்ப்‌ புராணமும்‌ இத்தலத்திலுள்ள 
திருக்கோயிலின்‌ வரலாற்றினையும்‌ அமைப்பினையும்‌ சிறப்பினையும்‌ 
மூர்த்திகளின்‌ விசிட்டங்களையும்‌ தீர்த்தங்களின்‌ பெருமைகளையும்‌ 
சுவையாகவும்‌ செம்மையாகவும்‌ விளக்குகிறது. இத்‌ தலம்‌ நமது 
தஞ்சை மாவட்டம்‌ குடந்தை வட்டத்தைச்‌ சார்ந்து காவிரியின்‌ 
தென்பால்‌ அமைந்து விளங்குகின்றது. 


இப்புராணத்தைச்‌ செந்தமிழ்ச்‌ செய்யுட்களால்‌ ஆக்கியருளிய 
பைந்தமிழ்ப்‌ பாவலர்‌ கமலை வைத்தியநாத தேசிகர்‌ என்பவராவார்‌, 
இவர்‌ பதினேழாம்‌ நூற்றாண்டிற்‌ பல சிறப்புக்களோடு வாழ்ந்த 
சிறந்த கல்வியாளர்‌, சைவச்‌ சான்றோர்‌. பழந்தமிழ்‌ இலக்கண 
மரபுகளும்‌ புராண அமைப்பு முறைகளும்‌ நன்கு விளங்க 
இப்‌ புராணத்தை இவர்‌ அருளியுள்ளமையைக்‌ காணலாம்‌. 


பழஞ்‌ சுவடிகளையும்‌ அரும்‌ பெரும்‌ நூல்களையும்‌ பேணிக்காத்து 
அரிய நூல்களைப்‌ பதிப்பித்துவருதலை ஒரு பகுதியாகக்கொண்டு 
பல்வேறு கல்வி கலைப்பணிகளை ஆற்றிவரும்‌ வரலாற்றுச்‌ சிறப்ப 
மிக்க நமது சரசுவதிமகால்‌ நூல்‌ நிலையத்தில்‌ இருந்த இந்‌ 
நல்லூர்ப்‌ புராணச்‌ சுவடியைச்‌ சமய உலகமும்‌ தமிழுலகமும்‌ 
கற்றுணர்ந்து பயன்பெறும்‌ வகையில்‌ அச்சிட்டு வெளியிடும்‌ பொறுப்‌ 
பினைக்‌ கரந்தைப்‌ புலவர்‌ கல்லூரித்‌ துணை முதல்வர்‌ பாவலரேறு 
திரு. ச. பாலசுந்தரம்‌ அவர்களிடம்‌ ஓப்பித்தோம்‌. அவர்கள்‌ இப்‌ 
பொறுப்பினை ஏற்றுச்‌ சீரிய முறையில்‌ சுவடியையும்‌ கையெழுத்துப்‌ 
படியையயும்‌ ஈன்கு ஆராய்ந்து செப்பனிட்டு மூலபாடங்களை 
அமைத்துப்‌ பொருள்‌ தொடர்பினைக்‌ கற்போர்‌ எளிதின்‌ அறிதற்‌ 
பொருட்டுச்‌ சிறு தலைப்புக்களையும்‌ அரும்பதங்களுக்குப்‌ பொருளை 
யும்‌ எழுதிச்‌ சேர்த்து புராணத்தில்‌ வரும்‌ சருக்கங்களின்‌ 
கருத்துக்களைச்‌ சுருக்கமாக வரைந்து இப்புராணத்தைப்‌ பயில்‌ 
வோருக்குப்‌ பெரிதும்‌ துணைபுரியும்‌ வண்ணம்‌ ஈன்முறையிற்‌ 
பதிப்பித்துள்ளமையைப்‌ பாராட்டி நன்றியையும்‌ தெரிவித்துக்‌ 
கொள்ளுகிறோம்‌. 


இப்புராணம்‌ செம்மையும்‌ பொலிவும்‌ திகழ வெளிவரத்தக்க 
மூறையில்‌ செயலாற்றிய மகால்‌ நூலக அலுவலர்களுக்கும்‌ 
கவினுற அச்சிட்டுத்தந்த குடந்தை ஜெமினி அச்சகத்தாருக்கும்‌ 
எங்கள்‌ அன்புசான்ற நன்றியுரியவாகும்‌. 


இத்தகு பணிகளுக்கு ஆக்கமும்‌ ஊக்கமும்‌ அளித்துப்‌ 
பேணிவரும்‌ தமிழக அரசினை நன்றியோடு போற்றுகிறோம்‌. 


இங்ஙனம்‌ 
தஞ்சாவூர்‌ ॥ வித்துவான்‌ அ. வடிவேலன்‌ 
6-4-1979 \ கெளரவ காரியதரிசி 
சரசுவதிமகால்‌ நூல்‌ கிலையம்‌ 


சருக்கங்களின்‌ அடைவு 


லி 


பாயிரச்‌ சருக்கம்‌ 

கைமிசாரண்யச்‌ சருக்கம்‌ 

கைலாயச்‌ சருக்கம்‌ 

சுந்தராசலச்‌ சருக்கம்‌ 

பிரமதேவர்‌ அருச்சனை புரிந்த சருக்கம்‌ 

பிரம தீர்த்தச்‌ சருக்கம்‌ 

பஞ்சாக்கரச்‌ சருக்கம்‌ 

அக்கினி தீர்த்தச்‌ சருக்கம்‌ 

அகத்தியர்க்கு மணவாளக்கோலய்‌ காட்டின சருக்கம்‌ 

சத்தசாகரம்‌ வரவழைத்த சருக்கம்‌ 

சமுத்தரராசன்‌ செப்பேசுரம்‌ பணிந்துமீண்ட சருக்கம்‌ 

பிரமதேவர்‌ வரம்பெற்ற சருக்கம்‌ 

ஐராவத சாப விமோசனச்‌ சருக்கம்‌ 

சுமதி காந்தனையடைந்த சருக்கம்‌ 

சங்குகன்னச்‌ சருக்கம்‌ 

கிராத மோட்ச சருக்கம்‌ 

தருமசேனச்‌ சருக்கம்‌ 

தீர்க்க துண்டச்‌ சருக்கம்‌ 

எக்கிஞகுத்த சருக்கம்‌ 

கோபிதாரத்துவாசச்‌ சருக்கம்‌ 

பிரமதேவர்‌ நாரதர்க்கு தலவிசிட்டமுரைத்த சருக்கம்‌ 

மாயவனருச்சனை ச்‌ சருக்கம்‌ 

தேவர்கள்‌ அருச்சனை ச்‌ சருக்கம்‌ 

பிரமதேவர்‌ நாரதர்க்குத்‌ தீர்த்த விசிட்டமுரைத்த 
சருக்கம்‌ 

கமுகு மோசனச்‌ சருக்கம்‌ 

வீதிவிடங்கச்‌ சருக்கம்‌ 

அமர்நீதிச்‌ சருக்கம்‌ 


பக்கம்‌ 


ட 


சிவ சிவ 
முன்னுரை 


நினைந்துருகும்‌ அடியாரை நையவைத்தார்‌ 
நில்லாமே தீவினைகள்‌ நீங்கவைத்தார்‌ 
சினந்திருகு களிற்றுரிலைப்‌ போர்வைவைத்தார்‌ 
செழுமதியின்‌ தளிர்வைத்தார்‌ சிறந்துவானோர்‌ 
இனந்துருவி மணிமகுடத்‌ தேறத்துற்ற 
இனமலர்கள்‌ போதவிழ்ந்து மதுவாய்ப்‌ பில்கி 
நனைந்தனைய திருவடியென்‌ தலைமேல்‌ வைத்தார்‌ 
நல்லூரெம்‌ பெருமானார்‌ நல்லவாறே. 
[ திருசாவுக்கரசர்‌ ] 


உலகெலாம்‌ உணர்ந்து ஓதற்கரிய பரம்பொருளை அவன்‌ 
அருளாலே அவன்றாள்‌ பணிந்து மெய்தானரும்பி விதிர்விதிர்த்துக்‌ 
கைதான்‌ நெகிழ வீடாது உள்ளுருகிக்‌ கண்டுணர்ந்த மெய்த்தவ 
ஞானியார்‌, வினைவயத்தாற்‌ பிறவி எடுத்து மாயையிற்‌ சுழன்று 
மாழாந்து கிடக்கும்‌ ஆன்மாக்கள்‌ உய்திபெறத்‌ தாங்கள்‌ 
மெய்யறிவான்‌ உணர்ந்து திருவாய்மலர்ந்தருளிய நூல்களுள்‌ 
ஒருவகையே புராணங்களாகும்‌. 


இறைவனருளிய வேதப்பொருளை ஒலிவடிவாம்‌ மொழியுருவீற்‌ 
செய்தளித்த மாமுனிவர்தம்‌ மந்திர மொழிகளின்‌ செம்பொருனைத்‌ 
தெற்றென உணரவியலாதாரும்‌ உணர்ந்து உய்திபெறப்‌ 
பேரருளாளர்கள்‌ அதனை ஆகமங்களாக விரித்து விளக்கினர்‌. 
ஆகமங்களின்‌ பொருளையும்‌ பிழிவையும்‌ அறிந்துணரும்‌ ஆற்றல்‌ 
வளரப்பெறாதார்‌ அவற்றை உணர்தற்குக்‌ கருவியாக நுண்‌ 
பொருளைப்‌ பருப்பொருட்டாக்கி உலகியல்‌ வாழ்வின்‌ அடிப்‌ 
படையில்‌ உருவகமாக்கிச்‌ செய்யப்பெற்றவையே பதினெண்‌ 
புராணங்களாகும்‌, 


அங்கிங்கெனுதபடி எங்கும்‌ ஒளியாய்‌ நிலவும்‌ ஆனந்தவடிவை 
இப்பூவுலகில்‌ வாழும்‌ மக்கள்‌ உணர்ந்து வழிபடச்‌ சான்றோர்கள்‌ 


11 


அமைத்துத்‌ தந்தவையே ஆலயங்கள்‌. ஆலயங்களை 
அமைப்பதற்குத்‌ தேர்ந்து கண்ட இடங்களே தெய்வத்‌ தலங்கள்‌ 
ஆகும்‌. ஆலயத்தின்‌ மையப்பொருளாகிய மூர்த்தியைச்‌ சரியை 
முதலாய நெறிகளில்‌ நின்று வழிபடுதற்கேற்ற சூழ்நிலைகளையும்‌ 
இயற்கை வாய்ப்புக்களையும்‌ கொண்ட தலங்களே சிறப்புடைய 
வாகும்‌. ஆதலின்‌ நீர்நிலைகளும்‌ சோலைகளும்‌ வளமலைகளும்‌ 
இயல்பாக அமைந்த இடங்களில்‌ தத்தம்‌ கொள்கைகளுக்கேற்ற 
மூர்த்திகளைத்‌ தோற்றுவித்து ஆலயங்களை அமைத்தனர்‌, 
இதனால்‌ ஒரு தலத்தின்‌ சிறப்பு மூர்த்தியாலும்‌ தீர்த்தத்தாலும்‌ 
விளக்கமுறுதலின்‌ மூர்த்தி தலந்‌ தீர்த்தம்‌ முறையாய்‌ 
வணங்கினர்க்கோர்‌ வார்த்தைசொலச்‌ சற்குருவு வாய்க்கும்‌ 
பராபரமே என அருளாளர்கள்‌ அறைந்து போந்தனர்‌. 


இம்முறையினற்றான்‌ இப்பரத கண்டத்தில்‌ தென்னகத்தில்‌ 
தெய்வத்‌ தலங்கள்‌ மிக்கு விளங்குகின்றன. ஒரு கோணத்தில்‌ 
“தென்னாடுடைய சிவனே'' என்று பெரியோர்கள்‌ மொழிவதும்‌ 
இது கருதியே எனலாம்‌. தென்னகத்தில்‌ அரசியல்‌ வரலாற்றுக்‌ 
காலத்திற்கு முன்பே திருக்கோயில்கள்‌ தோன்றி மக்களை நெறிப்‌ 
படுத்தி வந்துள்ளன என்பதை மக்கள்‌ வரலாற்றாய்வுகள்‌ 
புலப்படுத்துகின்‌ றன. 


தென்னகம்‌ பண்டு சேர சோழ பாண்டியர்‌ என்னும்‌ முப்‌ 
பெரும்‌ வழியினரால்‌ ஆளப்பெற்று வந்ததென்பது யாவரும்‌ 
அறிந்ததே. இவ்வேந்தர்தம்‌ குடிப்பெயர்கள்‌ நில அடிப்படையில்‌ 
அமைந்தனவாகும்‌. ஆக, தென்னகம்‌ சேரநாடு சோழகாடு பாண்டி 
நாடு என மூன்று பிரிவாக விளங்கி வந்திருக்கிறது. சமய குரவர்‌ 
காலத்தில்‌ ஐந்து மண்டலங்களாக விளங்கியுள்ளது. காலப்‌ 
போக்கில்‌ முடியரசுகள்‌ மாறி இப்பொழுது நீங்கிப்‌ பல்வேறு 
பிரிவுகளாக விளங்கினும்‌ பழம்பெயர்கள்‌ மறைந்துவீடாமல்‌ 
நிற்கின்றன. 


இடைக்காலத்து வழங்கிய ஐந்து மண்டலங்களூள்‌ சோழ 
மண்டலத்தில்‌ ஏனை மண்டலங்களைக்‌ காட்டிலும்‌ திருத்தலங்கள்‌ 
மிகுதியாகும்‌. மேலும்‌ சோழ வளநாட்டின்‌ குருதி ஓட்டமாக 
விளங்கும்‌ காவிரியின்‌ இரு கரைகளிலுமே பெரும்பாலான 
தெய்வத்‌ தலங்கள்‌ அமைந்துள்ளன. பிற வேந்தர்களினும்‌ 
சோழர்களே மிகுதியான கோயில்களை எடுத்துள்ளமை 
வரலாற்றால்‌ தெரியலாம்‌. “பரங்கினொடு பல தளிகள்‌ இல்லாத 
ஊர்கள்‌ அடவிகாடே'' என அப்பரடிகள்‌ கூறிய அடிப்படையில்‌ 


iil 

பகோயிலில்லா ஊரில்‌ குடியிருக்க வேண்டா” என்பது போன்ற 
நீதி மொழிகள்‌ தோன்றலாயின. இற்றைக்கும்‌ தென்னாட்டில்‌, 
அதனுள்ளும்‌ சோழ மண்டலத்தில்‌ கோயிலில்லாத ஊர்களைக்‌ 
காணமுடியாது. புதிதாகத்‌ தோன்றுகின்ற ஊர்களுக்கும்‌ இது 
ஒக்கும்‌, 

இனித்‌ தமிழகத்தின்‌ தொன்மையான சைவ வைணவத்‌ 
தலங்களுள்‌ சைவத்‌ தலங்களே சோழ நாட்டில்‌ மிகுதியாகக்‌ 
காணப்படுபவை, இவற்றுள்‌ பெரும்பாலன சமயகுரவர்களால்‌ 
பாடப்பெற்றவை. இம்முறையில்‌ இத்‌ திருகஸ்லூர்‌ மூவர்‌ 
முதலிகளாலும்‌, அருணகிரியாராலும்‌ பாராட்டி வழிபட ப்பெற்ற 
தலமாக விளங்குகின்றது. மேலும்‌ நாயன்மார்‌ அறுபத்துமுவருள்‌ 
ஒருவரான அமர்நீதி நாயனார்‌ திருத்தொண்டு நிகழ்ந்தது இத்‌ 
திருத்தலத்திலேயாம்‌, அதனால்‌ பன்னிரண்டாம்‌ திருமுறையாகிய 
பெரிய புராணத்தில்‌ இத்தலம்‌ சேக்கிழாரால்‌ சிறப்பிக்கப்‌ 
படுகிறது. 

அருளாளர்களால்‌ போற்றப்பெற்ற இத்தகு தலங்களின்‌ 
சிறப்பைப்‌ பாமர மக்களும்‌ தெரிந்துணர்ந்து வழிபடுதற்காக 
அவ்வத்தலங்களின்‌ சிறப்புக்களைத்‌ தொன்மையான வரலாறுகளை 
வைத்துச்‌ சமயத்‌ தத்துவங்களையும்‌ நெறிகளையும்‌ கோட்பாடுகளை 
யும்‌ கதைப்போக்கில்‌ விளக்கி அமைத்துப்‌ பெரும்புலவர்கள்‌ 
புராணங்களைச்‌ செய்தருளினர்‌. இப்புராணங்களெல்லாம்‌ 
தொன்மையானவை. தெய்வ நலஞ்சான்ற முனிவர்களால்‌ 
அருளப்பெற்றவை என்பதை வலியுறுத்துமுகத்தான்‌ ஒவ்வொரு 
தலபுராணமும்‌ சிவபெருமான்‌ உமையம்மைக்கோ, முருகனுக்கோ 
நந்தியெம்பெருமானுக்கோ அருளிச்செய்ய கந்தி சனற்குமாரற்கும்‌, 
அவர்‌, அவர்தம்‌ மாணாக்கருக்கும்‌ கூற, இறுதியாகச்‌ சூத முனிவர்‌ 
இப்பூவுலக முனிவர்களுக்கு அறிவித்ததாகக்‌ கூறுகின்றன. 
திருமால்‌ பிரமன்‌ முதலாய தேவர்களும்‌ நாரதர்‌ அகத்தியர்‌ 
முதலான முனிவர்களும்‌ சூரியன்‌ சந்திரன்‌ முதலான கோள்களும்‌ 
பூசித்துப்‌ பெருமையடைந்தனர்‌ என்றும்‌, பல்வேறுபட்ட மக்களும்‌ 
விலங்குகளும்‌ பறவைகளும்‌ பூசித்துப்‌ பேறுபெற்றனர்‌ என்றும்‌ 
கூறி அற்புத நிகழ்ச்சிகள்‌ பலவற்றை அமைத்துப்‌ பெரும்பாலும்‌ 
எல்லாப்‌ புராணங்களும்‌ கூறும்‌. கூறினும்‌ ஒவ்வொரு 
புராணத்திலும்‌ சில பல சிறப்புக்‌ கூறுகள்‌ விளங்குவதைப்‌ 
பயிலுவோர்‌ நன்கறிவர்‌. இவ்வகையில்‌ இந்தத்‌ திருநல்லூர்ப்‌ 
புராணம்‌ பல சிறப்புக்களை உடையதாகத்‌ திகழ்வதைக்காணலாம்‌, 


iv 


திருநல்லூர்‌ : 

சுந்தர நகரம்‌ எனப்பெறும்‌ இந்தத்‌ திருநல்லூர்‌ சோழவள 
நாட்டின்‌ இடைப்பகுதியில்‌ பிற்காலச்‌ சோழர்களுக்குத்‌ தலைகக 
ராக விளங்கிய தஞ்சை மாவட்டத்தின்கண்‌ குடமூக்கு என்னும்‌ 
கும்பகோணத்திற்குத்‌ தென்மேற்கில்‌ காவிரியின்‌ தென்கரையில்‌ 
மருதவளனஞ்‌ சிறந்து விளங்கும்‌ ஒரு ஈன்னகராகும்‌. சோழர்‌ காலத்‌ 
திருப்பணிச்‌ சிறப்போடு விளங்கும்‌ இவ்வூர்‌ பண்டு ஒரு பெரு 
நகராக வீளங்கியிருக்க வேண்டுமென்று தெரிகிறது. இவ்வூரின்‌ 
கண்‌ உள்ள செற்பேசுரம்‌ எனப்படும்‌ சுந்தரநாதர்‌ திருக்கோயில்‌ 
சோழ மன்னர்களால்‌ வழி வழி புரக்கப்பெற்று இந்நாள்‌ திருக்‌ 
கயிலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு உரிமை 
உடையதாய்‌ அவ்‌ ஆதீனத்தாரால்‌ புரந்து வரப்படுகிறது. 


பாடல்‌ பெற்ற தலங்களுள்‌ காவிரியின்‌ தென்‌ கரையில்‌ உள்ள 
இஃது இருபதாவது தலமாகும்‌. இது மாடக்கோயில்‌ 
அமைப்பைச்‌ சார்ந்து விளங்குகிறது. இக்கோயில்‌ தொடர்பாக 
இருபத்து மூன்று கல்வெட்டுக்கள்‌ படி எடுக்கப்‌ பெற்றுள்ளன. 
அவற்றுள்‌ இருபத்திரண்டு கல்வெட்டுக்கள்‌ சோழர்கள்‌ 
செய்தவை. முதலாம்‌ இராசராசன்‌ காலத்தில்‌ நாராயணன்‌ 
ஏகவீரன்‌ என்பவன்‌ ஒரு மண்டபம்‌ கட்டியுள்ளான்‌. அகோர 
வீரன்‌ என்‌ பவன்‌ நிலக்கொடையளித்துள்ளான்‌, அகம்படி 
விநாயகப்‌ பிள்ளையாருக்கு வீட்டு 9ிலமும்‌ அகம்படியார்‌ கட்டின 
வீடுகளும்‌ எட்டுத்தென்னை மரங்களும்‌ கோயிலுக்குத்‌ தரப்‌ 
பட்டுள்ள செய்தி ஒரு கல்வெட்டிற்‌ கூறப்படுகின்றது. 
அக்காலத்து இவ்வூர்‌ பஞ்சவன்மாதேவிச்‌ சதுர்வேதி மங்கலம்‌ 
என வழங்கப்பட்டுள்ளது. எல்லாக்‌ கல்வெட்டுக்களும்‌ வெளி 
வரின்‌ இன்னும்‌ பல செய்திகள்‌ புலனாகும்‌. பண்டு இத்தலத்தில்‌ 
வைகாசித்‌ திங்களில்‌ ஏழூர்‌ திருவிழா ஈடைபெற்று வந்துள்ளது. 


சிற்ப வேலைப்பாடுகள்‌ நிறைந்த இத்திருக்கோயிலில்‌ பெரிய- 
தொரு நெற்களஞ்சியமும்‌, சோழர்கள்‌ அமைத்த இரகசியமான 
ஒரு சுரங்கமும்‌ இருக்கின்றன. அமர்நீதி நாயனார்‌, அவர்‌ 
மனை வியார்‌ இவர்‌ தம்‌ சிற்பப்படிவங்கள்‌ உள்ளன. இக்கோயிலின்‌ 
எதிரே மிகப்‌ பெரிதாக சத்தசாகரம்‌ என்னும்‌ பீரம தீர்த்தம்‌ 
அமைந்துள்ளது. இத்திருக்கோயிலின்‌ ஏனைய சிறப்புக்களையும்‌ 
பல்வேறு தீர்த்த நிலைகளையும்‌ புராணத்திற்‌ காணலாம்‌, அமர்நீதி 
காயனார்‌ மடம்‌ இன்றைக்கும்‌ உள்ளது. 


v 


“ நண்ணும்‌ புனல்வேலி நல்லூர்‌ '' 


“ . ட . ம்‌ வய ்‌ ழ்ந்த 
திண்ணமரும்‌ பைம்பொழிலும்‌ வயலுஞ்‌ சூழ திருநல்லூர்‌ ” 


“ தேர்வு மருவு நெடுவீதிக்‌ கொடிகளாடும்‌ திருநல்லூர்‌ ” 
“ தேன்றோயும்‌ பைம்பொழிலின்‌ வண்டுபாடுந்‌ திரு௩ல்லூர்‌ " 
“்‌ நண்டிரிய நாரையிரை தேரவரை மேலருவிமுத்தங்‌ 
தெண்டிரை கண்‌ மோதவிரி போதுகமருக்‌ திருநல்லூரே '' 
உ சேடுலவு தாமரைகள்‌ நீடுவயலார்‌ திருநல்லூரே '' 
“ முருகுவிரி பொழிலின்‌ மணம்‌ நாறமடயிலால மரமேறித்‌ 
திருகுசின மந்திகனி சிந்துமதுவார்‌ திரு௩ல்லூரே ” 


“்‌ திரைகளிரு கரையும்வரு பொன்னி நிலவுந்‌ திருநல்லூர்‌ '' 
என்று இவ்வூரின்‌ இயற்கை வளத்தையும்‌ நலத்தையும்‌ திருஞான 
சம்பந்தர்‌ உவந்துரைப்பதையும்‌, ஆண்டு வாழும்‌ அந்தணர்‌ 
முதலிய சான்றோர்களைத்‌, 


ட தீதிலா அந்தணர்கள்‌ தீமூன்றோம்பும்‌ திருநல்லூர்‌ ” 
* அடியார்கள்‌ போற்றோவா ௩ல்லார்கள்‌ அந்தணர்கள்‌ 
நாளும்‌ ஏத்துந்‌ திருநல்லூர்‌ 
'* தேறு மனவாரமுடையார்‌ குடி செய்யுந்‌ திருநல்லூர்‌ '' 
என்று போற்றுவதையும்‌ காணலாம்‌. 


இவ்வாறே திருகாவுக்கரசரும்‌, 

“ திருவமர்‌ தாமரை சீர்வளர்‌ செங்கழு நீர்‌ கொள்‌ நெய்தல்‌ 
குருவமர்‌ கோங்கம்‌ குராமகிழ்‌ சண்பகம்‌ கொன்றைவன்னி 
மருவமர்‌ நீள்கொடி மாடமலி மறையோர்கள்‌ நல்லூர்‌ '' 

“ மன்னிய மாமறையோர்‌ மகிழ்ந்‌ தேத்த மருவியெங்கும்‌ 
துன்னிய தொண்டர்கள்‌ இன்னிசை பாடித்தொழுதநல்லூர்‌'' 

எனப்‌ போற்றியுரைப்பதையும்‌ அவர்‌ திருமுறைகளிற்‌ காணலாம்‌. 


இத்திருத்தலத்தில்தான்‌ இறைவன்‌ திருகாவுக்கரசுக்குத்‌ 
திருவடி தீக்கையருளினான்‌. இதனை அப்பரடிகளே *' கனைந்தனைய 
திருவடியென்‌ தலைமேல்‌ வைத்தார்‌ நல்லூர்‌ எம்பெருமானார்‌ நல்ல 
வாறே ” எனக்‌ கூறுவார்‌. இத்தலத்தின்‌ பெருமையைத்‌ 
திருஞான சம்பந்தர்‌ புராணத்திலும்‌, திருகாவுக்கரசர்‌ புராணத்‌ 
திலும்‌, ஏயர்கோன்‌ கலிக்காம நாயனார்‌ புராணத்திலும்‌, அமர்நீதி 
நாயனார்‌ புராணத்திலும்‌ மிகச்‌ சிறப்பாகச்‌ சேக்கிழார்‌ பெருமான்‌ 
வீஎம்பியுள்ளார்‌. 


vi 


இத்தலம்‌ 7, 2, 8, 4, 6, 7, 11, 12 ஆகிய 8 திருமுறைகளில்‌ 
பேசப்படும்‌ சிறப்பைப்‌ பெற்றிலங்குகிறது. திருஞான சம்பந்தர்‌ 
அருளிய பதிகம்‌ மூன்றும்‌ திருகாவுக்கரசர்‌ அருளிய திருத்‌ 
தாண்டகப்‌ பதிகம்‌ ஒன்றும்‌ தேவாரப்‌ பதிகம்‌ ஒன்றும்‌ பயின்று 
பயன்‌ கொள்ள வேண்டியவை, சுந்தரஈாதர்‌ திருக்கோயிலை, 
* மலைமல்குகோயில்‌ '*, “£ மறைநவின்ற கோயில்‌, '* வானமருங்‌ 
கோயில்‌ ” என ஞானசம்பந்தரும்‌, வெள்ளிமால்‌ வரையைரேர்‌ 
விரிசடர்க்கோயில்‌ எனச்‌ சேக்கிழாரும்‌ கூறுவர்‌, இத்தலத்தின்‌ 
சிறப்பை இப்புராண ஆசிரியர்‌ 


வளப்பமார்‌ நல்லூர்‌ தானே 
வான்கயி லாயம்‌ அவ்வூர்க்‌ 
குளப்படி நீர்க ளெல்லாம்‌ 
குரைபுனற்‌ கங்கை யாங்கண்‌ 
அளப்பறு மணல்க ளெல்லாம்‌ 
அற்புத லிங்க மென்றால்‌ 
துளக்கிலத தலத்தின்‌ மேன்மை 
தொடுத்தியான்‌ உரைக்கற்பாற்றோ 
எனச்‌ சூதமுனிவர்‌ கூற்றில்‌ வைத்து விளம்புகின்றார்‌. 


புராண அமைப்பு: 


இர்ஈல்லூர்ப்‌ புராணம்‌ பாயிரச்‌ சருக்கம்‌ முதலாக அமர்நீதிச்‌ 
சருக்கம்‌ ஈறாக இருபத்தேழு சருக்கங்களாக அமைந்து ஆயிரத்துப்‌ 
பதினான்கு பாடல்களைக்கொண்டு விளங்குகின்றது. இரண்டாவது 
சருக்கமாகிய நைமிசர்ரண்யச்‌ சருக்கத்திலேயே நாட்டுச்‌ சிறப்பு 
நகரச்சிறப்பு ஆற்றுச்‌ சிறப்பு ஆயவற்றை அமைத்துப்‌ பேசுகிறது. 
மூர்த்தி, தலம்‌, தீர்த்தப்‌ பெருமைகளும்‌ வழிபடுவோர்‌, பணி 
புரிவோர்‌ எய்தும்‌ பயன்களும்‌ இச்சருக்கத்திலேயே சுருக்கமாகக்‌ 
கூறப்பட்டுள. பாடல்கள்‌ பல்வகை வீருத்தங்களால்‌ ஆற்றொமுக்‌ 
காக அமைந்துள்ளன. இத்தலச்‌ சிறப்பு நைமிசாரணியச்‌ 
சருக்கத்திலும்‌, பிரமதேவர்‌ நாரதர்க்குத்‌ தல விசிட்டமுரைத்த 
சருக்கத்திலும்‌ சிறப்பாகவும்‌ ஏனைய சருக்கங்களில்‌ சிறுபான்மை 
யாகவும்‌ கூறப்பட்டுள்ளது. மூர்த்திச்‌ சிறப்பு கைலாயச்‌ 
சருக்கத்திற்‌ சிறப்பாகவும்‌ ஏனையவற்றுள்‌ ஏற்றபெற்றியும்‌ கூறப்‌ 
பட்டுள்ளது. தீர்த்தச்‌ சிறப்பே இப்புராணத்துள்‌ மிகுதியாக 
அமைந்துள்ளது. பிரமதேவர்‌ நாரதர்க்குத்‌ தீர்த்தமான்‌ மிய 


vil 


மூரைத்த சருக்கத்தில்‌ பெரும்பான்மையான தீர்‌ த்த ய்‌ க ள்‌ 
தொகுத்துக்‌ கூறப்பட்டுள. இவற்றைப்‌ புராணத்துள்ளும்‌ 
சருக்கங்களின்‌ சுருக்க வரலாற்றிலும்‌ காண்க. 


இந்த ஈல்லூர்ப்‌ புராணம்‌ சிவபுராணம்‌ பத்தினுள்‌ பவுடிகம்‌ 
காருடம்‌ பிரமாண்டம்‌ என்னும்‌ மூன்றனுள்ளும்‌ கூறப்படும்‌ சுந்தர 
நகர மான்மியத்தை மூலமாகக்கொண்டு தமிழ்‌ மொழியில்‌ 
விரிவாகச்‌ செய்யப்பட்டுள்ளது. இதனை 


“ அறிதொறும்பெற லரும்பொருள்‌ பயக்குநான்‌ மறையிற்‌ 
செறிதரும்‌ பொருள்‌ விரித்துரை செய்வனவாகும்‌ 
முறைபயின்றன புராணம்‌ மூவாறென்பர்‌ அவைதாம்‌ 
குறிகொள்‌ மேலவர்‌ இலக்கம்நான்‌ காமெனக்குறிப்பர்‌ 


பாதிமாமதிக்‌ கண்ணியான்‌ புராணம்பத்‌ தவைதாம்‌ 

மூதுணர்ந்தவர்‌ இலக்கம்‌ மூன்றாுமென மொழிவர்‌ 

பவுடிகோத்திரம்‌ பரவுகாருடம்‌ பிரமாண்டம்‌ 

இவையொர்‌ மூன்றினும்‌ ஓதுவதிசை கெழுநல்லூர்‌ 

நவையில்‌ மான்மியம்‌ அன்னது நலங்கொள்‌ செவ்வேளுக் 

குவகையாற்‌ சிவன்‌ முன்னம்‌ ஓதியதென உரைப்பார்‌” 
எனவரும்‌ நைமிசாரணியச்‌ சருக்கப்‌ பாடற்‌ பகுதிகளால்‌ 
தெரியலாம்‌ இதனைத்‌ தமிழ்‌ மொழியிற்‌ செய்தவர்‌ கமலை 
வைத்திய௩ாத தேசிகராவார்‌, இப்புலவர்‌ பெருமான்‌ பதினேழாம்‌ 
நூற்றாண்டில்‌ வாழ்ந்தவர்‌. இவரைப்பற்றிய வரலாற்றை 
நூலாசிரியர்‌ வரலாற்றில்‌ காணலாம்‌. இந்நூல்‌ 1908ஆம்‌ ஆண்டில்‌ 
வெளிவந்ததாகவும்‌ ஒரே ஒரு படி மட்டும்‌ திருவாவடுதுறை ஆதீன 
சரசுவதி மகால்‌ நூல்கிலையத்‌ திலிருந்து கிடைத்ததாகவும்‌ நூலின்‌ 
அருமை கோக்கி அதனை உரைநடைப்படுத்தி வெளியிட்ட தாகவும்‌ 
திருவாளர்‌ பொன்‌. சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள்‌ ஒரு உரைநடை 
நூலை வெளியிட்டுள்ளார்‌. இப்புத்தகம்‌ திருவாவடுதுறை ஆதீனம்‌ 
21ஆவது குருமகா சந்கிதானத்தின்‌ பரணி நாள்‌ குருபூசை வீழா 
மலராக வெளிவந்துள்ளது. இதுதவிர இப்புராணம்‌ வேது 
எங்கும்‌ உள்ளதாகத்‌ தெரியவில்லை. 


பழஞ்சுவடிகளைப்‌ போற்றிக்‌ காத்து அச்சாகாதவற்றையும்‌ 
அருகிக்‌ கிடைக்காதவற்றையும்‌ அச்சிட்டு வழங்குவதில்‌ ௩ம்‌ 


vill 


நாட்டில்‌ தலைசிறந்து வீளங்குவதும்‌ வடமொழி தென்மொழிகளில்‌ 
அமைந்துள்ள மருத்துவம்‌ சோதிடம்‌ இலக்கண இலக்கியம்‌ 
ஆயபல்‌ துறை நூல்களைத்‌ தன்னகத்தே கொண்டு உலகப்‌ 
பேரறிஞர்களால்‌ பாராட்டப்‌ பெற்றிலங்குவதுமான தஞ்சை 
சரச்வதி மகால்‌ நூல்நிலைய வாயிலாக இப்பொழுது அச்சாகி 
வெளிவந்துள்ளது. 


மகாலில்‌ உள்ள இச்சுவடி எழுதுவோரால்‌ நேரும்‌ பிழை 
களால்‌ குறைவின்றி இருப்பதோடு பாடல்களின்‌ சீர்‌, அடி 
அமைப்புகளும்‌ ஆங்காங்கே பிறழ்ந்தும்‌ உள்ள நிலையில்‌ சிறிதும்‌ 
மாறாமல்‌. இதன்‌ கையெழுத்துப்படியும்‌ உள்ளது. யாப்பமைதியை 
யும்‌ ஓசை இலக்கணத்தையும்‌ கருவியாகக்‌ கொண்டு நன்கு 
ஆராய்ந்து மூல பாடத்தைச்‌ செப்பம்‌ செய்துகொண்டு 
படிப்போருக்குத்‌ தணைபுரியும்‌ வகையில்‌ பொருள்‌ தொடர்ச்சிக்கு 
ஏற்ப ஆங்காங்கே சிறுசிறு தலைப்பினையும்‌ எழுதிச்‌ சேர்த்து 
விளக்கத்தினை அடைப்புக்குறிக்குள்‌ வைத்து அமைத்தேன்‌. 


பாக்களின்‌ வகைகளையும்‌ குறித்து இன்றியமையாத திரி 
சொற்களுக்கும்‌ வட சொற்களுக்கும்‌ பொருள்‌ எழுதி அடிக்‌ 
குறிப்பில்‌ சேர்த்துள்ளேன்‌, புராணக்‌ கருத்தைச்‌ சுருக்கமாக 
'அறிந்துகொள்ளுதற்கு வாய்ப்பாகச்‌ சருக்கங்களின்‌ பொருட்‌ 
சருக்கத்தை நூலின்‌ முன்பு எழுதிச்‌ சேர்த்துள்ளேன்‌, 


- இப்புராணத்தை நல்ல முறையில்‌ அச்சேற்றி வெளியிடக்‌ 
கருதிப்‌ பெரும்‌ புலமை சான்றவரும்‌ தமிழ்த்‌ தொண்டினையே 
வாழ்வாகக்‌ சொண்டுள்ளவரும்‌ மேற்கொண்ட பொறுப்பை நேர்மை 
யோடும்‌ சிறப்போடும்‌ செயற்படுத்தி வருபவருமான இம்மகாலின்‌ 
மதிப்பியற்‌ செயலாளர்‌ வித்துவான்‌ திரு ௮. வடிவேலனார்‌ 
அவர்கள்‌, முன்பு யான்‌ அரிதின்‌ முயன்று வெளியிட்ட 
திருப்பெருந்துறைப்‌ புராணப்‌ பதிப்பைக்‌ கண்டு அவ்வாறே 
இதனையும்‌ வெளியிட வேண்டும்‌ என்ற கருத்தால்‌ இப்‌ 
பொறுப்பினை ஏற்குமாறு பணித்தார்கள்‌. என்‌ சிறுமையை 
யான்‌ அறிவேனாயினும்‌ இறைவன்‌ திருவருளை எண்ணி இதனை 
ஏற்று ஒருவாறு இப்பணியை நிறைவு செய்துள்ளேன்‌. 


ix 


இந்நூல்‌ சிறந்த முறையில்‌ வெளிவர அவ்வப்போது 
வேண்டிய கருத்துரைகளைக்‌ கூறி ஊக்கமளித்த மதிப்பியற்‌ 
செயலாளர்‌ அவர்கட்கும்‌, இம்மகால்‌ தமிழ்ப்பண்டி தர்‌, துணை 
நூலகர்‌ ஆகியோருக்கும்‌ சீரிய முறையில்‌ செம்மையாக அச்சிட்டு 
உதவிய குடந்தை ஜெமினி அச்சகத்தார்‌ அவர்கட்கும்‌ என்‌ 
அன்புசான்ற நன்றி என்றென்றும்‌ உரியதாகும்‌. 


என்னையும்‌ இத்தகைய ஈற்பணிகளில்‌ ஈடுபடுத்தி அருள்‌ 
வழங்கும்‌ எல்லாம்‌ வல்ல இறைவனை இறைஞ்சிப்‌ போற்றி 
வணங்குகின்‌ றேள்‌. 


அன்பன்‌ 


௪. பாலசுந்தரம்‌ 


உ 


நல்லூர்ப்‌ புராண ஆசிரியர்‌ வரலாறு 


பொன்னெடுஞ்‌ சடிலத்‌ தெம்பிரான்‌ நல்லூர்ப்‌ 
புராணமாக்‌ காதைசெந்‌ தமிழாற்‌ 

கன்னலுந்‌ தேனும்‌ அமுதமும்‌ மதுரக்‌ 
கனியும்போற்‌ கட்டுரை செய்தான்‌ 

பன்னுமெய்ப்‌ புகழான்‌ தவவணை முதல்வன்‌ 
பாரெலாம்‌ வணங்குதென்‌ கமலை 

மன்னவன்‌ கல்விக்‌ கடலெனச்‌ செழித்த 
வயித்திய நாததே சிகனே. 


இக்ஈல்லூர்ப்‌ புராணத்தின்‌ இறுதியிற்‌ காணப்பெறும்‌ இப்‌ 
பாடலால்‌ இவர்தம்‌ வரலாற்றுச்‌ செய்திகள்‌ ஓரளவு புலப்படு 
கின்றன. இவர்‌ இயற்றிய பிற நூல்களான்‌ மற்றைய செய்திகள்‌ 
ஓரளவு புலப்படுகின்றன. இவற்றை இந்நூலாசிரியரின்‌ மரபில்‌ 
வந்த பெரும்‌ புலவர்‌ திரு. ௪. சோமசுந்தர தேசிகர்‌ அவர்கள்‌ 
பதிளேழாம்‌ நூற்றாண்டுத்‌ தமிழ்ப்புலவர்கள்‌ வரலாறு என்னும்‌ 
தூலில்‌ விரிவாக வரைந்துள்ளார்‌. அதன்‌ சுருக்கத்தையும்‌ 
இவர்தம்‌ புலமைத்‌ திறத்தையும்‌ ஈண்டுக்‌ குறிப்பிடுகின்றேன்‌. 


திருவாரூரில்‌ தொன்றுதொட்டு வந்த சைவாசாரியர்‌ மரபில்‌ 
தவவணைக்குடி (கோத்திரம்‌)யில்‌ தோன்றிப்‌ பதினேழாம்‌ நூற்‌ 
ரூண்டில்‌ விளங்கிய வன்மீகநாத தேசிகரின்‌ முதல்‌ மனைவியின்‌ 
அருமை மகனாகத்‌ தோன்றியவர்‌ இவர்‌. இவருக்குப்‌ பெற்றோரிட்ட 
திருப்பெயர்‌ வைத்தியநாதன்‌. திருவாரூரின்‌ மற்றொரு பெயராகிய 
கமலை என்பதனை அடையாக்கிக்‌ குலப்பெயரை இறுதியிற்‌ 
சேர்த்துக்‌ கமலை வைத்தியநாத தேசிகர்‌ எனச்‌ சான்றோர்‌ 
வழங்குவர்‌. 


இவர்‌ இளமையிலேயே தாயை இழந்தமையால்‌ வன்மீகநாத 
தேசிகரின்‌ மாணவருள்‌ ஒருவராகிய அகோர முனிவரிடம்‌ தங்கிக்‌ 
கல்வி பயின்று வந்தார்‌. வடமொழி தென்மொழிகளில்‌ நல்ல 
புலமையும்‌ சமய வழிபாட்டு ஒழுக்கமும்‌ உடையவராய்‌ 
விளங்கினர்‌, அக்காலை காசி யாத்திரை செல்ல முற்பட்ட 


311 


அகோர முனிவருடன்‌ இவரும்‌ புறப்பட்டுச்‌ சென்று திருவண்ணா 
மலையில்‌ தங்கியிருந்தபோது வைத்தியநாத தேசிகர்‌ கையிற்‌ 
பாடநூலை வைத்துக்கொண்டு அமர்ந்தவர்‌ இறைவனிடம்‌ 
சிந்தையைச்‌ செலுத்தியிருந்தார்‌. தன்னை மறந்த யோக நிலையில்‌ 
இவர்‌ இருத்தலைப்‌ பூசை முடித்துப்‌ பின்‌ வந்து கண்ட அகோர 
முனிவர்‌ அவர்‌ பக்குவ நிலையையுணர்ந்து இனி நான்‌ உங்கள்‌ 
சீடன்‌ என்று அவரை எணங்கிக்‌ குருவுக்குரிய சிறப்புக்களைச்‌ 
செய்து இனித்‌ தன்னுடன்‌ காசி யாத்திரைக்கு வரவேண்டாம்‌ 
என்று இல்லறத்தை மேற்கொள்ளுமாறு வேண்டிக்கொண்டு 
தன்னுடன்‌ பயின்றவரும்‌ செல்வருமாகிய திருநெல்வேலியில்‌ 
இருந்த ஒருவருக்கு முடங்கல்‌ கொடுத்து அனுப்பிவைத்தார்‌. 


திருநெல்வேலி நோக்கிச்‌ சென்ற வைத்தியநாத தேசிகர்‌ 
கயத்தாற்றில்‌ திருமலை நாயக்கரின்‌ காரிய கர்த்தராக விளங்கிய 
திருவேங்கடநாதரின்‌ வேண்டுகோளுக்கிணங்கி அவர்தம்‌ 
மக்களுக்குக்‌ கல்வி கற்பிக்கும்‌ பொறுப்பை ஏற்று அங்குத்‌ 
தங்கியிருந்தார்‌, இக்காலையில்தான்‌ இலக்கண விளக்கம்‌ என்னும்‌ 
தூல்‌ உருப்பெற்றது. 


பின்னர்‌ மலையாள நாட்டிற்‌ சென்று அம்மன்னவன்‌ மேல்‌ பல 
பிரபந்தங்களைப்‌ பாடிப்‌ பரிசில்‌ பலவற்றைப்‌ பெற்றார்‌. அக்காலை 
அங்குள்ள அவையீனரால்‌ 


** ஓதும்‌ பிரபந்தங்கள்‌ ஒருகோடி நிமிடத்து 

ரைக்கும்‌ ப்ரசண்டவாக்கி 

உத்தண்ட அமிர்தரச சித்ரவித்‌ தாரகவி 
யுபயகவி ராசராசன்‌ 

போதும்‌ பசுந்தமிழ்‌ பலகையும்‌ குடிபுகப்‌ 
புலமகள்‌ எனுங்குமாரி 

புதுநலக்‌ தனைநுகர்ந்‌ தவனும்நீ யாகிலுன்‌ 
புலமையை வழுத்தவசமோ 

காதுங்‌ கடுங்கொலைப்‌ பாகடுங்‌ கடதடக்‌ 
களியானை யரசவெள்ளம்‌ 

களிசுவைப்‌ பரணிமடல்‌ அந்தாதி தூதுலாக்‌ 
காதல்செய ஓதவல்லாய்‌ 

மோதுந்‌ தனிக்கொற்ற வாயிலாய்‌ மூதண்ட 
முழுதும்‌ பரந்தகீர்த்தி 

முருகுகமழ்‌ தருகமலை வருவைத்ய நாதகுரு 
முத்தமிழ்க்‌ கவிராசனே '' 


xiti 


எனப்‌ பாராட்டப்பெற்றார்‌. பின்னர்‌ திண்டிவளத்தையடுத்தி 
விளங்கும்‌ மயிலாசலத்தில்‌ எழுந்தருளியிருக் த சிவஞான பாலையர்‌ 
மீது பாசவதைப்பரணி என்னும்‌ பிரபந்தமும்‌ மயிலாசல முருகன்‌ 
மீது ஒரு பிள்ளைத்தமிமும்‌ இமற்றி பாலையரால்‌ சிறப்பிக்கப்‌ 
பெற்றுப்‌ பரிசிலும்‌ பெற்றார்‌, 


திருவாரூரில்‌ தங்கியிருந்தபோது திருவாரூர்ப்‌ பன்மணிமாலை. 
கமலாலய அம்மன்‌ பிள்ளைத்தமிழ்‌ என்னும்‌ நூல்களை இயற்றி 
அருளினார்‌. பின்னர்‌ சருவூர்ப்பாக்கத்‌ தில்‌ வாமும்‌ ஒருவகை வணிக 
மரபினரின்‌ வேண்டுகோட்கு இணங்கி திருவாட்போக்கிப்‌ 
புராணத்தைப்‌ பாடியருளினார்‌. இவர்தம்‌ கவிதைப்‌ புலமையைத்‌ 
திருகல்லூர்ப்புராண இறுதிச்‌ செய்யுள்‌ 


தவிர்ப்பார்க்‌ குறுதுணை வன்மீகநாதன்‌ றனயனிந்தப்‌ 

புவிப்பாற்‌ புலவன்‌ வயித்தியநாதன்‌ புகன்ற செஞ்செற்‌ 

கவிப்பாகந்‌ தேவர்க்‌ கவிப்பாகம்‌ போலின்பங்‌ 

காட்டுங்கற்றோர்‌ 

செவிப்பா லுள்ளேசென்று சித்தத்திலே நின்றுதித்திக்குமே 
எனப்‌ புகழ்ந்து கூறுகின்றது. இப்பாடலையும்‌ '' பொன்னெட௫ுஞ்‌ 
சடிலத்‌ தெம்பிரான்‌ '' என்று தொடங்கும்‌ பாடலையும்‌ செய்தவர்‌ 
சிவ ரகசியம்‌ என்னும்‌ நூலைப்பாடிய ஒப்பிலாமணி தேசிகர்‌ 
என்பது தெரிகின்றது. இப்புலவர்‌ இவர்தம்‌ மாணாக்கர்‌ என்பதும்‌ 
புலப்படுகின்றது, 


“ அவமொழித்‌ தென்னுளத்‌ தமுத மூறுதீஞ்‌ 
சுவையெனத்‌ தமிழ்வளம்‌ சுரந்து ஈல்குமே 
தவமெனக்‌ கமலையில்‌ இருந்த தேசிகன்‌ 
.தவவணை வயித்திய நாதன்‌ ருள்களே. "' 
என்னும்‌ பாடலாற்‌ குடந்தைப்‌ புராணம்‌ பாடிய அரசூர்‌ 
சொக்கப்ப காவலரும்‌ இவர்தம்‌ மாணாக்கர்‌ எனத்‌ தெரிகிறது. 


இவர்‌ நூலாசிரியராகவும்‌ போ தகாசிரியராகவும்‌ மிகச்சிறந்து 
விளங்கினார்‌. எழுத்து முதலாய ஐவகை இலக்கணங்களையும்‌ 
தொல்காப்பிய இலக்கண முறைக்கேற்ப இவர்‌ தொகுத்துப்‌ 
'பாடஞ்சொன்ன இலக்கண விளக்கம்‌ இவர்‌ பாடஞ்சொல்லும்‌ 
ஆற்றல்‌ மிக்கவர்‌ என்பதைச்‌ காட்டும்‌. மேலும்‌ இவர்‌ போதிக்கும்‌ 
திற்னை, 


xiv 


“்‌ கூடுஞ்‌ சபையிற்‌ கவிவா ரணங்களைக்‌ கோளரிபோற்‌ 
சாடுஞ்‌ சதாசிவ சற்குருவே முன்னின்‌ தந்‌தைதம்மாற்‌ 
பாடும்‌ புலவர்க ளானோமின்‌ நிச்செம்மர்‌ பட்டியெங்கும்‌ 
காடும்‌ செடியு மென்னோ தமிழ்க்‌ காரிகை கற்பதுவே "' 


வைத்தியநாத தேசிகரின்‌ புதல்லருள்‌ ஒருவராகிய சதாசிவ 
தேசிகரைப்‌ பாராட்டிப்‌ படிக்காசுப்புலவர்‌ பாடிய இச்செய்யுளால்‌ 
உணரலாம்‌. இப்பாடலால்‌ படிக்காசுப்‌ புலவரும்‌ இவர்தம்‌ 
மாணவர்‌ என்பது தெரிகின்றது, இடைவிடாது பாடஞ்‌ 
சொல்லுவதால்‌ வாயின்‌ இரு தாள்‌ பகுதிகள்‌ வலியெடுக்கும்போது 
தவிட்டை வறுத்து ஒத்தடம்‌ கொடுக்கச்‌ சொல்லுவாராம்‌. 
அப்போதும்‌ தமிழ்‌ நயத்தோடு தன்‌ மனைவியிடம்‌, 


“ தகதகதங்கம்‌ தாளை வலிக்குது 
தீவீடு வறுத்துத்‌ தா” 
என ஒரு பாவாற்‌ கூறுவராம்‌, சைவமும்‌ தமிழும்‌ இரு 
கண்ணெனப்‌ போற்றி வாழ்ந்த இப்புலவர்‌ பெருந்தகை தான்‌ 
வரைந்த இலக்கண வீளக்க நூலுக்கு தாமே எளிய விளக்க 
உரையும்‌ எழிதியளித்த சிறப்பை 


“ என்கண்‌ காணத்‌ திருவா ரூரிற்‌ 
சிறப்புற்‌ றிலகும்‌ வைத்திய நாதன்‌ 
இலக்கணவிளக்கம்‌ வகுத்துரை யெழுதினன்‌ '' 
என இலக்கணக்‌ கொத்துரை எழுதிய சுவாமிநாத தேசிகர்‌ 
போற்றிப்‌ புகழ்ந்துள்ளார்‌. 
இவருடைய ஒப்பற்ற புலமையை தெரிந்தணர்ந்த அந்தகக்‌ 
கவி வீரராகவ முதலியார்‌ 
* ஐம்பதின்மர்‌ சங்கத்தா ராகிவிடா ரோநாற்பத்‌ 
தொன்மதின்ம ரென்றே உரைப்பரோ - இம்பர்புகழ்‌ 
வன்மீக நாதனருள்‌ வைத்தியநா தன்புடவி 
_ தன்மீதந்‌ நாட்சரித்தக்‌ கால்‌ ” 
, எனப்‌ பாராட்டியதாக ஒரு கவிதை காணப்படுகிறது. அந்தகக்கவி 
வீரராகவ முதலியார்‌ காலம்‌ இவருக்கு முற்பட்டதாகலின்‌ இப்‌ 
பாடல்‌ அவர்‌ மாணவருள்‌ ஒருவர்‌ பாடியதாக இருக்கலாம்‌. 


Kv 


வைத்தியநாத தேசிகரின்‌ இல்லத்தரசியின்‌ பெயர்‌ 
தங்கம்மாள்‌ என்பது தகதகதங்கம்‌ எனும்‌ பாவால்‌ புலனாகின்றது. 
இவர்கட்குச்‌ சதாசிவம்‌, தியாகராசன்‌, சிதம்பரநாதன்‌, வடுக 
நாதன்‌, வன்மீககாதன்‌ என ஐவர்‌ மக்கள்‌ இருந்தனர்‌ எனக்‌ 


கூறுவர்‌. 


திருவேங்கடகாத ஐயரால்‌ இவர்‌ போற்றப்பெற்றிருப்ப தனால்‌ 
இவர்‌ காலம்‌ பதினேழாம்‌ நூற்றாண்டு எனத்‌ தெரிகிறது. சீரிய 
ஒழுக்கமும்‌ நிறைந்த கல்வியும்‌ ஆழ்ந்த புலமையும்‌ உடையவர்‌ 
என்பதை இவர்தம்‌ நூல்களான்‌ நண்குணரலாம்‌, வடமொழிப்‌ 
பயிற்சியையும்‌, தேவார திருவாசக முதலிய திருமுறைகளிலும்‌ 
சைவசித்தாந்த சாத்திரங்களிலும்‌ இவருக்குள்ள புலமையைத்‌ 
திருகல்லூர்ப்‌ புராண த்தில்‌ பரக்கக்‌ காணலாம்‌. 


உட 


சருக்கங்களின்‌ பொருட்‌ சுருக்கம்‌ 


1. பாயிரச்‌ சருக்கம்‌: 

தெய்வ வணக்கமும்‌ செயப்படு பொருளும்‌ அவையடக்கமும்‌ 
உடையதாக விளங்கும்‌ இம்முதற்‌ சருக்கத்தில்‌ முதலாவதாகக்‌ 
காசி விநாயகருக்கு வணக்கங்‌ கூறி இத்தலத்துக்குரிய 
மூர்த்தியாகிய சவுந்தர நாயகருக்கு அடுத்துப்‌ பின்‌ சொக்கநாயகி 
அம்மைக்கும்‌ வணக்கங்‌ கூறுகிறார்‌ இந்நூலாசிரியர்‌. பின்னா 
விநாயகர்‌ முதலாக முருகன்‌, நந்தியங்‌ கடவுள்‌ ஆகியோருககும்‌ 
சமயகுரவர்‌ நால்வர்க்கும்‌ வணக்கய்கூறிப்‌ பின்‌ இத்தலத்திற்‌ 
சிறப்புப்பெற்ற அமர்நீதி ஈரயனார்க்கும்‌ அறுபத்து மூவர்க்கும்‌ 
கூறியுள்ளார்‌. பிற புராண ஆசிரியர்கள்‌ பெரும்பாலும்‌ 
நாவிறுதியிற்‌ கூறும்‌ அறுமுறை வாழ்த்தினை இவர்‌ பாயிரத்துள்‌ 
கூறியுள்ளார்‌. பின்னர்ப்‌ புராண வரலாறும்‌ செய்த காரணமும்‌ 
அவையடக்கமும்‌ கூறுகின்றார்‌. 


2. நைமிசாரண்யச்‌ சருக்கம்‌ : 

நாற்றைம்பத்து நான்கு பாடல்களைக்‌ கொண்ட இச்சருக்கத்‌ 
துள்ளேயே ஆற்றுச்‌ சிறப்பு, நாட்டுச்‌ சிறப்பு, ஈகரச்சிறப்பு 
ஆயவற்றை அமைத்துக்‌ கூறுகின்றார்‌ ஆசிரியர்‌. 


முதற்கண்‌ மாதவம்புரி முனிவர்‌ தம்‌ பண்பு நலங்களையும்‌ 
அவர்‌ தம்‌ புறத்தோற்றத்தையும்‌ தூய்மையையும்‌ உருவக அணி 
சிறப்ப விளக்கிக்‌ காமவெகுளி மயக்கங்களை வென்று ஐயபுலன்‌ 
களையும்‌ அடக்கித்‌ திருநீறும்‌ அக்கமணியும்‌ அணிந்து பஞ்சாக்கர 
சிந்தையராய்த்‌ தவயோக நிலையில்‌ அவர்கள்‌ இருக்கும்‌ காட்சியும 
எய்தும்‌ ஆனந்தமும்பற்றிக்‌ கூ றி, இவர்கள பிரமதேவனிடம்‌ 
சென்று தாங்கள்‌ தவம்‌, நோன்பு முதலிய புரியச்‌ சிறந்தவோரிடம்‌ 
பெறவேண்டி நின்றதையும்‌, பிரமன்‌ குசைப்புல்லைச்‌ சக்கரமாக 
உருட்டி அதுகிற்குமிடமே உங்களுக்கு மேலான இடமென்று 
கதிம்‌ முனிவர்கள்‌ பின்தொடர்ந்து வந்து அது நின்ற 


ஆ 


xviii 


» ௪ . ட ஆ - Li ர. ட ட 
இடத்தைத்‌ சவம்‌ பியி! மாகத்‌ கொண்டனர்‌ என்‌ று கூறுகின்றார்‌. 


நேமி சம்பட தமாக முற்பட்டமையின்‌ இத்தலம்‌ நைமிசாரண்யம்‌ 
எனப்‌ பெயா பெற்றது. 


கூறு உற்கரிய பெருமையுடைய இந்‌ நைமிசாரண்யம்‌ 
சிவபெரும: னை யும்‌, திருமாலையும்‌, பிரமதேவனையும்‌ ஒத்தது என 
ஆசிரியர்‌ சி/லடையணியில்‌ வைத்த க்‌ கூறுவது சிறப்பாக உள து. 
இதன்கஸ்‌: உள்ள பல்வேறு வளங்களையும்‌ ஆரண்யத்தில்‌ உள்ள 
விலங்குகளையும்‌, மாள்‌, மயில்‌ முதலியவற்றையும்‌, குழிகளில்‌ 
விளங்கும்‌ ஈவமணிப்‌ பெருக்கங்களையும்‌ மரஞ்செடி கொடிகளின்‌ 
செழிப்புக்களையும்‌ நயம்படப்‌ புபோந்து கூறுகிறார்‌ ஆசிரியர்‌. 
முனிவர்கள்‌ வேள்விகள்‌ செய்தும தவம்‌ புரிந்தும்‌ ஒழுகுகின்‌ றனர்‌. 


அக்காலை சூரமாமுனிவர்‌ அங்கு வருகிறார்‌. முனிவர்கள்‌ 
அவரைச்‌ சிறப்பாக வரவேற்று வழிபாடு செய்து அளவளாவிப்‌ 
புராணங்களைப்பற்றி விளக்க வேண்டுகின்றனர்‌. முன்னர்த்‌ 
திருவலஞ்சழீப்‌ புராணம்‌ மேட்டோமாகலின்‌ அவ்வாறே 
இப்பொழுது தீருகக்லூர்ப்‌ புராணத்தைத்‌ திருவாய்‌ மலர்ந்தருள 
வேண்டுமென்‌ கின றனர்‌, 


சுந்தர நகராகிய நல்லூர்ப்‌ புராணத்தைக்‌ கூறுமுன்‌ 
அந்நகரில்‌ சிறப்பைய/ காவிரியின்‌ பெருமையையும்‌ சோழ 
நாட்டின்‌ மாண்பையும்‌ கூறுவேன்‌ எனச்‌ சூதமுனிவர்‌ சவுனகாதி 
முனிவர்களை நோக்கி வீளம்புகின்றார்‌. 


காலீரிடதி சையமால்‌ வரையிற்றோன் றிக்‌ கோள்‌ நிலைமாறினும்‌ 
பொய்யாது வழங்கும்‌ எனவும்‌ மலைபடுபொருள்கள்‌ பலவற்றையும்‌ 
தன்தீரைக்‌ கரங்களால்‌ லாரி வந்து இருகரையும்‌ குவித்து வளஞ்‌ 
செய்யும்‌ எனவும்‌ குஞ்சராரணியர, கிருசிராப்பள்ளி முதலிய 
தலங்களை அணைந்து தெய்வத்‌ தன்மையோடு ஒழுகுவ தெனவும்‌ 
கூறி, இந்நதி செந்தமிழோடும்‌, கற்புடைப்‌ பெண்டிரோடும்‌ ஒக்கு 
மெனச்‌ சி 2லடை வகையால்‌ வீளக்மிக்‌ கங்கை முதலாய தெய்வ 
நதிகளேல்லாம்‌ தம்‌ மாசு நீங்க வந்து காவிரியிற்‌ ப டிந்து 
தூய்மையுறு மென்றும்‌ விளம்புகிறார்‌, 


பின்னர்‌ நாட்டுவளங்‌ கூறத்‌ தொடங்கிச்‌ சோணாடு தெய்வத்‌ 
தலங்களால்‌ மாட்சிமையுடையதென்‌ தும்‌, நில மடந்தையின்‌ 
மங்கல நாண்‌ போன்றது என்றும்‌, பயனற்ற காடுகள்‌ இல்லாமல்‌ 


xix 


வளங்கொ ழிக்கும்‌ மரஞ்செடி கொடிகளாலும்‌, வயல்‌ வஊளத்தாலும்‌ 
நிறைந்ததென்றும்‌ காமதேனுவை ஒக்‌ துப்‌ பல்வளத்தையும்‌ 
நல்குவிதன்றும்‌, எண்ணான்‌ கு: அறங்களும்‌ நிகழ்தலான்‌ 
பார்வதியையும்‌, வளத்தால்‌ இலர்குமியையும்‌, உணர்வால்‌ 
அருமறையையும்‌ ஒக்கும்‌ என்றும்‌ நால்வகை வருணத்தாரும்‌ 
தத்தமக்கு வகுத்த அறநெறி ஒழகலான்‌ காலினும்‌ கலத்தினும்‌ 
மல்கும்‌ பொருள்களால்‌ நிறைந்ததென்றும்‌ வள்ளவர்‌ கூறும்‌ 
நாட்டின்‌ இலக்கணங்கள்‌ யாவும்‌ பொருந்தியதென்றும்‌ கூறு- 
கின்றார்‌. சோலைகளின்‌ வளம்‌ புனை கதுரைக்கப்படுகில் றது. 
உழவரோதையும்‌, விழவரோதையும்‌, மழவரோோதையுமாய்‌ 
நிறைந்து விளங்குவது என நயமிக வீளக்கப்படுகிறது. 
வயல்கள்‌ வருணனையும்‌ உழவர்கள்‌ செயல்கள்‌ முதலிய 
வருணனையும்‌ கிறப்பாக உள்ளன. 


பின்னர்‌ ஈகர்வளங்கூறத்‌ தொடங்கிப்‌ பூசரர்களாற்‌ பொலி 
வுறும்‌ இந்த நல்லூர்‌ சோழ நாட்டிற்கு மண்ரமுடியாசாத்‌ திகழ்‌ 
கிறது. புத்தியும்‌ பத்தியும்‌ முத்தியும்‌. அளிப்பது எனச்‌ சிறப்‌ 
பித்து, இங்குள்ள நீர்த்தடங்கள்‌ பூமி தவி கந்தரநாயகற்கு 
ஏந்தும்‌ சித்திரப்படமென விளங்குகிள்‌ றென்றும்‌ எழுநிலை 
மாடங்கள்‌ சூரிய மண்டலத்திற்கும்‌ மேலும்‌ உயர்ந்தன என்றும்‌, 
கோபுரமும்‌ மதிலும்‌ பாற்கடலைக்‌ கடைந்த மேருவையும்‌ 
வாசுகியையும்‌ ஓக்கும்‌ என்றும்‌ செருர்கள்‌ நதிகளை ஒக்கும்‌ 
என்றும்‌ கூறிப்‌ பின்‌ இந்ரகரத்ை ௩ யானை யோடும்‌ கடலோடும்‌ 
ஓமகுண்டங்களோடும்‌ மேருமலையோடும்‌ ஒட்பிட்டு வருணிக்‌ 
கின்றார்‌. மாடங்களின்‌ கசிறப்புர்களை நயமாகப்‌ புனைந்திருக்‌ 
கின்றார்‌ ஆசிரியர்‌. இவ்வருண னை களால்‌ இல்லறத்தாரின்‌ சிறப்பும்‌ 
வாழ்வும்‌ குறிப்பாகப்‌ புலப்படுத்தப்படுகின்‌ றன, 


மக்களின்‌ அறஞ்சார்ந்த சீரிய வாழ்வும்‌ அவர்களின்‌ கலை 
நலமும்‌ கல்விச்‌ சிறப்பும்‌ பண்பாடுகளும்‌ தெய்வ வழிபாடும்‌ 
விளக்கப்படுகின்‌றன. நல்லூர்‌ இறைவனை வணங்குவார்‌ எய்தும்‌ 
பயனும்‌ இக்கோயில்‌ திருப்பஸிபுரிவர்‌ எய்தும்‌ ஈலனும்‌ - திருக்‌ 
குளங்களைச்‌ செப்பனிடுவோர்‌, பூசனைவிழா முதலியவை புரிவோர்‌ 
ஆடை அணிகள்‌ தானம்‌ புரிவோர்‌ பூசனைக்குரிய பொருள்‌ 
வழங்குவோர்‌ எய்தும்‌ பயனும்‌ வீள மாகக்‌ கூறப்படுகின்றன. 


விழா நாட்களில்‌ வழிபடுவோர்‌ எய்தும்‌ பேறும்‌ அறச்‌ 
சாலைகள்‌ வைத்துத்‌ தொண்டு புரிவோர்‌ எய்தும்‌ மேன்மையும்‌ 


XA 


பிறவும்‌ விரிவாகக்‌ கூறப்பெறுகின்றன. நல்லூரே கயிலாயம்‌ 
தீர்த்தங்கள்‌ யாவும்‌ கங்கை, மணல்கள்‌ சிவலிங்கம்‌ என விளக்கி 
ஈல்லூரின்‌ வரலாறு கூறத்‌ தொடங்குகின்றார்‌ சூதமுனிவர்‌. 
இதன்கண்‌ பதினெண்‌ புராணங்சளின்‌ சுலோக அளவையும்‌ 


நல்லூர்‌ மான்மியங்‌ கூறும்‌ நூல்களின்‌ பெயர்களும்‌ கூறப்‌ 
படுகின்றன. 


8. கைலாயச்‌ சருக்கம்‌ : 


அறுபது பாக்களையுடையது இச்சருக்கம்‌, கைலாயம்‌ 
விண்கடலிற்‌ பூத்த தாமரை மலர்‌ போன்றது. இதன்‌ சிகரம்‌ 
இறைவனது முடிபோன்றது. அருவிகள்‌ தும்பை மாலைகள்‌ 
போன்றன எனத்‌ தொடங்கி சிலேடை வகையில்‌ சிவபெருமானை 
ஒத்தது என வீளக்கப்படுகிறது. கைலாயம்‌ எப்பொழுதும்‌ 
ஒளியுடையதாசத்‌ தி॥ழ்கின்றதென் றும்‌ சாரல்களால்‌ சிறப்புடைய 
தென்றும்‌ தேவர்சள்‌ ஆடிப்பாடிக்‌ களிப்பர்‌ என்றும்‌ ஆனந்தக்‌ 
கண்ணீரும்‌ அருவியும்‌ மழையென வழியும்‌ என்றும்‌ கூறி 
இறைவன செவ்வேளோடும்‌ உமையோடும்‌ வீற்றிருக்கும்‌ காட்‌ 
சியையும்‌, இறைவனிடம்‌ செவ்வேள்‌ வினவுவதும்‌ நல்லுரரின்‌ 
சிறப்பை இறைவன்‌ கூறுவதும்‌ பேசப்படுகின்றது. 

இத்தல மான்மியத்தை இன்னின்னவரிடம்‌ கூறலாகாது என 
விளக்கும்‌ பகுதியில்‌ அறத்தின்‌ வழுவியோர்‌, ஒழுக்கமில்லா தவர்‌ 
சமயக்‌ காழ்ப்புடையோர்‌ ஆயவர்களை வரிசைப்படுத்திக்‌ 
குறிப்பால்‌ இஃழ்ந்து கூறி இன்னின்னவர்க்குக்‌ கூறத்தகுமென 
விளக்கும்‌ பகுதியில்‌ அறகெறிச்‌ சான்றோர்ககா அடையாளங்‌ 
காட்டிப்‌ பேசுகின்றார்‌ ஆசிரியர்‌. 


பின்‌ இத்தலத்தின அமைப்பையும்‌ இது திருமகளை ஒத்தது 
சானவும்‌ இதன்‌ மான்மியத்தை முருகன்‌ சனற்குமாரருக்கும்‌ அவர்‌ 
வியாசருக்கும்‌ அவர்‌ தனக்கும்‌ அருளிய வரலாற்றைச்‌ சூதர்‌ கூறி 
நல்லூர்ப்‌ புராணத்தை இவ்வகையால்‌ பகுத்துக்‌ கூறுவேன்‌ என 
நிரல்படுத்துகின்றார்‌. இதன்கண்‌ அமைந்‌ த சருக்கங்களை 
வரிசைப்படுத்துகின்றார்‌. 
4. சுந்தராசலச்‌ சருக்கம்‌ : 

இது நாற்பது பாடல்களையுடையது, முதற்கண்‌ சுந்தராசலம்‌ 
இப்புவிக்கண்‌ வந்த வரலாற்றைக்கூறத்‌ தொடங்குகின்றார்‌. 


xxi 


மேருமலையில்‌ தேவர்கள்‌ கூடியிருந்த ஒருகாலை நாரதர்‌ 
ஆதிசேடனுடைய ஆற்றலைப்‌ புகழ்ந்து கூறுதலைக்‌ கேட்ட வாயு 
தேவன்‌ பொறாது தன்‌ ஆற்றலை எடுத்துச்சொல்ல, சேடன்‌ தன்‌ 
பெருமையைச்‌ கூற இருவர்க்கும்‌ பூசல்‌ நேர்ந்தது. தேவர்கள்‌ 
வாயுவை நோக்கி நீ இம்மலைச்‌ சிகரத்தைப்‌ பெயர்த்தெடுத்திடுக 
என்று கூற, அவன்‌ அதனைப்‌ பெயர்க்க முற்படும்போது சேடன்‌ 
பேருருக்கொண்டு பொன்‌ மலையைச்‌ சுற்றிப்‌ போர்த்த க்கொண்டு 
வாயுவின்‌ செயலைத்‌ தடுத்தான்‌. சேடனின்‌ செயலும்‌ தோற்றமும்‌ 
பற்றிய கற்பனை சிறப்பாக உளது. தேவர்கள்‌ அஞ்சினர்‌. வாயு 
மேலும்‌ முயல சேடன்‌ வாயுவை விழுங்கிக்கொண்டே கலக்கமின்றி 
இருந்தான்‌, வாயுவின்‌ வேகத்தால்‌ உலகம்‌ கறங்கெனச்‌ 
சுழல்கிறது. தேவர்கள்‌ அனந்தனை வேண்ட, அவன்‌ பிடியைச்‌ 
சிறிது தளர்த்த அவ்விடையில்‌ வாயு சிகரத்தைப்‌ பெயர்த்து 
விட்டான்‌, தேவர்கள்‌ வேண்டுகோளால்‌ இருவரும்‌ சீற்றந்‌ 
தணிந்தனர்‌, 


வாயுவால்‌ பெயர்த்தெடுக்கப்பட்ட மேரு மலையின்‌ சிகரம்‌ 
காவிரியின்‌ தென்பால்‌ வந்து தங்கியது. அதன்கண்‌ அமைந்திருந்த 
சிவலிங்கத்தை முனிவர்களும்‌ காமதேனுவும்‌ பூசித்து வந்தனர்‌. 
இந்த லிங்கம்‌ ஓளிமயமாய௰்‌ விளங்குகின்றது, இங்கே 
இறைவனேடு மைமகஞம்‌ உடன்‌ உறைவாளாயினள்‌. கூவிளம்‌ 
தலவீரு! சமாக உள்ளது. தேவர்களும்‌ மூவர்களூம்‌ சித்தர்களும்‌ 
வழிபட இறைவன்‌ அருள்‌ புரிந்து இங்கே உறைகின்றான்‌. இத்‌ 
தலத்தின்‌ வடமொழிப்பெயர்‌ சுந்தரமாபுரம்‌. தமிழ்ச்‌ சான்றோர்‌ 
நல்லூர்‌ என வழங்கி வழிபடுகின்றனர்‌ எனச்‌ சூத முனிவர்‌ 
விளம்பினார்‌. 


5. பிரமதேவர்‌ அருச்சனை புரிந்த சருக்கம்‌: 

நாற்பத்தொரு பாடல்‌ச&ரயுடைய இச்சருக்கத்தில்‌ படைப்புத்‌ 
தொழிலாற்றும்‌ பிரமதேவன்‌ கான்‌ படைக்கின்ற உயிர்கள்‌ 
அவையவை செய்த புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ப இன்பதுன்பச்‌ 
சூழலிற்‌ சிக்கி வருந்துவதனையும்‌ எழுவகை தோற்றமுற்று 
நாற்கதியிலும்‌ பிறந்துழலுவதனையும்‌ நோய்‌ வறுமை முதலிய- 
வற்றால்‌ இறந்தும்‌ பின்பு பிறந்தும்‌ எண்ணிலா இடுக்கண்‌ 
எய்துவதனையும்‌ எண்ணித்‌ தன்‌ தொழில்‌ மீது வெறுப்புற்று 
இறைவனை நாடிப்‌ போற்றி அவன்‌ அருள்பெற்று அமைதீயுற 
எண்ணுகிறான்‌, 


xxi! 


இறைவன்‌ எழுந்தருஞம்‌ தலங்களுள்‌ சிறப்புடையதனை 
நாடிப்‌ பல பகுதிகளையும்‌ கண்டு இறுதியில்‌ நல்லூரை 
அடைகின்றான்‌. முறைப்படி இறைவனை அருச்சித்து வழிபாடு 
செய்கின்றாள்‌. இறவன்‌ உவந்து தன்‌ தேவியோடும்‌ 
பிரமனுக்குக்‌ காட்சி தருகிறான்‌. நவமணி லிங்கத்தின்கண்‌ 
இறைவன்‌ ”தேவியோடும்‌ யானைமுகனும்‌ ஆறுமுகனும்‌ இருபால்‌ 
விளங்கத்‌ தோன்றியருளும்‌ காட்சி சிறப்பாக வருணிக்கப்படுகிறது. 


அக்காட்சியை உ.ரகர்‌ முதல்‌ தேவர்கள்‌ யாவரும்‌ கண்டு 
போற்றி நிற்கின்றார்கள்‌, தேவ வாச்சியங்கள்‌ முழங்க நாரதர்‌ 
வீண இசை எழுப்ப வெள்ளி மலையின்மேல்‌ ஒரு பொன்மலை 
தோன்றியதுபோல விளங்கும்‌ இறைவனைக்‌ கண்டு பிரமன்‌ 
ஒப்பறும்‌ மகிழ்ச்சியுறுகிறான்‌, ஆனந்தக்‌ கண்ணீர்‌ பெருக 
இறைவன்‌ புகழைப்‌ போற்றித்‌ துதிக்கிறான்‌. போற்றிப்பாடல்கள்‌ 
சைவசமயத்‌ தத்துவங்களால்‌ அழகுறப்‌ புனையப்பட்டுள்ளன 
இறைவன்‌ பிரமை நோக்கி நீ வேண்டும்‌ வரங்களைக்கேள்‌ எனப்‌ 
பணிக்கப்‌ பிரமன்‌ இறவாத இன்ப அன்பு வேண்டிப்‌ பின்னர்‌ 
இற்றைக்கு எழுந்தருளியிருக்கும்‌ இக்கோலத்தோடு இந்த 
லிங்கத்தின்கண்‌ இருந்து என்றும்‌ காட்சிதற்தருள வேண்டும்‌ 
என்றும்‌, அருச்சனை புரிவோர்தம்‌ பாவங்களைத்‌ துடைத்து 
இன்பத்தை அருள வேண்டுமென்றும்‌ வழி! !டுவர்க்குச்‌ சிவகதியை 
நல்கவேண்டுொன்றும்‌, யானமைத்த பிரமதீர்த்தத்தில்‌ மூழ்கி வழி 
படுவோருக்கு இம்மையின்பமும்‌ மறுமைப்பேறும்‌ வழங்கவேண்டு 
மென்றும்‌ இத்தீர்த்தத்தில்‌ முழ்கி ஐந்தெமுத்தோதுபவர்க்கு 
எல்லா இன்பமும்‌ சேரும்‌ தலமாக இது விளங்க வேண்டுமென்றும்‌ 
இத்தலத்துறைவோர்‌ எண்ணியவை எண்ணியாங்குப்‌ பெற்று 
இன்புற வேண்டும்‌ என்றும்‌ உன்‌ இணையடி போற்றி இராசத 
குணத்தின சாந்தியை யான்‌ எப்பொழுதும்‌ பெற வேண்டும்‌ 
என்றும்‌ கேட்கிறான்‌. இறைவன்‌ அவ்வாறே அருள்செய்கிறான்‌ 
இதனால்‌ தன்னால்‌ படைக்கப்பெறும்‌ உயிர்கள்‌, ஊழ்வினையான்‌ 
எய்தும்‌ துன்பங்களை இத்தலத்தில்‌ வந்து வழிபடின்‌ நீங்கிப்‌ பேறு 
பெறவேண்டும்‌ என்றும்‌ பிரமன்‌ வரம்‌ பெற்றமை புலப்படுத்தப்‌ 


பெறுகின்றது. 
6. பிரமதீர்த்தச்‌ சருக்கம்‌ : 

இருபத்தாறு பாடல்களையுடைய இச்சருக்கத்தில்‌ பிரம 
தீர்த்தத்தின்‌ அமைப்பும்‌ இந்த இந்தக்‌ காலத்தில்‌ இதில்‌ மூழ்கி 
வழிபடுவோர்‌ எய்தும்‌ பயனும்‌ கூறப்பட்டுள, ஈல்‌ லூரரிறைவன்‌ 


0011 


சந்நிதிக்குமுன்பு பிரமன்‌ காற்சதுரமாக ஓர்‌ இடம்‌ அமைத்து 
ஆகாய கங்கையைக்‌ கொணர்ந்து நிரப்பினான்‌. இந்ஃத்‌ தீர்த்தத்‌ 
தடத்தின்‌ இந்திர திசையில்‌ இருச்கு வேதத்தையும்‌, யமதிசையில்‌ 
யசர்‌ வேதத்தையும்‌ சன்னிதிக்கு பேரே சாம வேதத்தையும்‌ 
வட திசையில்‌ அதர்வண வேகத்தையும்‌ துறைகளாக அமைத்து 
அகழ்ந்து காற்றிசையிலும்‌ பொன்மயமான படிகளை அமைத்து 
அதன்‌ நடுவில்‌ வேதங்களையும்‌ பதினெண்‌ புராணங்களையும்‌ சத்த 
கோடி மகாமந்திரங்களையும்‌ நிலைபெறச்‌ செய்தான்‌. இதனுல்‌ 
இது பிரம தீர்த்தம்‌ எனப்‌ பெயர்பெற்றது. 


இத்தீர்த்தத்தில்‌ ஆடுவோர்‌ எல்லாவகையான மாசுகளும்‌ 
நீங்கி இன்புறுவர்‌ என்றும்‌ அந்தணர்க்குத்‌ தவற: செய்தோர்‌ 
ஆசிரியனுக்குத்‌ துன்பஞ்செய்தோர்‌. கருச்‌ சிதைத்தோர்‌, 
பிறர்மனை விழைந்தோர்‌ முதலாகக்‌ கொடிய பாவங்களைச்‌ செய்‌ 
தோரும்‌ இதனுள்‌ மூழ்கி வழிபடுவாராயின்‌ அத்தீவினைகள்‌ நீங்கி 
நலமுறுவர்‌ என்றும்‌ இதன்கண்‌ அமைந்துள்ள நான்கு வேதத்‌ 
துறைகளிலும்‌ இன்னின்ன மாதங்களில்‌ இன்னின்ன விண்மீன்‌ 
களில்‌ நீராடுவோர்‌ இன்னின்ன பாவங்கள்‌ நீங்கி இன்னின்ன 
பயனைப்‌ பெறுவார்‌ என்றும்‌, இந்கதிதியில்‌ தருப்பண ம்புரிவோர்‌, 
சிரார்த்தம்‌ செய்வோர்‌ எய்தும்‌ பலன்‌ இவை என்றும்‌, 
நால்வருணத்தார்க்கும்‌ ஒப்ப இப்பலன்கள்‌ எய்தும்‌ என்றும்‌, 
இத்தீர்த்தத்தில்‌ ஆடினேரைக்‌ காணினும்‌ தீண்டினும்‌ நற்பேறு 
கிட்டும்‌ என்றும்‌ இதன்கண்‌ அமர்ந்து தானமுதவிய புரியின்‌ 
அவை பன்மடங்காகப்‌ பெருகிப்‌ பலன்‌ விளைவிக்கும்‌ என்றும்‌ 


சூத முனிவர்‌ விளக்குகிறார்‌. 


மேலும்‌ கிரேதாயுகத்தில்‌ பிரமபுட்கரணி என்றும்‌ திரேதா 
யுகத்தில்‌ வேதபுட்கரணி என்றும்‌, துவாபராயுகத்தில்‌ புண்ணிய 
புட்கரணி என்றும்‌ மலியுகத்தில்‌ சத்தசாகரம்‌ என்றும்‌ இத்தீர்த்தம்‌ 
வழங்கப்‌ பெறுமென்றும்‌ கூறி இத்தலத்தின்‌ தீர்த்தத்திற்கும்‌ 
மூர்த்திக்கும்‌ இவ்வுலகில்‌ இணையே இல்லை என்றும்‌ கூறுகின்றார்‌ 


7. பஞ்சாக்கரச்‌ சருக்கம்‌ : 

இச்சருக்கம்‌ எமுபத்தேமு பாடல்களைக்‌ கொண்டுள்ளது. 
இந்திரன்‌ முதலாய தேவர்களும்‌ எண்திசைத்‌ தேவர்களும்‌ 
வித்தியாதரர்‌ முதலானோரும்‌ காசிபன்‌ அகத்தியன்‌ முதலாய 
முனிவர்களும்‌ சத்தியலோகத்தையடைந்து பிரமனை வணங்கி 


xxiv 


முடிவில்லாத இன்பத்தையும்‌ மாறாத முத்தியையும்‌ அளிக்கவல்ல 
உறுதிப்பொருள்‌ யாதென அறிந்து உய்ய வந்துள்ளோம்‌: 
அதனை அருள வேண்டுமென்‌ றனர்‌. 


வேதங்களை வகுத்துணர்ந்து எல்லா உலகங்களையும்‌ படைத்து 
வரும்‌ பிரமதேவன்‌ பரமனது திருஜந்தெழுத்தையும்‌ மதித்தெண்ணிப்‌ 
பஞ்சாக்கரமே உறுதி யாவையும்‌ ஈல்கவல்லதெனக்‌ கூறினன்‌. 
தேவர்‌ முதலானோர்‌ அதனை அறியும்‌ திறத்தினை அருளவேண்டினர்‌. 
இதன்‌ பெருமையைச்‌ சீவபெருமானையன்றி உணர்த்தவல்லார்‌ 
வேறு யாவரும்‌ இலர்‌ என்று கூறி அவர்களையும்‌ அழைத்துக்‌ 
கொண்டு சிவபெருமானிடம்‌ செல்கின்றான்‌. 


அப்பொழுது வாயுதேவன்‌ பசும்பொன்‌ சிகரத்தோடு 
விளங்கும்‌ நல்லூரின்‌ சிறப்பை எடுத்து விளக்கி இறைவனை 
அங்குக்‌ காணவேண்டுமெனக்‌ கூற எல்லோரும்‌ நல்லூர்‌ வந்து 
இறைவனை அருச்சனை புரிந்து வழிபடுகின்றனர்‌. தேவர்கள்‌ 
தங்கள்‌ பெயரால்‌ இலிங்கங்களைத்‌ தாபித்துப்‌ பன்னாள்‌ பூசிக்க 
இறைவன்‌ அருள்புரிய எண்ணுகின்றான்‌. 


முருகன்‌ விநாயகன்‌ உமாதேவி மூவரோடும்‌ இறைவன்‌ காட்சி 
தர, தேவர்கள்‌ போற்றி மகிழ்ந்து பஞ்சாக்கர நுட்பத்தை ஓத 
வேண்டினர்‌. மேலும்‌ தங்களால்‌ அமைத்து லழிபடப்பெற்ற லிங்க 
மூர்த்திகலை வழிபடுவோருக்கும்‌ இங்குள்ள தீர்த்தத்தில்‌ 
ஆடுவோருக்கும்‌ முத்தியளிக்க வேண்டுமெனவும்‌ வரங்கேட்டனர்‌. 


இறைவனும்‌ அவ்வாறேயருளிப்‌ பஞ்சாக்கர மந்திரம்‌ சத்த 
கோடி மகாமந்திரங்களினும்‌ உயர்ந்தது பெரியது என்றும்‌ எல்லா 
நலங்களையும்‌ தந்து பிறவிப்பிணியைத்‌ தீர்ப்பது என்றும்‌, எண்‌ 
வகைச்‌ சித்திகளையும்‌ வீடுபேற்றையும்‌ அளிப்பது என்றும்‌. தான்‌ 
பஞ்சாக்கர ரூபமாகவே விளங்குகின்றேன்‌ என்றும்‌, ஆருதாரத்‌ 
தத்துவங்கள்‌ இதன்‌ விளக்கமே என்றும்‌, எத்தகைய பாவிகளும்‌ 
இதனை உணர்ந்து ஓதின்‌ அவர்களை உய்விப்பதென்றும்‌ இதுவே 
தாரக மந்திரமென்றும்‌ விளக்கி உபதேசம்‌ செய்கிறான்‌. அதை 
ஓதி வழிபடும்‌ முறையையும்‌ கூறியருளுகின்றாவ்‌. 


மேலும்‌ ஏழு தீவுகளுள்ளூம்‌ இத்தலமே சிறந்ததென்றும்‌, 
இதுவே சித்தித்‌ தலமென்றும்‌, இங்கிருந்து பஞ்சாக்கரத்தை 
ஓதின்‌ அது பத்து தூறாயிரங்‌ கோடியாகப்‌ பெருகுமென்‌ றும்‌ 


xxv 


இதனை உருத்திராக்கம்‌ பவழம்‌ இவற்றால்‌ எண்ணி உருச்செய்ய 
வேண்டுமென்றும்‌ இன்ன காலங்களில்‌ ஓதின்‌ இன்ன பயன்களை 
நல்குமென் றும்‌ மேலும்‌ திருநீறு முசலிய சின்னங்களைத்‌ தரித்துப்‌ 
பஞ்சரக்கரமோதுவார்‌ எய்தும்‌ பயனையும்‌ கூறி இத்தலத்தின்‌ 
மேன்மையையும்‌ விளக்குகின்றான்‌. இந்திரன்‌ முதலாய தேவர்கள்‌ 
இம்மந்திரத்தால்‌ பெற்ற சிறப்பினைச்‌ சூத முனிவர்‌ விளக்குகிறார்‌ 


8. அக்கினிதீர்த்தச்‌ சருக்கம்‌ : 

இஃது எண்பத்திரண்டு பாடல்களையுடையது. இயற்கை 
வளஞ்சான்ற டொருநை நதிக்கரையில்‌ உள்ள மாதவியென்னும்‌ 
மூதூரில்‌ வசு என்னும்‌ அந்தணன்‌ வாழ்ந்து வந்தான்‌. இவன்‌ 
சிறந்த பண்புடையவன்‌, நல்லொழுக்கமுடையவன்‌, நான்கு 
வேதங்களையும்‌ திரிபறப்பயின்‌ றவன்‌ குண௩லஞ்சான்ற ஒருத்தியை 
மணந்து மக்களைப்பெற்று ஊரார்‌ போற்ற வாழ்ந்து வந்தான்‌. 


ஒருகாலை மலையத்துவச பாண்டியன்‌ சிறந்த செங்கோன்மை 
யும்‌ கொடை வண்மையும்‌ உடையனாய்‌ விளங்குதலைக்‌ கேட்டு 
அவனிடம்‌ சென்று சிறந்த இலக்கணமுடைய ஒரு பசுவைக்‌ 
கன்றோடு பரிசாகப்‌ பெற்று வந்து அதனைத்‌ தன்‌ மக்களினும்‌ 
மேலாகப்‌ போற்றி வளர்த்து வந்தான்‌. அதுகாலை தன்‌ மக்களுள்‌ 
ஒருவனுடைய திருமணத்தை முன்னிட்டு அயலூர்‌ செல்ல நேர்ந்த 
போது தன்‌ மாண வருள்‌ ஒருவனிடம்‌ பசுவை ஒப்பித்துப்‌ பேணப்‌ 
பணித்துச்சென்‌ று மூன்றாம்நாள்‌ கழித்து வந்து பார்த்தபோது பசு 
பட்டினியால்‌ இருந்தமைசண்டு பெரிதும்‌ மனங்கலங்கி வருந்திய 
போது மாணவர்கள்‌, பசுவைப்‌ பேணிய மாணவன்‌ மூன்று 
நாளைக்கும்‌ உரிய புல்‌ முதலிய உணவுகளை இட்டுச்‌ சென்றான்‌. 
பசு அவற்றை ஒரு நாளிலேயே உண்டுவிட்டு இரண்டுநாள்‌ 
பட்டினியாகக்‌ கிடந்தது என்று கூறினர்கள்‌. வசு அதுகேட்டுப்‌ 
பாவங்களிலெல்லாம்‌ கொடிய பாவமாகிய பசுவைப்‌ புரக்காத 
பாதகத்திற்கு ஆளானமை கருதி நொந்து பசுவை ஓர்‌ 
அந்தணனுக்குத்‌ தானமாகக்‌ கொடுத்துவிட்டு இறந்து வீடுகிறான்‌. 


இயமனுலகு சென்ற வசு இருநூறு ஆண்டுகள்‌ நிரயத்துள்‌ 
கிடந்து மீண்டும்‌. பூவுஎகில்‌ ஞாளியாகப்‌ பிறந்துழல்கின்றான்‌. 
பல பிறப்புக்கள்‌ ாயாகட்‌ பிறந்து ஒரு பிறப்பின்‌ கண்‌ அகத்தியர்‌ 
வாழும்‌ பொதிய மலைக்கண்‌ அலைந்து திரிகின்றபோது முனிவருள்‌ 
சிறந்தவராகிய கும்பமுனி வசுவாகிய நாயின்‌ முற்பிறப்புக்களையும்‌ 


xvi 


அதன்‌ காரணத்தையும்‌ தன்‌ தவ வலியால்‌ உணர்ந்து அறிந்து 
இப்பாவத்தை இவன்‌ செய்யவில்லையா தலின்‌ உய்திகூற எண்ணி 
வசுவையழைத்துப்‌ பசுவைப்‌ பட்டினியிட்டோர்‌ அடையும்‌ 
துன்பத்தையும்‌ பசுவைத்‌ தானமிட்டோர்‌, இறைவனுக்குப்‌ 
பாலாபிடேகம்‌ செய்தவர்‌ எ ய்தும்‌ இன்பப்பயனையும்‌ விளக்கி 
நீ சுந்தரகிரி சென்று அக்கினி தீர்த்தத்தில்‌ ராடி இறைவனை 
வழிபடின்‌ உன்‌ பாவம்‌ நீங்கிப்‌ பழைய வடிவம்‌ பெறுவாய்‌ எனக்‌ 
கூறுகிறார்‌. 

இறுதிக்‌ காலத்துப்‌ பசுவினைத்‌ தானம்‌ செய்த புண்ணியத்‌ 
தால்‌ அகத்தியர்‌ இவ்வுபாயத்சைக்கூற நேர்ந்தமையுணர்ந்து வசு 
பொதியத்தினின்றும்‌ புறப்பட்டுக்‌ கடம்பாடவீ இறைவனை 
வழிபட்டு வையையில்‌ நீராடிச்‌ சிராப்பள்ளி வழியாகத்‌ 
திருவையாற்றினைக்‌ கடந்து குடந்தை வந்து பின்‌ ஈல்லூரை 
அடைகின்றான்‌. அகத்தியர்‌ கூறியவாறு அக்கினி தீர்த்தத்தில்‌ 
மூழ்கி ஆண்டுள்ள அரசமரத்தின்‌ கீ ழ்‌ நிற்கின்றான்‌. அப்பொழுது 
அக்கினி தீர்த்தத்தில்‌ மூழ்கிலந்த ஒரு முனிகுமாரன்‌ தன்‌ சடையை 
உதறி முடிக்குங்கால்‌ அச்சடையினின்றும்‌ தெறித்த நீர்த்துளி 
வசுவின்‌ மேற்பட ஞாளியுருவம்‌ நீங்கித்தேசடைய பழையஅர்‌ தண 
வடிவத்தைப்‌ பெறுகிறான்‌. கண்டோர்‌ விபப்புறுகின்றனர்‌ 
பின்னர்ப்‌ பிரமதீர்த்தத்தில்‌ ஈாழ்கி இறைவனைப்‌ பலவாறு 
போற்றித்‌ துதிக்கிருன்‌. விநாயகரையும்‌ அம்பிகையையும்‌ வழி 
பட்டுச்‌ சிவராத்திரி காளை எதிர்நோக்கியிருக்கிறான்‌. சிவராத்திரி 
வந்தது. அந்நாளில்‌ இறைவனுக்குப்‌ பூசனை முதலியவற்றை விதிப்‌ 
படி செய்து துதித்துப்‌ போற்றுகிறான்‌. இறைவன்‌ காட்சி தந்து 
வரங்களைக்கேள்‌ எனக்க. ற அந்கணன்‌ இறைவனிடம்‌ நீங்காத 
அன்பு வேண்டிப்‌ பின்‌ இத்தலத்தில்‌ சிவராத்திரியில்‌ வந்து 
பூசிப்போர்‌ யாவருக்கும்‌ எல்லாப்‌ பேறுசளையும்‌ அருள வேண்டிக்‌ 
கேட்கிறான்‌. இறைவனுர்‌ அவ்வாறே வரந்தருகிறான்‌. அற்றை 
நாள்‌ முதல்‌ ஈல்லூர்‌ இறைவனுக்கு அபராதட்சமரர்‌ என்னும்‌ 
பெயர்‌ விளங்குகின்றது எனச்‌ ரூத முனிவர்‌ அந்தணர்களுக்குக்‌ 
கூறி அக்கினி தீர்த்தத்தின்‌ சிறப்பை விளக்குகிறார்‌. 


இச்சருக்கத்தில்‌ பசுவிளை ப்‌ புரப்போர்‌ பசுவின்பால்‌ முதலிய 
வற்றால்‌ இறைவனுக்கு கீராட்டுவோர்‌ எய்தும்‌ பயனையும்‌, அகத்தி 
யரின்‌ தவச்சிறப்பையும்‌ பொ தியமலையின்‌ வருண னைமையும்‌, வசு 
இறைவனைப்‌ போற்றிப்‌ புகழ்தலையும்‌ சிறப்பாகவும்‌ சுவையாகவும்‌ 
ஆசிரியர்‌ கூறியுள்ளார்‌ படித்து இன்‌ புறத்தக்கன, 


xxvii 


9. அகத்தியர்க்கு மணவாளக்‌ கோலங்‌ காட்டின சருக்கம்‌: 


இச்சருக்கம்‌ இருபத்து மூன்று பாடல்களைக்‌ கொண்டுள்ளது. 
பிரமன்‌ மக்களுள்‌ தலைமை சான்ற தக்கன்‌ தவத்தால்‌ உமாதேவி 
இவனுக்கு மகள! கத்தோஸ்‌றினள்‌. இத்தாட்சாயணியை இறை 
வனுக்கு மணஞ்‌ செய்தளித்தான்‌. பின்னர்‌ தன்‌ செருக்கால்‌ 
இறைவனை இசழ்ந்து செய்த வேள்வியை இறைவி தடுக்க, 
தக்கன்‌ இறைவியை அலமதித்தான்‌. அது பொறாத தேவி அவ்‌ 
வேள்வியில்‌ ௮வியாகிப்‌ பின்‌ இமவானுக்கு மகளாகப்‌ பிறந்து : 
இறைவனை அடைய நோற்றாள்‌. இறையன்‌ முனிவர்கள்‌ வாயிலாக 
மணம்‌ பேசித்‌ ப”ேவ்கணங்களோடு இமயமால்‌ வரைக்கு எழுந்‌ 
தருளினான்‌. தேர்‌ கூட்டத்தின்‌ பொறையாற்றாது வடக்குத்‌ 
தாழ்ந்து தென்‌ திசை உயர்ந்தது. இதனைச்‌ சமப்படுத்தும்‌ ஆற்றல்‌ 
அகத்திய முனிகனுக்கே உண்டெனக்‌ கருதி இறைவன்‌ கும்ப 
முனியைத்‌ தெல்டை மெல்லப்‌ பணித்தபோது அகத்தியன்‌ 
இறைவன்‌ பார்வதியை மணக்குய்‌ கோலத்தைக்‌ காண 
வேண்டினான்‌, திறைவன்‌ தங்கள்‌ மணக்கோலத்தைத்‌ திருகல்லூ 
ரில்‌ காட்டுவதாக அருளிளை. அகத்தியன்‌ தென்னாடு நோக்கி 
வருங்கால்‌ விந்தியமலையீன்‌ செருக்கையடக்கிப்‌ பொ தியமலையில்‌ 
வந்து தங்கிப்‌ பின்னர்‌ நல்லரரையடைந்து இறைவனை வழிபட 
இறைவன்‌ தான்‌ கொண்ட மணவாளக்‌ கோலத்தையும்‌ மணவிழா 
நிகழ்ச்சியையும்‌ காட்டியருளி (வேண்டும்‌ வரத்தையும்‌ கேளெனப்‌ 
பணித்தான்‌. 


பேருவகை பூத்துநின்ற அகத்தியன்‌ இத்‌ திருநல்லூரில்‌ 
எப்பொழுதும்‌ டும்‌ மணவாளக்‌ கோலத்தோடு அன்‌ பர்களுக்குக்‌ 
காட்சி தர வேயாடுமென்றும்‌ இத்‌ தலம்‌ தென்‌ கயிலாயமாகவும்‌ 
காசியாகவும்‌ : எங்க வேவ்டுமென்றும்‌ இவ்வூர்‌ சுந்தரபுர 
மென்றும்‌ இன ன்‌ சுந்கரநாதர்‌ என்றும்‌ திகழ வேண்டு 
மென்று வேண்டீினை. அவ்பரறே இறைவன்‌ அருளினான்‌ இச்‌ 
சருக்கத்தைக்‌ கேட்போர்‌ நன்மணம்‌ பொருந்தி வாழ்வார்‌ எனச்‌ 
சூதமுனிவர்‌ கூறி முடிக்கின்றார்‌. 


10. சத்தசாகரம்‌ வரவழைத்த சருக்கம்‌ : 

இச்‌ சருக்கம்‌ நாற்பத்தைந்து பாடல்களைக்‌ கொண்டுள்ளது, 
இதனுள்‌, பாண்டுவின்‌ மனைவி குந்தி தேவி தான்‌ கன்னியாக 
இருந்தபோது துருவாசர்‌ தந்த மந்திர ஆற்றலால்‌ சூரியனை வழி 


xxvii! 


பட்டு அவனுக்குரிய மந்திரத்தைச்‌ செபித்துக்‌ கருவுற்றுக்‌,கா தினால்‌ 
கர்ணனை மகவாக உயிர்த்த வரலாற்றைத்‌ தவுமிய முனிவரிடம்‌ 
கூறிக்‌ கன்னித்‌ தன்மையிழந்தமைக்கு அஞ்சி அம்மகவை நீரில்‌ 
வைத்துச்‌ செஸ்லவிட்டமை உலகியல்‌ நோக்கில்‌ குற்றமுடைய 
தாகத்‌ தன்னெஞ்சு வருற்துவதனைக்‌ கூறி அதற்கு உய்தி கூற 
வேண்டுமென்‌ று நின்றபோது தவுமிய முனிவர்‌ குந்தியை அவள்‌ 
மக்களிடத்தில்‌ அனுமதி பெற்றுத்‌ தீர்த்த யாத்திரை சென்று 
வரின்‌ மன அமைதியுறுமென்று கூறித்‌ தன்‌ புத்திரனையும்‌ உடன்‌ 
அனுப்பி வைக்கின்றார்‌. 


கங்கை முதலாய தீர்த்சங்களாடித்‌ தென்னாடு போந்து பல 
தலங்களையும்‌ வழிபட்டு இறுதியில்‌ ஈ்லூரையடைந்து அக்கினி 
முதலாய தீர்த்தங்களில்‌ படிந்து தங்கியிருக்சும்போது அங்கு வந்த 
உரோமச முனிவரை லணங்கித்‌ தன்‌ குறைகளைக்‌ கூறினள்‌. 
அவர்‌ நாளை மாசிமக நாள்‌ ஆதலின்‌ இந்‌ நாளிற்‌ கடலாடி 
இறைவனை வழிபட்டால்‌ உன்‌ பாவங்கள்‌ யாவும்‌ தீருமென 
நவின்றார்‌. கடலாடுதற்குச்‌ செல்லப்‌ போதுமான நேரமின்மையால்‌ 
வருந்தி இறைவனை நோக்கி முறையிட்டாள்‌. இறைவன்‌ 
நாளையே இப்‌ பிரம தீர்த்தத்தில்‌ ஏழு கடலையும்‌ வந்து அமையு 
மாறு செய்வேன்‌ நீ ஆடி உய்வுபெறலாம்‌ எனக்‌ கூறிக்‌ கடலை 
யழைக்க அலை பெரு முழக்கத்தோடு வந்து பிரம தீர்த்தத்தில்‌ 
சங்கமமாயின. குந்தி அதனுள்‌ முழ்கித்‌ தர்ப்பணம்‌ முதலாயின 
செய்து தானங்கள்‌ வழங்கித்‌ தன்‌ பதி சென்றடைந்தாள்‌, 
அது முதல்‌ இத்தீர்த்தம்‌ சத்த சாகரம்‌ என. வழங்கி வருகிறது. 
இதனுள்‌ ஆடினோர்‌ எல்லாத்‌ தீர்த்தங்களிலும்‌ மூழ்கி வழிபட்ட 
பயனை அடைவார்கள்‌ எனச்‌ சூதமுனிவர்‌ கூறுகின்றார்‌. 


11. சமுத்திர ராசன்‌ செப்பேசுரம்‌ பணிந்து மீண்ட 

சருக்கம்‌ : 

இருபத்தாறு பாடல்களைக்‌ கொண்ட இச்‌ சருக்கத்தில்‌ 
கடலரசன்‌ இறைவன்‌ எழுந்சருளும்‌ சலங்களையெல்லாம்‌ கண்டு 
வழிபட விரும்பி வேண்ட இறைவன்‌ நீ இவ்வடிவிற்‌ சென்றால்‌ 
உலகம்‌ தாங்காது ஆதலின்‌ அடக்கத்தோடு சென்று நல்லூரை 
அடைந்து செப்பேசுரத்தைப்‌ பணிந்தால்‌ எல்லாத்‌ தலங்களையும்‌ 
வழிபட்ட பயனை எய்துவாய்‌ என விளம்ப அவ்வாறே கடலரசன்‌ 
சென்று ஒரு மேடையை அமைத்து லிங்கத்தைப்‌ பிரதிட்டை. 
செய்து வழிபட. இறைவன்‌ உவந்து வந்து காட்சி தந்து அருளினான்‌ 


xxix 


கடலரசன்‌ உந்து வழிபட்டதற்து அடையாளமாக உலகில்‌ 
உற்பாதங்கள்‌ ஏற்படுங்கால்‌ இச்‌ சிவலிங்கத்தைச்‌ சுற்றிச்‌ சங்கு 
முதலிய கடற்‌ பொருள்கள்‌ தோன்றி விளங்கும்‌ என்று சூத 
முனிவர்‌ கூறுகின்றார்‌. மேலும்‌ இச்சருக்கத்தில்‌ மாசித்‌ திங்கள்‌ 
வைகறையில்‌ சத்தசாகரத்திற்‌ படிந்து சென்று ஐயாற்றிறைவனை 
வழிபடுவார்‌ சிவகணங்களாகி வீற்றிருப்பாரென் றும்‌ தீர்த்த 
யாத்திரையே சிறப்புடையதென்றும்‌, மலை, தரு, பசு, மந்திரம்‌, 
மனிதர்‌, பாத்திரம்‌, மலர்‌, தெய்வம்‌ இவற்றுள்‌ இது இது சிறந்தது 
என்றும்‌ கூறி முடிக்கின்றார்‌. 


12. பிரம தேவர்‌ வரம்பெற்ற சருக்கம்‌ ; 


இச்சருக்கம்‌ முப்பத்து மூன்று பாடல்களைக்‌ கொண்டுள்ளது. 
ஐந்தாவது பரியாயத்தில்‌ வந்த பிரமன்‌ ஓர்‌ ஊழி முடிவின்‌ போது 
அகிலத்தையெல்லாம்‌ வீழித்து நோக்கி யாவும்‌ தன்‌ ஆற்றலால்‌ 
விளைந்தவை எனச்‌ செருக்குற்று நிற்கும்போது கிருமால்‌ அவன்‌ 
எதிரே வர, திருமாலை நீ யார்‌? எனப்‌ பிரமன்‌ வினவ அவன்‌ நான்‌ 
உன்னை ஈன்றவன்‌ என, யாவற்றையும்‌ படைக்கும்‌ என்னை நீ 
படைத்தாய்‌ என்பது வியப்பெனக்‌ கூறி எள்ளினான்‌. இருவரும்‌ 
தம்முள்‌ இகல்‌ கொண்டு போரிடத்‌ தொடங்கும்போது இறைவன்‌ 
ஆண்டோர்‌ அனற்பிழம்பாக அடிமுடி தெரியா அளவில்‌ தூண்‌ 
வடிவாகத்‌ தோன்றி நிற்பக்‌ கண்டு இருவரும்‌ அதிசயத்து 
நோக்கியபோது இறைவன்‌ என்‌ அடியையும்‌ முடியையும்‌ கண்டு 
வந்தவரே நும்மிற்‌ பெரியவர்‌ எனத்‌ தூணிற்குளிருந்து பேசியது 
கேட்டுப்‌ பிரமன்‌ அன்னப்பறவை வடிவெடுத்து முடியினைக்‌ காண 
விசும்பிற்‌ பறந்தான்‌ திருமால்‌ ஏன வடிவு கொண்டு திருவடியைக்‌ 
காணப்‌ பூமியை அகழ்ந்து கொண்டு சென்றான்‌. பன்னாள்‌ முயன்‌ 
றும்‌ அடியைக்‌ காண வியலாமற்றிரும்பி வந்தபோது பிரமன்‌ தான்‌ 
முடியைக்‌ கண்டு வந்ததாகப்‌ பொய்‌ கூறினான்‌. அதற்குச்‌ சான்று 
யாதென இறைவன்‌ வினவத்‌ தாழம்பூவைச்‌ சான்று கூறுமாறு 
செய்தான்‌, இறைவன்‌ பொய்‌ பேசிய பிரமனை உனக்கு பூமியில்‌ 
கோயில்‌ இல்லாது ஒழிக என்றும்‌- தரா ழம்பூவைத்‌ வர்‌ எவரும்‌ 
குடாதொழிக என்றும்‌ சபித்தான்‌. தான்‌ தீன்‌ பெருமையை 
இழந்ததற்கு நாணி அஞ்சி இறைவனை வழிபட்டுச்‌ சாப நீக்கம்‌ 
பெறத்‌ திருநல்லூர்‌ வந்தடைந்து ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கி 
ஆண்டு லிங்கத்தைத்‌ தாபித்து வேத விதிப்படி அஞ்செழுத்தோதி 
வழிபட்டான்‌, 


XXX 


இறைவன்‌ பஞ்சாக்கர வடிவமாய்‌ பிரமனுஃகுக்‌ காட்சி தந்து 
வேண்டும்‌ வரங்களைக்‌ கேள்‌ எனப்‌ பிரமன்‌ தவ்‌ சாபத்தையும்‌ 
தாழம்பூவின்‌ சாபத்தையும்‌ நீக்க வேண்டுமென்றும்‌ தான்‌ 
இயற்றிய தீர்த்தத்தில்‌ மூழ்கி வழிபடுவோர்‌ செய்த பாவங்களையும்‌ 
கரிபொய்த்தோர்‌ பாவங்களையும்‌ தீர்த்து ஜடை வண்ணமாக 
விளங்கும்‌ இக்காட்சியை என்றும்‌ அடியவர்‌ காண அருள்‌ செய்ய 
வேண்டுமென்று கேட்க இறைவன்‌ அவ்வாறே பருளிஞர்‌, (இச்‌ 
சருக்கத்துள்‌ சொல்லால்‌ விளையும்‌ பாவங்களை சிரியர்‌ நுட்பமாக 
அமைத்துள்ளார்‌.) எனச்‌ சூதமுனிவர்‌ இசை யல்‌. வரர்‌, 


13. ஐராவத சாப விமோசனச்‌ சருக்கம்‌; 


இச்சருக்கம்‌ முப்பத்தொன்பது பாடல்சனை க்‌ கொண்டுள்ளது. 
இதனுள்‌ இந்திரன்‌ ஊர்தியாகிய ஐராவதம்‌ தன்‌ மதத்தாற்‌ 
செருக்குற்று மேருமலையிற்‌ திரிந்து காவலந்‌ த. பொழில்‌ புக்கு 
அருவிகளில்‌ திளைத்தாடி மரங்களை முறித்துக்‌ னிஈளை நுகர்ந்து 
மன்மத பாணத்தால்‌ காற்றுக்‌ தன்‌ பிடியொடு கூடிக்‌ களித்துக்‌ 
கிடந்தது. அது காலை தேவர்கள்‌ அசுரரோடு | பாரிட எண்ணிப்‌ 
படையெடுக்க முற்பட்டார்கள்‌ நால்வகைப்‌ பல்‌ களும்திரண்டன, 
மாதவர்‌ ஆசி கூற அரமாளிர்‌ உாழ்த்தெடுக்க உச்சைச்‌ சிரவம்‌ 
ஆர்ப்பெடுத்து நிற்க இர்மீரன்‌ போர்ல்‌ ௧௬ களுடன்‌ வந்து 
நின்று தன்‌ ஊர்தியாகிய ஐராவதத்தைக்‌ கொணரப்‌ பணித்தான்‌. 
வாதுவர்கள்‌ யானைக்‌ கூடஞ்‌ சென்று அது ஆண்டில்லாமை 
கண்டுவந்து கூற இந்திரன்‌ சினந்து; அஃதள்ள ஆணவ நிலையைத்‌ 
தெரிந்து இனித்‌ தேவலோகம்‌ வர வியல: மல்‌ மல: ணுலகத்‌ திலேயே 
திரிவதாக எனச்‌ சாபமிட்டான்‌, சாபத்தை அறிந்து வருந்திய 
ஐராவதத்தின்‌ முன்‌ ஒருகாள்‌ நாரதர்‌ வர அது அவரைப்‌ பணிந்து 
தன்‌ நிலைமையைக்‌ கூறியது. நாரதர்‌ இரம்கமுற்றுக்‌ காகி 
முதலாய நூற்றேட்டுத்‌ தலங்கள்‌ புவியில்‌ சிறப்புடையவை 
அவற்றுள்‌ மிக்க புகமுடையவை மதுரை, ஆஷூர்‌, நல்லூர்‌ 
என்னும்‌ மூன்று. நீ நல்லூர்‌ சென்று இறைங்னை வழிபடின்‌ 
உன்‌ சாபம்‌ நீங்கி அருள்‌ பெறுவாய்‌ எனக்‌ கூறினர்‌. 
ஐராவதம்‌ நல்லூர்‌ வந்து ஐந்தெழுத்தோதி நீரு. மலரும்‌ கொண்டு 
வழிபடப்‌ பிரம தீர்த்தத்திற்‌ படிந்து ஒரு தீர்த்தத்தை 
யுண்டாக்கிச்‌ சிவலிங்கத்தைத்‌ தாபீத்துப்‌ பூசித்து. இலறைவன்‌ 
மகிழ்ந்து வந்து தோன்றி அதன்‌ சாபத்தை நீக்கியருளினான்‌. 


xxxi 


யானையின்‌ மேண்டுகோளும்கிணங்க நல்லூரிறைவன்‌ 'ஐராவ 
தேசன்‌ " என்னும்‌ திருநாமம்‌ பூண்டு விளங்குகிறான்‌ என்றும்‌ 
ஐராவதத்‌ தீர்த்தத்தில்‌ ஆடுவோர்‌ தீவினை நீங்கி இன்புறுவார்‌ 
என்றும்‌ சூதமுனிவர்‌ கூறுகின்றார்‌. 


14. சுமதி காந்தனையடைந்த சருக்கம்‌: 

இச்சருக்கம்‌ நாற்பது பாக்களைக்‌ கொண்டுளது. இதன்கண்‌ 
நாகர்‌ உலக வேந்தனாகிய சர்ப்பவேந்தன்‌ தவமகளாகச்‌ சுமதி 
என்பவள்‌ பேரழகும்‌ நற்பண்பும்‌ உடையவளாகத்‌ தோன்றினாள்‌. 
[ சுமதியின்‌ வனப்புக்களை ஆசிரியர்‌ மிக ஈயமாகவும்‌ சிறப்பாகவும்‌ 
வருணிக்கும்‌ பாடல்கள்‌ சுவையானவை] இவள்‌ நல்லனோர்‌ 
கணவனைப்‌ பெறவேண்டி நல்லூர்‌ வந்து இறைவனை வழிபட்டு 
உறைக்கின்றாள்‌. அக்காலை சோழர்‌ மரபில்‌ வந்த ஆற்றலும்‌ 
அறிவும்‌ தோற்றமும்‌ சான்ற அரித்துவசன்‌ என்னும்‌ வேந்தன்‌ 
தான்‌ ஒரு நல்ல மனைவியைப்‌ பெறவேண்டி இறைவனை வழி 
பட்டுத்‌ தீர்த்த யாரை செய்து கொணடு வருபவன்‌ திருநல்லூர்‌ 
மான்மியத்தைச்‌ சான்றோர்‌ கூறக்‌ கேட்டுச்‌ சுந்தராசலத்தின்‌ 
பெருமையை அறிந்து நல்லூரை யடைகின்றான்‌. இறைவனையும்‌ 
உமையவளையும்‌ ஐங்கரனையும்‌ வழிபட்டு வருபவன்‌ ஒருகாள்‌ 
நந்தவனத்தின்‌ பக்கம்‌ செல்லுங்கால்‌ சுமதியைக்‌ கண்டு அவள்‌ 
பேரழகை வியக்கின்றான்‌. [ களவியல்‌ இலக்கண அமைதியோடு 
ஆசிரியர்‌ இர்நிகழ்ச்சியைப்‌ பாடியுள்ளார்‌] இருவரும்‌ 
உள்ளத்தால்‌ ஒன்றுபடுகின்றனர்‌. சுமதி தன்‌ வரலாற்றையும்‌ 
நோக்கத்தையும்‌ கூற அவனும்‌ தன்‌ வரலாறு முதலிய கூறிக்‌ 
கந்தருவ விதிப்படி நாம்‌ மணம்‌ புரியலாம்‌ என்று கூறுகின்றான்‌, 
அதற்கு உடன்பட்ட சுமதி காகலோகஞ்‌ சென்று தன்தமர்‌ உடன்‌ 
பாடுபெற்று உலகியல்‌ முறைப்படி மணந்துகொள்ள அழைத்துச்‌ 
செல்லுகிறாள்‌. தன்‌ காதலன்‌ பிலத்தின்‌ வழியே செல்லுதற்கு 
வேண்டும்‌ உருவத்தையும்‌ குளிகையையும்‌ அவனுக்களிக்கிறாள்‌, 
சுமதி தன்‌ தந்தையிடம்‌ நிகழ்ந்ததைக்‌ கூற சேடனும்‌ சோழ 
மன்னனைத்‌ தன்‌ சுற்றத்தோடு எ திர்கொண்டழைத்து அளவளாவி 
மகிழ்ந்து தன்மகளை விதிப்படி மணஞ்செய்து தருகிறான்‌. 
பல்வேறு செல்வங்களையும்‌ நாகமணி முதலியவற்றையும்‌ தோழியர்‌ 
பலரையும்‌ சீதனமாக அளிக்கிறான்‌, நாகர்‌ உலகில்‌ இருவரும்‌ 
எட்டு ஈாட்கள்‌ தங்கியிருந்து, பின்‌ பூவலகடைகின்‌ றனர்‌. கல்லூர்‌ 
சென்று இருவரும்‌ இறைவனை வழிபட்டு மகிழ்கின்றனர்‌. 


xxxil 


ம்ன்னன்‌ ஈல்லூரிறைவன்‌ திருக்கோயிலை நாவல்‌ கிளிச்சிறை 
முதலிய பொன்னால்‌ எழுப்பி மணிகளால்‌ தூபியை யமைத்துத்‌ 
தன்‌ பெயரால்‌ ஒரு மதாணியையும்‌ வழங்கிச்‌ சிறப்புச்‌ செய்து 
பின்‌ பல ஊர்களையும்‌ பசுக்களையும்‌ மாடக்‌ கணிகையரையும்‌ 
மானியமாக அளிக்கிறான்‌. தன்‌ மனைவியோடு அவ்வூரில்‌ அரசு 
வீற்றிருக்கிறான்‌. சுமதி தன்பெயரால்‌ ஒரு புண்ணிய தீர்த்தமமைக்‌ 
கின்றாள்‌. இருவரும்‌ பன்னாள்‌ வாழ்ந்து இறுதியில்‌ வீடடை 
கின்றனர்‌ என்றும்‌ இக்‌ கன்னி தீர்த்தத்தில்‌ மூழ்கி வழிபடுவோர்‌ 
பேரரசராய்‌ வாழ்ந்து எல்லா இன்பமும்‌ அடைவார்கள்‌ என்றும்‌ 
சூதமாமுனிவர்‌ கூறுகின்றார்‌, 
15. சங்கு கன்னச்‌ சருக்கம்‌: 

இருபத்து மூன்று பாடல்களை யுடைய இச்‌ சருக்கத்தில்‌, 
மாளவ நகரையாண்ட சங்குகன்னன்‌ என்னும்‌ வேடர்குல 
வேந்தன்‌ மூன்று மனைவிகளை மணந்து மகப்‌ பேறின்றி வருந்திப்‌ 
பல தானதருமங்களைச்‌ செய்கிறான்‌. தீர்த்தயாத்திரை புரிகிறான்‌. 
அக்காலை நாரதரைக்‌ கண்டு தன்‌ குறையயக்‌ ௯.றி வேண்டுகிறான்‌. 
நாரதர்‌ நீ முற்பிறவியில்‌ அர்தணனாக இருந்து ஒரு பசுவைக்‌ 
கோல்கொண்டு புடைத்த தீவினையால்‌ வேடர்‌ குலத்திற்‌ 
ரேன்றினை, கன்றிற்குப்‌ பால்விடாது பசுவைக்‌ கறந்தனை 
யாதலின்‌ மகப்பேறின்றி உழல்கின்றாய்‌ எனக்‌ கூறி நல்லூர்‌ 
சென்று பிரம தீர்த்தத்தில்‌ ஆடி அந்தணர்கட்ரூப்‌ பசு முதலிய 
தானங்களைச்‌ செய்து இறைவனை வழிபடின்‌ புத்திரப்‌ பேறு 
வாய்க்கும்‌ என்று அருளுகின்றார்‌. சங்கு கன்னன்‌ அவ்வாறே 
சென்று வழிபட்டு ஒரு திங்கள்‌ பட்டினி விரதம்‌ கேரற்றுப்‌ பின்‌ 
தன்‌ பதியடைந்தான்‌. மனைவியர்‌ மூவரும்‌ நன்மக்கள்‌ மூவரைப்‌ 
பெறுகின்றனர்‌. பின்னர்‌ இவன்‌ சுவர்க்கத்தில்‌ பல்வேறு ௩லங்‌ 
களையும்‌ துய்த்து நல்லூரில்‌ அந்தணனாய்ப்‌ பிறந்து வாழ்ந்து 
இறுதியில்‌ சிவக தியடைந்தான்‌ எனச்‌ சூதமுனிவர்‌ விளம்புகின்றார்‌ 
[இச்‌ சருக்கத்தில்‌ 17 முதல்‌ 26ஆம்‌ பாடல்‌ வரை சிதைந்துள்ளன. 
இவற்றுள்‌ சங்குகன்னன்‌ மக்களின்‌ பெயர்‌ சிறப்பு முதலிய 
கூறியுள்ளார்‌ ஆசிரியர்‌, ] 


16. கிராத மோட்ச சருக்கம்‌; 


இது முப்பத்து முன்று பாடல்களை யுடையது. இதனுள்‌ 
கெளட தேசத்தில்‌ ஓர்‌ அந்தணன்‌ தன்‌ குல ஒழுக்கத்தோடு 


xxx 


வாழ்ந்து வரும்‌ நாளில்‌ பொருளாசையினால்‌ பிதிரர்க்களிக்கும்‌ 
பொருள்‌ சிலவற்றை ஓர்‌ அந்தணனில்லத்தினின்‌ றும்‌ கவர்ந்ததனால்‌ 
இறந்து பதினாயிரம்‌ ஆண்டு நரகத்திற்‌ கிடந்து பின்‌ வேடர்‌ 
குலத்தில்‌ பிறக்கின்றான்‌. [ஆசிரியர்‌ இச்சருக்கத்தில்‌ இன்னின்ன 
தீவினைகளைச்‌ செய்வோர்‌ வேடராகப்‌ பிறப்பார்கள்‌ என 
விளக்குகிறார்‌. வாழ்கின்ற வீட்டிற்குத்‌ தீயிடுதல்‌ முதலாக 
முப்பத்திரண்டு பாவச்‌ செயல்களைச்‌ சுட்டியுள்ளார்‌ ] களவு 
முதலிய செய்து வாழ்ந்து வரும்‌ இவ்வேடன்‌ தீர்த்த யாத்திரை 
செல்லும்‌ அந்தணர்களோடு தானும்‌ அந்தணனைப்போல்‌ வேடம்‌ 
பூண்டு களவுபுரியச்‌ செல்லுகிறான்‌. காஞ்சி முதலாய பதிகளுக்குச்‌ 
சென்று இறுதியில்‌ அவர்களோடு நல்லூரையடைந்து ஆதிரை 
தாளில்‌ அவ்வந்தணர்களோடு தானும்‌ மந்திரங்களைக்‌ கூறுவான்‌ 
போல்‌ உடனுறைந்து கோயில்புக்கு வழிபடுகின்றான்‌. வேடதாரி 
யாகிய இவன்‌ இறைவனின்‌ காட்சியைக்‌ கண்டு தன்னிலை மறந்து 
பரவசனாய்‌ இறைவனைப்‌ பிரிய மனமில்லாதவனாய்‌ பத்தி மேலிட 
மூன்று நாள்‌ ஆண்டு உறைந்த அளவில்‌ ஆயுள்‌ முடிந்து 
உயிரை விடுகிறான்‌. அக்காலை இறைவன்‌ அவன்‌ செவியில்‌ 
திருமந்திரத்தை ஓத அவன்‌ வெள்ளிமலை யடைகிறாள்‌. இறைவன்‌ 
அவனுக்குக்‌ கணாதிபப்‌ பதவியை அளிக்கிறான்‌. இயக்கர்‌ 
முதலியோர்‌ வியந்து வீனவ ஆதிரை நாளில்‌ பஞ்சாக்கரமோதி 
நல்லூர்‌ இறைவனை மூல பலத்தோடு தரிசித்து அத்தலத்தில்‌ 
இறப்பவர்‌ இப்பலனை எய்துவர்‌ என இறைவன்‌ விளம்புகிறான்‌. 
இல்‌ வேடன்‌ ஒரு கற்ப காலம்‌ கைலையில்‌ வீற்றிருந்து பிள்‌ 
வீடடைகின்றான்‌ எனச்‌ சூதமுனிவர்‌ கூறுகின்றார்‌. 


17. தரும சேனச்‌ சருக்கம்‌ : 


நாற்பத்தெட்டுப்‌ பாடல்களைக்‌ கொண்ட இச்‌ சருக்கத்துள்‌ 
மாளவபுரத்தை ஆண்ட தருமசேனன்‌ என்னும்‌ மன்னவன்‌ சிறந்த 
பண்பும்‌ செங்கோன்மையும்‌ மறமும்‌ வீறும்‌ உடையவஞய்‌ 
விளங்குகின்றான்‌, மகப்பேறின்றி வருந்தியிருக்கும்‌ அவனிடம்‌ 
இருகால்‌ நாரதர்‌ வருகின்றார்‌. அவரை வரவேற்று உபசரித்த 
மன்னன்‌ தான்‌ அசுவமேத யாகம்புரிய விரும்பியுள்ளதைக்‌ கூற 
அவர்‌ உன்‌ மைந்தரைக்‌ கொண்டு அவ்வேள்வியை இயற்றுக 
என்கிறார்‌, மகப்பேறில்லாதவர்‌ குறைபாடு பற்றி உவமை 
வாயிலாக விளக்கிப்‌ புத்திரப்‌ பேறடையும்‌ உபாயத்தையும்‌ 
ப்பார்‌ கூறுகின்றார்‌, காரதர்‌ கூறிய வண்ணம்‌ மாளவ மன்னன்‌ 

௬௩௬ 


xxxiv 


நல்லூரடைந்து ஐந்து வண்ண த்தோடு சுந்தராசலத்தில்‌ விளங்கும்‌ 
இறைவனை வணங்கித்‌ தன்‌ மனைவியோடு ஆண்டுள்ள சூரிய 
குண்டத்தில்‌ முதற்கண்‌ மூழ்கிப்‌ பின்‌ முறையே வேத புட்கரணி 
யிலும்‌, கல்னிகா தீர்த்தத்திலும்‌ மூழ்கி வழிபடுகின்றான்‌, மூல 
பலத்தோடு இறைவனைக்‌ ஈண்டு வழிபடுகின்றான்‌. புரோகித 
ரோடும்‌, சேனைப்‌ பரிவாரங்களோடும்‌ வந்த மன்னன்‌ அந்தணர்‌ 
மூதலானேர்க்கு பசு முதலிய தானங்களைச்‌ செய்து ஓர்‌ பர்ணசாலை 
அமைத்துத்‌ தங்கி மேற்கூறியவாறு வழிபட்டு நீராட்டு வீழா 
முதலிய நிகழ்த்திப்‌ போற்றினாள்‌. இறைவனருளால்‌ அக்கினி 
வண்ணன்‌, ஏமவண்ணன்‌, இரத்தின வண்ணன்‌ என மூவரை 
மக்களாகப்‌ பெற்றுப்‌ பின்‌ பரிமாமகம்‌ செய்து மகிழ்கிறான்‌. 
நல்லூர்‌ இறைவனுக்குப்‌ பல்வேறு வண்ணப்‌ பட்டாடைகள்‌ பூசைப்‌ 
பாத்திரங்கள்‌ வாகனாதிகளை எல்லாம்‌ மானியமாக அளித்துத்‌ 
தென்மேற்குத்‌ திசையில்‌ ஒரு தீர்த்த வாவியை உண்டாக்கி வழி 
பட்டான்‌. இத்‌ தீர்த்தத்தில்‌ தைப்பூச நாளிலும்‌, வைகாசி 
பூரணை நாளிலும்‌ படிந்து வழி பட்டோர்‌ சிறந்த பயனை அடைவர்‌ 
என்றும்‌ சுந்தராசல்மே பூலோக கயிலாயமென்றும்‌ சூதர்‌ 
தவமுனிவர்க்குக்‌ கூறுகின்றார்‌. 


18. தீர்க்க துண்டச்‌ சருக்கம்‌ : 


இச்‌ சருக்கம்‌ இருபத்தைந்து பாடல்களையுடையது. இதனுள்‌ 
நல்லூரில்‌ ஈசான திசையில்‌ உள்ள ஒரு பர்ணசாலையில்‌ அமர்ந்து 
பலிக்கொடை செய்து வந்தார்‌ அகத்தியர்‌. அப்பலியைப்‌ பெற 
ஒரு காக்கை அங்கமர்ந்திருந்து அதனைப்‌ பெற்று வாயிற்‌ 
கெளவிக்கொண்டு பறத்து சென்றது. மற்றொரு காகம்‌ அதனை 
அடைய அதன்‌ பின்னர்‌ பறந்து சென்றது, காகந்‌ தன்‌ வாயி 
லிருந்த பலியை ஈமுவவிட அப்பலி அவ்வழியே பிச்சை பெறச்‌ 
சென்ற ஓர்‌ இரவலன்‌ பிச்சைப்‌ பாத்திரத்தில்‌ விழுந்தது. 
அவன்‌ அதனை உண்டு பசி நீங்கினான்‌. அக்‌ காகத்தை ஒரு 
வேடன்‌ அம்பால்‌ வீழ்த்தினான்‌. அதன்‌ உயிர்‌ நீங்கும்போது 
தேவ விமானம்‌ வந்து ௮க்‌ காகத்தை ஏந்திச்‌ சென்றது. தேவ 
, கணங்கள்‌ அதனைக்‌ கயிலைக்குக்‌ கொண்டு சென்றனர்‌. இறைவன்‌ 
- சீ நல்லூரில்‌ ஓராற்றான்‌ அன்ன தானம்‌ செய்தமையின்‌ கணங்களின்‌ 
தலைவனாய்‌ வாழ்க என அருளித்‌ தேவர்களிடம்‌ நல்லூரில்‌ 
அன்னதானம்‌ செய்வோர்‌ எய்தும்‌ பயனை விளக்கி இக்காகம்‌ 
வீழ்ந்த இடம்‌ தேவ தீர்த்தமாக விளங்குவதையும்‌ சட்டி இத்‌ 


XXXV 


தீர்த்தத்தில்‌: மூழ்கி வழிபடுவோர்‌ எய்தும்‌ பயனையும்‌ தை 
அமர்வாசையில்‌ மூழ்குவோர்‌ எய்தும்‌ சிறப்பையும்‌ இத்‌ தீர்த்தத்தி 
லாடி யானைமுகளை வழிபடுவோர்‌ அடையும்‌ பலனையும்‌ சறுக்கல்‌ 
எனச்‌ சூதமுனிவர்‌ சொல்லுகின்றார்‌. 


19. எக்கிஞ குத்தச்‌ சருக்கம்‌: 

பன்னிரண்டு பாடல்களையுடைய இச்‌ சருக்கத்தில்‌ சுந்தரா 
சலத்திற்கு ஈசானதிசையில்‌ கந்தமாபுரத்தை ஒத்த சிறப்புடைய- 
தோர்‌ நகர்‌ உளது. அக்‌ நகர்‌ முருகன்‌ கோவிலுக்கு வடதிசையில்‌ 
ஒரு தீர்த்தம்‌ உண்டு. அஃது எல்லா நோய்களையும்‌ போக்க 
வல்லது. அக்கினித்‌ திசையில்‌ பிரம தீர்த்தம்‌ ஒன்றுண்டு அந்‌ 
நகரின்கண்‌ யக்ஞகுப்தன்‌ என்னும்‌ ஒரு வணிகன்‌ வாழ்ந்தான்‌. 
இவன்‌ ஒரு திருவாதிரைத்‌ திருநாள்‌ விழாவில்‌ நல்லூரில்‌ வந்து 
வாணிகம்‌ செய்யும்‌ பொருட்டுப்‌ பண்டங்களோடு வந்து 
தங்கினான்‌. அவ்விழாவில்‌ ஓர்‌ பால்‌ ஈடைபெறும்‌ விஜேதக்‌ 
கூத்துக்களைக்‌ காண எண்ணி வருபவன்‌ அம்பாள்‌ சந்நிதியில்‌ 
நிகழ்ந்த புராணச்‌ சொற்பொழிவில்‌ தீர்க்கதுண்டன்‌ சரிதத்தைக்‌ 
கேட்டு அச்‌ சிந்தனையோடு தன்‌ இருப்பிடம்‌ வந்து உணவு 
உண்டவன்‌ புரைக்கேறி விக்கி உயிர்‌ நீத்தான்‌. அவனைச்‌ சிவ 
கணங்கள்‌ விமானத்தில்‌ அழைத்துச்‌ சென்று கைலையில்‌ 
விட்டனர்‌. கால தூதர்கள்‌ இயமனிடம்‌ நிகழ்ந்ததைக்‌ கூறி 
முறையிட்டனர்‌. இறைவன்‌ அவ்‌ வணிகனுக்கு உருத்திர வடிவ 
மீந்து காரணத்தையும்‌ தேவர்களுக்கு விளக்கினான்‌ எனச்‌ சூத 
முனிவர்‌ கூறுகின்றார்‌. 


20. கோபிதாரத்‌ துவாசசச்‌ சருக்கம்‌ : 


இச்‌ சருக்கம்‌ இருபத்திரண்டு பாடல்களைக்‌ கொண்டுள்ளது. 
இதனுள்‌ கெளதம நதிக்கரையில்‌ வாழும்‌ காலவன்‌ என்பவன்‌ 
ஒருநாள்‌ தேவதுதி என்னும்‌ முனிவர்‌ அங்கு வர அவரை 
வரவேற்று எழுந்தருளிய காரணத்தை வினவ அவர்‌ தீர்த்த 
யாத்திரை புரிந்து வருவதாகக்‌ கூறித்‌ தான்‌ சென்று வந்த 
தலங்களையும்‌ அவற்றின்‌ சிறப்புக்களையும்‌ கூறினார்‌ அவர்‌, 
[ தலங்களைப்‌ பற்றி ஆசிரியர்‌ சிறப்பாக விளக்குகிறார்‌. ] சுந்தரா 
சலத்தில்‌ தான்‌ உறைகின்ற காலத்தில்‌ நிகழ்ந்த ஒர்‌ அதிசயமான 
நிகழ்ச்சியைக்‌ கீழ்வருமாறு கூறுகின்றார்‌. 


xxxvi 


வைகைக்‌ கரையிலுள்ள விசாலை என்னும்‌ ஈகரை ஆண்டு 
வந்த மன்னன்‌ கோவிதாரத்துவசன்‌ என்பவன்‌ ஓர்நாள்‌ தன்னிடம்‌ 
வந்த அகத்தியரை ஊழ்வினை காரணமாக வரவேற்று 
உபசரிப்பதை மறந்திருந்தான்‌. அது கண்ட அகத்தியர்‌ தன்‌ 
மாணவனை அழைத்து இப்‌ பாண்டிய மன்னனைச்‌ சபிக்கக்‌ 
கூறினார்‌. அவன்‌ மன்னன்‌ தொழுநோயுற்று வருந்துமாறு 
சபித்தான்‌. அரசன்‌ தன்னிலை கருதியும்‌ தனக்கு மகவின்மை 
கருதியும்‌ பெரிதும்‌ கலங்கிக்‌ குடமுனிவரிடம்‌ தன்‌ பிழை பொறுத்‌ 
தருள வேண்டினான்‌. அவர்‌ நீ நல்லூர்‌ சென்று சூரிய தீர்த்தத்தில்‌ 
முழ்கி இறைவனை வழிபடின்‌ இச்‌ சாபம்‌ நீங்குமென இயம்ப 
அவ்வாறே அவன்‌ வழிபட்டு ஈல்லுடல்‌ பெற்றான்‌. சூரிய 
தீர்த்தத்தின்‌ பெருமை அளவிடற்கரிது என்று கூறினர்‌ எனச்‌ 
சூதமுனிவர்‌ சொல்லுகிறார்‌. 
21. பிரம தேவர்‌ நாரதருக்குத்‌ தலவிசிட்டமுரைத்தச்‌ 
சருக்கம்‌ : 
இச்‌ சருக்கம்‌ 90 பாடல்களைக்‌ கொண்டுள்ளது. இதனுள்‌ 
நல்லூரில்‌ நிகமும்‌ அதிசயங்களைக்‌ கண்ட நாரதர்‌ அதன்‌ 
பெருமைகளைக்‌ கேட்கப்‌ பிரமனிடம்‌ செல்ல, பிரமதேவன்‌ 
அவுணர்கள்‌ போருக்‌ கெழுந்தபோது தேவர்கள்‌ திருமாலிடம்‌ 
சென்று வேண்டிக்கொள்ளத்‌ திருமால்‌ பூவுலகில்‌ கைலாயமென 
விளங்கும்‌ ஈல்லூர்‌ சென்று வழிபடுங்கள்‌ ஆண்டு இறைவன்‌ 
லிங்க மூர்த்தியாய்‌ எழுந்தருளியுள்ளான்‌ ஆண்டுள்ள உயிர்கட்குப்‌ 
பிரணவ மந்திரத்தை ஓதி ஆட்கொள்வான்‌ என்றும்‌ தான்‌ 
இரணியனை வெல்ல அங்குச்‌ சென்று வழிபட்டதையும்‌ கூறி 
வழிபடற்கு வேண்டும்‌ மந்திரங்களையும்‌ கூறினார்‌. தேவர்கள்‌ 
அவ்வாறே சென்று வழிபட்டு அசுரர்களை வென்றார்கள்‌ எனப்‌ 
பிரமதேவன்‌ கூறுவதாகச்‌ சூதமுனிவர்‌ புகல்கின்றார்‌. 
22. மாயவனருச்சனைச்‌ சருக்கம்‌ : 

இதனுள்‌ இருபது பாடல்கள்‌ உள, அவற்றில்‌ தேவர்களை 
வென்றடக்கி விளங்கிய இரணியனை வெல்லத்‌ திருமாலீடம்‌ 
தேவர்கள்‌ முறையிடுகின்றார்கள்‌, இரணியன்‌ தன்‌ காமத்தையே 
மந்திரமாக ஓத வேண்டுமெனவும்‌ தன்னையே வழிபட வேண்டு 
மெனவும்‌ ஆணையிட்டுக்‌ கொடுங்கோல்‌ புரிவதாகவும்‌ 
கூறுகின்றனர்‌, திருமால்‌ தான்‌ ஈரசிங்கமாகச்‌ "சென்று அவளை 


xxxvil 


அழிப்பதாகக்‌ கூறி ஈல்லூரையடைந்து ஆயிரம்‌ ஆண்டுகள்‌ 
பூசித்து ஒரு தீர்த்தமமைத்து வழிபடுகின்றார்‌. இறைவன்‌ மகிழ்ந்து 
காட்சி தந்து நரசிங்க வடிவத்தை அளித்து வேண்டும்‌ வரங்களைக்‌ 
கேள்‌ எனத்‌, தான்‌ அமைத்த தீர்த்தத்தைச்‌ சக்கர தீர்த்தம்‌ என 
வழங்கவேண்டும்‌, இதில்‌ மூழ்கி வழிபடுவோர்‌ துயர்களை நீக்க 
வேண்டுமென்றும்‌ கூறி இரணியனை வென்று வந்து ஈல்லூர்‌ 
இறைவன்‌ கோயில்‌ விமானத்தில்‌ ஈரசிங்க வடிவத்தோடு 
எழுந்தருளியுள்ளார்‌ என்றும்‌ வைகாசிச்‌ சதுர்த்தசி நாளில்‌ 
உபவாசமிருந்து இத்திருமாலை வழிபடுவோர்‌ உயர்கதியை 
அடைவார்கள்‌ என்றும்‌ சூதமுனிவரால்‌ சொல்லப்படுகிறது. 


23. தேவர்கள்‌ அருச்சனைச்‌ சருக்கம்‌ : 

இதனுள்‌ பதினோரு பாடல்கள்‌ உள. இதனுள்‌ தேவர்கள்‌ 
அவுணர்களை வெல்லுதற்‌ பொருட்டு அமிழ்த கலசங்களைக்‌ 
கொண்டுவந்து அபிடேகஞ்‌ செய்து வழிபட்டு வரம்பெருகின்‌ றனர்‌ 
[தேவர்கள்‌ இறைவனைப்‌ போற்றித்‌ துதிக்கும்‌ பாடல்கள்‌ சுவை 
யுடையன ] அவுணர்களை வெல்லவும்‌ பிரம தீர்த்தம்‌ அமிழ்தத்‌ 
தடமென விளங்கவும்‌ வரங்கேட்கின்‌ றனர்‌. இறைவன்‌ அவ்வாறே 
அருளினான்‌. அதனால்‌ ஈல்லூரிறைவனுக்கு விசயநா யகர்‌ என்னும்‌ 
பெயரும்‌ வழங்கலாயிற்று என்று சூதமுனிவர்‌ கூறுகிறார்‌. 


24. பிரமதேவர்‌ நாரதர்க்குத்‌ தீர்த்த விசிட்டம்‌ உரைத்த 
சருக்கம்‌ : 

இருபத்தெட்டுப்‌ பாக்களையுடைய இச்‌ சருக்கத்துள்‌ பிரம 
தேவர்‌ நாரதருக்கு ஈல்லூரில்‌ எட்டுத்‌ திசைகளிலும்‌ உள்ள 
தீர்த்தங்களின்‌ பெயர்களையும்‌ அவற்றின்‌ சிறப்புக்களையும்‌ 
கூறுவார்‌, பிரம தீர்த்தத்தில்‌ எக்காலத்திலும்‌, கன்னிகா 
தீர்த்தத்தில்‌ உச்சிப்போதிலும்‌ சாமவேதத்‌ துறையில்‌ கேட்டை 
நாளிலும்‌, ஞான தீர்த்தத்தில்‌ ஆடிப்‌ பூரத்திலும்‌, கங்கைத்‌ 
தீர்த்தத்தில்‌ அடி, ஆவணித்‌ திங்களிலும்‌ ஆயிரம்‌ முறை பஞ்சாக்‌ 
கரத்தை ஓதித. தீர்த்தமாட இறைவன்‌ காட்சி தருவான்‌ என்றும்‌ 
புரட்டாசியில்‌ த்‌ தீர்த்தங்களிற்‌ படியினும்‌ உவா காளில்‌ தென்‌ 
புலத்தார்‌ கட. ' புரியினும்‌ சிறந்த பயன்‌ உண்டாகுமென்றும்‌ 
ஐப்பசித்‌ திங்ஃ ரில்‌ தேவ தீர்த்தத்திலும்‌ காவிரியிலும்‌ மூழ்கி 
வழிபடுவோர்‌ எய்தும்‌ படன்‌ இதுவென்றும்‌ கார்த்திகைத்‌ திங்கள்‌ 
கார்த்திகை நாளில்‌ ஆடுவோர்‌, மார்கழித்‌ திங்கள்‌ ஆதிரை ராளில்‌ 


xxxvill 


முழ்குவோர்‌, மாசித்‌ திங்களில்‌ பிரயாகைத்‌ தீர்த்தத்தில்‌ 
படிவோர்‌, மாசித்‌ திங்கள்‌ மக நாளில்‌ தீர்த்தமாடுவோர்‌, அக்கினி 
தீர்த்தத்தில்‌ ஆடுவோர்‌ நிருதி தீர்த்தத்தில்‌ மூழ்கினோர்‌, வருண 
தீர்த்தத்தில்‌ ஆடினோர்‌ குபேர தீர்த்தம்‌, ஈசான தீர்த்தம்‌ இவற்றில்‌ 
முழ்கினோர்‌ வைகாசி விசாக நாளில்‌ உரக தீர்த்தத்தில்‌ படிவோர்‌ 
எய்தும்‌ பலன்கள்‌ இவையென்றும்‌ இவற்றின்‌ சிறப்புக்கள்‌ 
முழுதும்‌ ஓத அரிதென்றும்‌ பிரமன்‌ கூறுவதாகச்‌ சூதமுனிவர்‌ 
புகல்கின்றார்‌. 


இத்‌ தீர்த்தங்களின்‌ அட்டவணையைப்‌ பட விளக்கத்திற்‌ 
காண்க, 


25. கழுகு விமோசனச்‌ சருக்கம்‌ : 


இச்சருக்கம்‌ பத்துப்‌ பாடல்களைக்‌ கொண்டுள்ள து. இதனுள்‌ 
மாளவ தேசத்தில்‌ வாழ்ந்த வேதநிதி என்னும்‌ அந்தணனுக்குச்‌ 
சத்திய விரதன்‌ என்றொரு மைந்தன்‌ பிறந்தான்‌. இவன்‌ தீய 
நெறியாளர்‌ தம்‌ உறவால்‌ தன்‌ குல ஒழுக்கத்தினின்று இழுக்கிப்‌ 
படிப்படியாகப்‌ பஞ்சமகா பாபங்களைச்‌ செய்யத்‌ தொடங்கினான்‌ , 
ஒருநாள்‌ ஓர்‌ உத்தம வைணவனைப்‌ பகைத்து அவன்மேல்‌ புலாலை 
வீசி எறிந்தான்‌, அவன்‌ இவனைக்‌ கழுகாகி வருந்தச்‌ சபித்தான்‌. 
கமுகுருப்பெற்ற சத்திய விரதன்‌ மீனைக்‌ கவர்ந்துண்ணும்‌ 
விருப்பால்‌ பிரம தீர்த்தத்துள்‌ பாய்ந்து மூழ்க அத்‌ தீர்த்த 
விசேடத்தால்‌ கழுகு உருவம்‌ நீங்கித்‌ தேவ வடிவு பெற்றுப்‌ 
பொன்னுலகெய்தினன்‌ எனப்‌ பிரமன்‌ காரதர்க்குக்‌ கூறியதாகச்‌ 
சூதமுனிவர்‌ சொல்லுகிறார்‌. 


26. வீதிவிடங்கச்‌ சருக்கம்‌ : 


இருபத்தெட்டுப்‌ பாடல்களையுடைய இச்‌ சருக்கத்துள்‌ கிரேதா 
யுகத்தில்‌ ஆண்ட முசுகுந்தன்‌ என்னும்‌ வேந்தன்‌ தேவர்களின்‌ 
வேண்டுகோளால்‌ அசுரர்களை வென்று இந்திரன்‌ வாகைசூட 
உதவீனான்‌. மகிழ்ந்த இந்திரன்‌ கைம்மாறாக எது வேண்டினும்‌ 
தருவதாகக்‌ கூற முசுகுந்தன்‌ இந்திரனிடமிருந்த உமையோடும்‌ 
கந்தவேளோடும்‌ விளங்குகின்ற வீதிவிடங்க மூர்த்தியைத்‌ தான்‌ 
வழிபட வேண்டி அதனைக்‌ கேட்டான்‌. செய்வதறியாது திகைத்த 
இந்திரன்‌ மறுக்க இயலாமல்‌ அம்‌ மூர்த்தியை அளித்தான்‌. 


XXXIX 


அதனைப்‌ பெற்றுக்கொண்டு ஆரூர்‌ நோக்கிவரும்‌ முசுகுந்தன்‌ 
நல்லூரையடைந்து மூன்று நாள்‌ அங்குத்‌ தங்கி இறைவனை 
வழிபட்டபோது வீதிவிடங்க மூர்த்தியை இங்கே எழுந்தருளச்‌ 
செய்க என ஆகாயவாணி எழுந்து கூறியது. அது கேட்ட 
மன்னன்‌ இஃது இறைவன்‌ கட்டளையே என்று தெளிந்து 
இந்திரன்‌ செய்திருந்ததைக்‌ காட்டினும்‌ ஏழு மடங்கு சிறப்போடு 
வீதிவிடங்கரை ஈல்லூரிற்‌ பிரதிட்டை செய்தான்‌. இறைவன்‌ 
அந்தப்‌ பீடத்திலிருந்து நடம்புரிந்து அருளினன்‌. அந்தணர்‌ 
ஆரவாரித்தனர்‌. நல்லூரில்‌ சித்திர வீதிவிடங்கர்‌ என்னும்‌ 
திருநாமத்தோடு விளங்கும்‌ இப்‌ பெருமானுக்கு முசுகுந்தன்‌ 
பல்வேறு பணிகளைக்‌ செய்து பூசனைக்குரிய யாவையும்‌ நல்கி 
உவந்தான்‌. அமராவதியினும்‌ நல்லூரை உவந்து இறைவன்‌ 
தங்கினான்‌ எனின்‌ இதன்‌ சிறப்பை யாராலும்‌ உரைக்க இயலாது 
எனச்‌ சூதமுனிவர்‌ கூறுகின்றார்‌. 


27. அமர்நீதிச்‌ சருக்கம்‌ : 


இறுதிச்‌ சருக்கமாகிய இதனுள்‌ இருபத்தேழு பாடல்கள்‌ 
உள. இறுதியாக இப்‌ புராணத்தின்‌ அமைப்பும்‌ சுவையும்‌ 
பற்றிச்‌ சிறப்பிக்கும்‌ ஒரு பாடல்‌ உளது, இதனுள்‌ பதினெட்டாம்‌ 
பாடல்‌ முதல்‌ இருபத்தாறாம்‌ பாடல்‌ வரை புராண வரலாது 
பற்றியும்‌ நூலாசிரியர்‌ கூறும்‌ வாழ்த்துக்களுமாக உள்‌, இருபத்‌ 
தேழாம்‌ பாடல்‌ இர்நூலாசிரியரின்‌ வரலாற்றையும்‌ புலமையையும்‌ 
கூறுகின்றது. முதல்‌ பதினேழு பாடல்களில்‌ கூறப்பெறும்‌ 
அமர்நீதி நாயனார்‌ வரலாறு கீழ்வருமாறு கூறப்பெறுகிறது. 


நல்லூர்க்குத்‌ தென்கிழக்கில்‌ உள்ள பழையாறை நகரில்‌ 
வணிகர்‌ குலத்தில்‌ தோன்றிய அமர்நீதியார்‌ வாழ்ந்து 
வந்தார்‌. தான்‌ ஈட்டும்‌ பொருளைச்‌ சிவனடியார்களுக்கு 
உடையும்‌ உண்டியும்‌ அளித்து மகிழச்‌ செலவிட்டு வந்தார்‌, 
அடியார்கட்கு உணவளித்துத்‌ தொண்டாற்ற நல்லூரில்‌ ஒரு 
மடத்தை அமைத்து ஆண்டுத்‌ தங்கி வாமும்போது இறைவன்‌ 
இவர்‌ பெருமையை உலகுக்குத்‌ தெரிவிக்க எண்ணி ஒரு 
பிரமசாரியாய்‌ எழுந்தருளி நல்லூர்‌ வந்து அமர்நீதியார்‌ 
மடத்துக்குச்‌ சென்றார்‌. அவர்‌ இவரைப்‌ போற்றி நல்லூரிறைவன்‌ 
திருவிழா முடியும்‌ வரை தங்கியிருக்க வேண்டினார்‌. இறைவள்‌ 
ஓப்பித்‌ தான்‌ நீராடி வருவதாகவும்‌ அதுவரைத்‌ தன்‌ கோவண 


XL 


உடையில்‌ ஒன்றைப்‌ பாதுகாத்து வைத்திருக்கும்படியும்‌ கூறி 
ஒப்பித்துச்‌ சென்று மீண்டு வந்து தன்‌ கோவண உடையைக்‌ 
கேட்கிறார்‌. அதனை அவர்‌ வைத்தவிடத்திற்‌ காணாமையால்‌ 
எங்குந்‌ தேடி இளைத்து வருந்தி வேறு ஒன்று தருவதாகக்‌ கூறி 
பிரமசாரியாக வந்துள்ள இறைவன்‌ சினந்து தன்‌ உடைக்கு 
எதுவும்‌ ஒப்பாகாது, எனக்‌ கூறித்‌ தன்னிடமுள்ள 
கோவணத்தைக்‌ காட்டி இதற்குச்‌ சரிநிகர்‌ பொருள்‌ தருவையேல்‌ 
கொள்வேன்‌ என அதனைத்‌ துலையின்‌ ஒரு தட்டிலே இட்டார்‌. 
நாயனார்‌ தன்னிடம்‌ உள்ள பொருளை எல்லாம்‌ மற்றொரு தட்டில்‌ 
வைத்தும்‌ நேராகாமையால்‌ தன்‌ மனைவி மக்களோடு அத்‌ துலைத்‌ 
தட்டில்‌ ஏறச்‌ சமனாயிற்று, அத்‌ துலையே தேவ -ரீமானமாய்‌ மாறி 
விண்ணெய்தியது. இறைவன்‌ உமையோடும்‌ கட்சி தந்தருளிப்‌ 
பின்‌ வீடு பேறடையச்‌ செய்தான்‌ எனச்‌ ச:ஈகாதி முனிவர்‌ 
கட்குச்‌ சூதமுனிவர்‌ நல்லூர்‌ மான்மியம்‌ முழுதும்‌ கூறினார்‌. 
யாவரும்‌ மகிழ்ந்தனர்‌; சூதரைப்‌ போற்றி இறைவனை வணங்கி 
உவந்தனர்‌. 


வடதிசை 


வடமேற்கு உடகிழக்கு 
ப ஞான தீர்த்தம்‌ ப்‌ (ட) அதர்வண தீர்த்தம்‌ 
கங்காதீர்த்தம்‌ 
ப ஐராவத தீர்த்தம்‌ 1; மானச தீர்த்தம்‌ 


ட] சாமவேத தீர்த்தம்‌ 


ப்ர 


அதர்வணத்துறை 
& 6, 
ட்‌ பிரம தீர்த்தம்‌ (3 பீரயாகை 
% க ஐ சததசாகரம்‌ ர்க்‌ ட்‌ ்‌ 
[2 ப்‌ | ப்‌ சத்த 2:48 யி 2 பய 6 
தேட மணிகர்ணிகை | ஞ்‌ ஆகாய கங்கை 2 | a” ப ன்‌ 
A ல்‌ ஷூ.) 8 ட்‌ 

ஓ ! சக்கர தீர்த்தும்‌ a இந்கீரதீர்ச்தம்‌ 0 
a | ௩ 9, டி 
௮ ஆ 
பப யசுர்வேதத்‌ ய 

| தததுறை 

தரும தீர்த்தம்‌ [) சூரிய தீர்த்தம்‌ 
D கயை தீர்த்தம்‌ 
ப 
நாக தீர்த்தம்‌ கன்னி தீர்ச்தம 
i | 
யகர்வேச தீர்த்தம்‌ 
nD [1 அக்கினி தீர்த்தம்‌ 
ப தேவ தீர்த்தம்‌ 

தென்மேற்கு தென்கிழக்கு 


தென்திசை 


சிவ சிவ 
கிருச்சிற்றம்பலம்‌ 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 


பாயிரச்‌ சருக்கம்‌ 


ட்ட 0 


கடவுள்‌ வாழ்த்து 
காசிவிநாயகர்‌ வணக்கம்‌ 
[அறுசீர்‌ ஆசிரிய வீருத்தம்‌] 
1 இருவினைவெண்‌ டிரைமாயக்‌ கருங்கடலைத்‌ . 
தனித்தேற்றி எண்ணி லாற்றற்‌ 
பொருவறுமா ணவச்சேற்றைக்‌ கருணைநீ 
ராற்கழுவீப்‌ போக்கிப்‌ போகா 
நிரதிசயா னந்தநெடு நிலவெறிப்ப 
உயர்முத்து நெடிய தாமம்‌ 
மருவதனத்‌ தணியாக மகிழ்காசி 
வாரணத்தை வணங்கி வாழ்வாம்‌ i 


முதற்சருக்கத்திற்குரிய பெயர்‌ ஏட்டுச்‌ சுவடியில்‌ காணப்பெறவில்லை. 
ஓன்று முதல்‌ பதினான்காம்‌ பாடல்‌ வரைக்‌ கடவுள்‌ வாழ்த்தும்‌ ௨ணக்கங்‌ 
களூமாசவும்‌ பின்னர்ப்‌ பதினேழாம்‌ பாடல்‌ வரை புராண வரலாறும்‌ 
அவையடக்கமுமாகவும்‌ உள்ளமையீன்‌ இதற்குப்‌ பாயிரச்‌ சருக்கம்‌ எனப்‌ 
பெயரிடப்பட்டுளது, 


1 இருவினை - ஈல்வீனை தீவினைகள்‌ - பசவினை பாசவிளைகளுமாம்‌, 
ஈண்டு ஆணவத்தையும்‌ கன்மத்தையும்‌ குறித்து நிற்கிறது, :- மாயக்‌ 
கருங்கடல்‌ - மாயாமலமாகிய இருட்கடல்‌, பொரு- ஒப்பு, நிரதி 
சயானந்தம்‌ - தனக்கு மேற்பட்டு ஒன்றில்லாததாகிய பேரின்பம்‌, 
வாரணம்‌ - யானை - ஈண்டு விநாயகக்‌ கடவுளை உணர்த்திற்று. 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 
சவுந்தரநாயகர்‌ வணக்கம்‌ 


2 உலகெல்லாம்‌ படைத்தருளி நிலைபெறுத்தி 

இளைப்பொழிய வொடுக்கி, மீட்டுந்‌ 

தொலைவில்லா வினைப்பயன்கள்‌ துய்ப்பவெதிர்‌ 
திரோபவித்துத்‌ தொடர்ந்து, நீங்கா 

அலகில்லா ணவசத்தி யாவரணம்‌ 
விடநீக்கி யருளா நிற்குந்‌ 

தலைவர்மே தகுநல்லூர்ச்‌ சவுந்தரகா 
யகரவர்தாள்‌ தலைமேற்‌ கொள்வாம்‌. 8 


சொக்கநாயகியம்மை வணக்கம்‌ 


2 பரையாகி ............. கையா யருளாகி 

ஆனந்தப்‌ பாவை யாகி 

உரைசாலும்‌ விந்துமோ கினி......... 
கானிவ ... முதி ... ச்சார்ந்து 

புரைதீர்சத்‌ தியும்வடிவும்‌ கரனணாதி 
யனை த்துமுக்கட்‌ புனிதற்‌ காகி 

வரு (மேன்மை) நல்லூர்வாழ்‌ திருமலைச்சொக்‌ 
கியைகாளும்‌ வழுத்தல்‌ செய்வாம்‌. 3 


விநாயகக்கடவுள்‌ வணக்கம்‌ 


4 கங்கைடெடும்‌ புனற்றிரையிற்‌ காளிந்தி 
யெனக்கரடக்‌ கலுழி சாய்த்தும்‌ 
திங்களிளம்‌ பிறைமுரிந்த மருப்பா மென்‌ 

றயீர்த்தெடுத்துச்‌ சேர்த்து மிவ்வா 


க்‌ வ வவவைய டயம ிய்‌, - 


2 இளைப்பு - வருத்தம்‌, துய்ப்ப - நுகர, திரோபவித்து - மறைத்து, 
ஆவரணசத்தி - பசுபதிபாசம்‌ முன்றையும்‌ வேறுபாடு தெரியாமல்‌ 
மறைக்கும்‌ ஒரு சக்தி, விட நீக்கி - முழுதும்‌ அகலப்‌ போக்கி, 

8 பரை - பராசக்தி, உரை - புகழ்‌, புரை - கூற்றம்‌, கரணம்‌ - அக 


உறுப்புக்கள்‌, முக்கட்புனிதன்‌ - சிவபெருமான்‌, சொக்கி _ அழகி 
- சவுந்தரநாயகி என்றபடி, 


பாயிரச்‌ சருக்கம்‌ | 


றங்கணர்செஞ்‌ சடிலநெடுங்‌ கானில்விளை 
யாடியுமை யம்மை நோக்கிப்‌ 
பங்கயவாண்‌ முகமலர வருமொருவா 


ரணத்திருதாள்‌ பணிதல்‌ செய்வாம்‌. 4 


முருகக்‌ கடவுள்‌ வணக்கம்‌ 


6 தோட்டிளம்பூர்‌ தார்கொழுதித்‌ துதைந்தாடி 
யஞ்சிறைய சுரும்பி னோடும்‌ 
பாட்டிளவண்‌ டினமுரலும்‌ மலர்க்கானி 
லொருகுறத்தி பணைத்தண்‌ ணாந்த 
கோட்டிள மென்‌ முலையுழக்க முகையுடைந்து 

நறவூற்றுங்‌ ... . ர 
மோட்டிளம்பன்‌ வோ முருகனிரு 
பதமுளரி முடிமேற்‌ கொள்வாம்‌, 


சோ 


நந்தியங்‌ கடவுள்‌ வணக்கம்‌ 


6 மந்தார ஈறுந்தெரியற்‌ செழுமணமும்‌ 
பங்கயப்பூ மணமும்‌ வாசக்‌ 
கொந்தாரும்‌ பசுந்துழாய்த்‌ தொடைமணமும்‌ 
மண்ந்துகுடி கொண்டு சோதிப்‌ 


ட 


4 கரடக்கலுழி - மதநீர்வெள்ளம்‌, முரிந்த மருப்பு - ஒடிந்த கொம்பு, 
அயீர்த்து - ஐயமுறிறு, அங்கணர்‌ - நெற்றிக்கண்ணையுடையவர்‌ - 
சிவபெருமான்‌, சடிலம்‌ - சடைமுடி, கானில்‌ - காட்டினில்‌, பங்கயம்‌ 
தாமரை. 


6 தோடு- தொகுதி கொத்து, கொழுதி - கோதி, துதைந்து - 
நெருங்கி, சுரும்பு - வண்டு, முலும்‌ - இசைபாடும்‌, குந்த்தி - 
வள்ளிநாயகி, முளரி .. தாமரை, 


6 மந்தாரம்‌ - தெய்வ மரங்களுள்‌ ஒன்று, 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 


பைந்தாமங்‌ கொண்டதொரு பொற்பிரம்பு 
தனதுசெங்கைப்‌ பதுமங்‌ கொண்டு 

சந்தாருங்‌ கயிலைமலை காவல்கொள்வோன்‌ 
பதமுளரி தலைமேற்‌ கொள்வாம்‌. 6 


திருஞானசம்பந்தர்‌ வணக்கம்‌ 


7 முள்ளரைய முளரிமலர்‌ தவசிருக்கும்‌ 

நான்முகனும்‌ முகுந்தன்‌ தானும்‌ 

உள்ளரிய சோதிமய மாகிய௩ம்‌ 
பெருமானை யொருபொய்‌ கைக்கே 

கள்வனிவ னெனத்தனது கண்மலர்கள்‌ 
பிசைந்தழுது காட்டா நிற்கும்‌ 

பிள்ளைமலர்த்‌ தாள்பிறவிப்‌ பெருங்கடற்குப்‌ 
புணையாகப்‌ பிடித்து வாழ்வாம்‌. 7 


திருநாவுக்கரசர்‌ வணக்கம்‌ 
8 கொற்பயிலும்‌ வெள்ளிலைவேற்‌ கருந்தடங்கட்‌ 
பசுங்கிளியோர்‌ கூற்றின்‌ வைகும்‌ 
சிற்பரன்கா மத்தெழுத்தே நாத்தமும்பு 
திறமேத்திச்‌ சிக்க யாத்த 


துழாய்‌ - துளசி, மணந்து. 
சேர்ந்து, செங்கைப்பதுமம்‌ - கையாகிய தாமரை, சந்தாரும்‌ - 
சந்தன மணங்கமமும்‌, சந்தம்‌ - வேத ஒலியுமாம்‌, பதமுளரி - பாத 
தாமரைகள்‌. 


முள்ளரைய - முள்ளமைந்த தண்டு, முகுந்தன்‌ - திருமால்‌, 
உள்ளரிய - நினைந்து தெளிதற்கரிய, பொய்கை - கூளம்‌ (சீகாழிப்‌ 
பிரமதீர்த்தக்‌ குளம்‌) பிள்ளை - ஞானசம்பந்தப்பிள்‌ ஊயார்‌, புணை ஃ 
தெப்பம்‌. 


பாயிரச்‌ சருக்கம்‌ ப்‌ 


கற்புணையாற்‌ கருங்கடலைக்‌ கடந்துபோந்த 
வன்‌,கருணைக்‌ கடலின்‌ மூழ்குஞ்‌ 

சொற்பயில்நா வலன்கமலத்‌ துணைப்பதங்கள்‌ 
சென்னிமிசைச்‌ சூடி வாழ்வாம்‌. 8 


சுந்தரமூர்த்திகள்‌ வணக்கம்‌ 
9 பொருவேலைக்‌ கடற்படுத்த நாகணைப்பள்‌ 
ளியினனும்‌ போதின்‌ மீது 
வருவானும்‌ இன்றளவும்‌ காணாத 
பதயுகள வனசஞ்‌ சேப்பத்‌ 
தரைமீதி லரையாமத்‌ தொருபரனைப்‌ 
பரவைமனை தனக்குச்‌ செல்கென்‌ 
மிருகாலும்‌ நடத்துதிரு (வாரூர்வாழ்‌) 
நாவலன்றா ளிறைஞ்சி வாழ்வாம்‌. 9 


மாணிக்கவாசகர்‌ வணக்கம்‌ 
10 எக்கதியிற்‌ புக்குழன்று திரிந்தாலும்‌ 
எமைமேற்கொண்‌ டிருப்போர்‌ தம்மை 
அக்கதியிற்‌ பெயர்த்தும்மே லருங்கதியில்‌ 
உய்ப்பேமென்‌ நறிவிப்பார்‌ போல்‌ 
தொக்கநரிக்‌ குலமனைத்தும்‌ துரங்ககதி 
செல௩டத்தித்‌ தொடர்ந்து போற்றி 
முக்கணனைப்‌ பரசுமொரு கவியரசின்‌ 
இருசரணம்‌ முடிமேற்‌ கொள்வாம்‌. 10 


9 கொல்‌ - கொல்லன்‌ உலை - கொல்லுதல்‌ தொழிலுமாம்‌, இலைவேல்‌- 


10 


இலை வடிவாக அமைந்த முனையுடையவேல்‌, பசுங்கிளி - (ஈண்டு) 
உமாதேவி. சிற்பரன்‌ - சிவபெருமான்‌, எழுத்து - பஞ்சாக்கரம்‌ 
(ஈமசிவாய) சிக்க - நெருங்க, காவலன்‌ - திருகாவுக்கரசர்‌, 
சென்னி - தலை. 

பொருவேலை - கரையில்‌ மோதும்‌ அலைகளையுடைய கடல்‌, காக 
அணைப்பள்ளியினை - திருமால்‌, போதின்மீது வருவான்‌ - பிரம 
தேவன்‌, பதயுகளம்‌ - இணையடிகள்‌, வனசம்‌ - தாமரை, சேப்ப - 
சிவக்க, அரையாமம்‌ - ஈள்ளிரவு, பரவை ஃ பரவை நாச்சியார்‌, 
நாவலன்‌ - சுந்தரமூர்த்தி நாயனார்‌, இறைஞ்சி - வணங்கி. 

கதி - மக்கள்‌ தேவர்‌ விலங்கு முதலிய பிறப்புக்கள்‌, உய்ப்போம்‌ - 
செலுத்துவோம்‌, தொக்க - கூட்டமாகக்கூடிய, துரங்கம்‌ - 
குதிரை, முக்கணன்‌ - சிவபெருமான்‌, கவியரசு - மாணிக்க 
வாசகர்‌, சரணம்‌ - பாதம்‌, 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 


அமர்நீதிநாயனார்‌ வணக்கம்‌ 
11 தன்னையே கோவணமாய்ச்‌ சாத்தினன்காண்‌ 

என்பதனாற்‌ றானு மந்தப்‌ 

பொன்னைநேர்‌ கோவணத்திற்‌ கிணையாகச்‌ 
சித்தாந்தப்‌ பொருளீ தென்ன 

முன்னைவா னவனிறுத்து முத்திகலங்‌ 
கொடுத்தருளும்‌ முறைமை பெற்ற 

மன்னவராம்‌ அமர்நீதி நாயனார்‌ 
அடிக்கமலம்‌ வணங்கி வாழ்வாம்‌. 11 


அறுபத்துமூவர்‌ வணக்கம்‌ 
12 எவராலும்‌ செயற்கரிய திதுவிது வென்‌ 

றதிசயித்தே யெவரும்‌ போற்றக்‌ 

கவராத அன்பதனாற்‌ பலவேறு 
பத்திமையின்‌ கடமை பூண்டே 

உவராழி ௩ஞ்சமுதுண்‌ டும்பரைக்காத்‌ 
தருள்புரிந்த வொருவர்க்‌ காளாந்‌ 

தவராச ரொன்பதிற்றேழ்‌ தலைவர்பதப்‌ 
புண்ட ரிகக்‌ தலைமேற்‌ கொள்வாம்‌, 12 


சிவனடியார்‌ வணக்கம்‌ 


13 எக்காலத்‌ தினுமிருப்பான்‌ பரவைகடைந்‌ 
தமுதருந்த விமையோ ரோடும்‌ 
தொக்காலத்‌ தினுநாகப்‌ பள்ளியினும்‌ 
துயிலுமவன்‌ சூழ்ந்த நாளில்‌ 


ங்கா கன அ அன பம்‌ அன்‌ வு கைவ வைது ந ணப அ ட அ 


11 


12 


சிந்தாந்தப்‌ பொருள்‌ - முடிந்த முடிவாகிய மெய்ப்பொருள்‌ -நிறுத்து- 
துலையிலிட்டு நிறுத்து, அமர்நீதி நாயனார்‌ இத்தலத்தில்‌ தோன்றிய 
நாயனார்‌. 

கவராத - பிளவுபடாத, உவராய - உப்புகீராகிய கடல்‌, 
தேவர்‌, ஒருவன்‌ - சிவபெருமான்‌, 
மூன்று, தலைவர்‌ - நாயன்மார்கள்‌, 
(பாதங்களை உணர்த்திற்று) 


உம்பர்‌ - 
ஒன்பதிற்றேழு - அறுபத்து 
புண்டரிகம்‌ - தாமரை 


பாயிரச்‌ சருக்கம்‌ 7 


புக்காலத்‌ திலுமமிர்த மாக்கியகோ 
னடித்தொழும்பு பூண்டு பார்மேல்‌ 
முக்காலத்‌ தினுமுளராம்‌ அடியார்சே 
வடிக்கமலம்‌ முடிமேற்‌ கொள்வாம்‌. 13 


அறுமுறை வாழ்த்து 
14 அந்தணா எர்கள்வாழ்க ! வானினங்கள்‌ 
பெருகுக ! வா னமரர்‌ மல்க! 
வந்துமா மழைபொழிக ! வேந்தனுமோங்‌ 
குக ! வுலகம்‌ மலிக ! நாளும்‌ 
எந்தையா ரைந்தெழுத்தும்‌ வெண்ணீறும்‌ 
விளங்குகபா ரெவையு மாகி! 
முந்தைகான்‌ மறைநெறியுஞ்‌ சைவநெறி 
யுந்தழைக முறையா என்றே ! 14 


இப்புராண வரலாறும்‌ இதனைச்‌ செய்த காரணமும்‌ 
16 சூதமுனி வரன்றெளிய, வடமொழியாங்‌ 
கடலினிடைத்‌ தொகுத்துத்‌ தூக்கி 
வேதவியா தன்பகர்ந்த நல்லூர்மான்‌ 
மியமிதனை விருப்பி னுலே 
ஆதிமறை யவர்சைவர்‌ தலந்தான 
மாகியுளோர்‌ அன்பு பூண்டோர்‌ 
ஓதுகெனப்‌, பசுந்தமிழால்‌ யானுமவர்‌ 
பணிமேற்கொண்‌ டுரைக்க லுற்றேன்‌. 16 


18 இருப்பான்‌ - இருப்பதற்காக, பரவை - கடல்‌ (பாற்கடல்‌), தொக்‌ 
காலம்‌ - ஆலிலை, நாகப்பள்ளி - பாம்புப்படுக்கை, துயிலுமவன்‌ _. 
அறிதுயில்‌ கொள்ளூம்‌ திருமால்‌, ஆலத்திலும்‌ - ஆலகால ஈஞ்சிலும்‌, 
கோன்‌ - கிவபெருமான்‌. 


14 
15 


ஆனினம்‌ - பசுக்கூட்டம்‌, பாரெவையும்‌ - எல்லா உலகங்களும்‌, 


தூக்கி - ஆராய்ந்து எடுத்து, தலம்‌ தானம்‌ - பதிகள்‌ ஊர்கள்‌, 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 
அவையடக்கம்‌ 
( கலிவிருத்தம்‌ ) 
16 ஆசில்‌ வண்டமிழ்‌ ஆரிய முற்றுணர்‌ 
மாச னம்பலர்‌ வாழும்நல்‌ லூரில்யான்‌ 
பேச வந்துற்ற பெற்றிகொற்‌ சேரியின்‌ 
ஊசி விற்பதற்‌ குற்றதொப்‌ பாமன்றோ? 26 


இதுவும்‌ அது 
17 நல்ல சொற்பொருள்‌ நான்புல வோர்க்கெதிர்‌ 
சொல்ல லுற்ற துணிவையென்‌ சொல்லுகேன்‌ 
மெல்ல மின்மினி வெய்ய வற்கெதிர்‌ 
அல்லை நீக்கற்‌ கமைந்ததொப்‌ பாமரோ | 17 


பாயிரச்‌ சருக்கம்‌ முற்றிற்று. 


16 கொற்சேரி - கொல்லர்கள்‌ வாழும்‌ ஊர்‌, 


17 பொருள்‌ - பொருளை, துணிவு - முடிவு 


வெய்யவன்‌ - கதிரவன்‌, 
- அல்லை - இருளை. அரோ அசை. 


இரண்டாவது 
நைமிசாரண்யச்‌ சருக்கம்‌ 


[ முதல்‌ பதினொரு பாடல்களில்‌ தவமுனிவர்தம்‌ பண்பும்‌ செயலும்‌ 
தோற்றமும்‌ கூறத்தொடங்கி முதற்கண்‌ இம்முனிவர்கள்‌ 
சிவபெருமானின்‌ அருளைப்பெற்ற பெருமையர்‌ என்கிறார்‌ ] 


[ கலிவிருத்தம்‌ ] 


18 செற்றம்‌ நீங்கிய சிந்தையர்‌ செய்கையி 
னற்ற மில்லவர்‌ ஐம்புலன்‌ வென்றவர்‌ 
பெற்ற மூர்திதன்‌ பேரருள்‌ பெற்றவர்‌ 
முற்று மோதி யுணர்ந்த முனிவரர்‌ 1 


[ இம்முனிவர்கள்‌ தவம்புரிந்த முறையும்‌ நிறையும்‌ ] 
19 வெய்ய வேனில்‌ வெதுப்புமந்‌ நாளிடை 
ஐவ கைநெருப்‌ பின்னழமு வத்தினும்‌ 
பெய்யும்‌ மாரியிற்‌ பேருத கத்தினும்‌ 
செய்யும்‌ மாதவம்‌ முற்றிய செய்கையார்‌ 2 


[ சடைமுடியோடு விளங்குமிவர்‌ வடிவச்சிறப்பு ] 


90 பாரும்‌ விண்ணும்‌ பழிச்சும்‌ படிமையர்‌ 
ஆரும்‌ ஒப்ப அருள்புரி மேலவர்‌ 
மேரு வெற்பு விழுதுவிட்‌ டாலென 


வாருஞ்‌ செய்ய சடைமுடி வாய்ந்துளார்‌ 3 
18 செற்றம்‌ - வெகுளி, அற்றம்‌ - மறதி, பெற்றம்‌ ஊர்தி - இடபத்தை 
வாகனமாகக்‌ கொண்‌... இறைவன்‌. 
19 ஐவகை நெருப்பு - பஞ்சாக்கினி. அழுவம்‌ - காடு, உதகம்‌ - நீர்‌, 
20 


பழிச்சும்‌ - வாழ்த்தும்‌. படிமை - தவவேடம்‌, வெற்பு - மலை, 
வாரும்‌ - நீண்ட, செய்ய - சிவந்த, 


10 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ திருநீற்றுப்‌ பொலிவோடவர்‌ மிளிரும்‌ சிறப்பு ] 


94 பேறு பூத்த பிராட்டி பிரிவிலாக்‌ 
கூறு பூத்த குறழஃனுக்‌ கன்பினர்‌ 
வீறு பூத்தவெண்‌ பூதி மிளிர்தலால்‌ 
நீறு பூத்த நெருப்பன்ன மேனியார்‌ 4 


[ பஞ்சாக்கரம்‌ பதிந்த சிந்தையர்‌ என்பது ] 


22 பஞ்ச முத்தினும்‌ வாடும்‌ பதயுக 
வஞ்சி பங்குடை வள்ளல்‌ வடிவமாய்‌ 


விஞ்சி வெம்பவ வேலை வடவையாம்‌ 
அஞ்செ முத்தும்‌ அழுந்திய சிந்தையார்‌ 6 


[ அக்கமணியணிந்து திகழும்‌ அவர்‌ சிறப்பு ] 


98 நக்க னாரருள்‌ நோக்கம்‌ நயம்திலா 

இக்கு வேளை யிகந்தமை காட்டல்‌ போல்‌ 

தக்க னார்மகம்‌ சாய்த்தவர்‌ தண்ணனி 

அக்க மாமணி யாரம்‌ புனைந்துளார்‌ 6 
[ மானுரிவை பூண்டு விளங்கும்‌ அவர்தம்‌ மாட்சிமை | 
24 திங்கள்‌ மாசு திரைத்திடல்‌ போலவும்‌ 

கங்கை காளிந்தி பாய்தல்‌ கடுப்பவும்‌ 


துங்க மானின்‌ உரிவை துயல்வரப்‌ 


பொங்கும்‌ நீறணி மார்பிடைப்‌ புண்டுளார்‌ 7 


21 


22 


28 


24 


பூத்த - விளங்குகின்ற. குழகன்‌ - உருவினன்‌. 
நீறு - சாம்பல்‌. 


பூதி - திருநீறு. 
பதயுகம்‌ - இணையடிகள்‌, வஞ்சி - உமாதேவி, விஞ்சி - மிகுந்து, 
வேலை - கடல்‌, வடவை - வடவைத்தீ 

நக்கன்‌ - சிவபெருமான்‌, இக்கு - கரும்பு, வேளை - மன்மதனை, 
மகம்‌ - வேள்வி, அக்கமாமணி - உருத்திராக்க மணி. 


திரைதல்‌ - திகமுதல்‌ கங்கையின்கண்‌ காளிந்திகதி பாய்தல்போல 
துங்கமான்‌ - மேலான மான்‌, உரிவை - தோல்‌, 


நைமிசாரண்யச்‌ சருக்கம்‌ 11 


[தண்டுகுண்டிகை தாங்குமவர்‌ உண்டிடும்‌ உணவு இவைஎன்பது] 


25 
26 


27 
28 


96 உண்டி காய்கிழங்‌ ௯.ழிலை யாதிய 
கொண்டு நீள்பகல்‌ போக்கிடு கொள்கையர்‌ 
மண்டு தண்ணளி யோடுசன்‌ மார்க்கம்போற்‌ 
றண்டு குண்டிகை தன்னொடுந்‌ தாங்கினார்‌ 8 


[ அவர்‌ தம்‌ தவயோக நிலையின்‌ காட்சி | 


26 புருவ நாப்பணிற்‌ கண்கள்‌ புகச்செய்து 
மருவு நாசி நுனிவயின்‌ வைத்துகந்‌ 
தருவ மானவான்‌ மாவை யான்மிக 
உருவ, ஓவிய மொப்ப வுறைகுவார்‌ 9 


[ தவநிலையில்‌ அவர்‌எய்தும்‌ ஆனந்த நிலை ] 


27 பருகு வாரிற்‌ பரன்கழல்‌ சிந்தைவைத்‌ 
துருகி யுண்ணெக்‌ குரோமஞ்‌ சிலிர்ப்புறக்‌ 
கருணை வாரி திளைத்திரு கண்கணீர்‌ 
அருவி பாய வகமகிழ்‌ வெய்துவார்‌ 10 


[ காமவெகுளி மயக்கத்தை இவர்‌ வெல்லும்‌ உபாயம்‌ ] 


28 அழிவில்‌ லாதவ வித்தைவன்‌ சேதகம்‌ 
வழுவின்‌ ஞான வானதி வாரியாற்‌ 
கழுவிச்‌ சச்சிதா னந்தக்‌ கடலிடை 
முழுகு வாரடல்‌ வல்ல நக்வி 11 


வழில முதிரக்க ச சருகுகள்‌, குண்டிகை - நீர்க்‌ கரக 
யோகநிட்டை கூடியிருக்ரும்‌ தோற்றத்தை இப்பாடல்‌ தெளிவிக்கிறது. 
பருகுவாரின்‌ - அள்ளி உண்பவர்போல, வாரி - கடல்‌. 

சேதகம்‌ - சேறு, ரானவானதி ஞானவாரி எனத்‌ தனித்தனியே 
கூட்டி ஞானமாகிய ஆகாயகங்கை ஞானமாகிய ஆகாயக்‌ கடல்‌ 


எனக்‌ கொள்க. அடல்முப்பகை - கொடுமை செய்யும்‌ காமம்‌ வெகுளி 
மயக்கமாகிய பகை, 


12 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ முனிவர்கள்‌ பிரமனிடம்‌ தாம்‌ தவம்‌ செய்தற்குரிய 
இடம்‌ வேண்டிடப்‌ பிரமலோகம்‌ புறப்படல்‌ | 
29 இன்ன தன்மை முனிவரர்‌ யாவரும்‌ 
அன்ன ஊர்தி அமர்ந்துறை நாட்டக்‌ 
தன்னை யுற்றிரு தாமரைத்‌ தாண்மலர்‌ 
முன்னி றைஞ்சி முறைமையிற்‌ போற்றினர்‌ 


[ பிரமதேவன்‌ முனிவர்களை உசாவ அவர்கள்‌ கூறுதல்‌ | 


30 போற்றி நிற்றலும்‌ புண்டரி கத்தவன்‌ 
ஏற்றம்‌ மிக்குளீர்‌! எய்திய தியாதென 
கோற்ப தற்கிடம்‌ ரோர்க்கிவம்‌ தாமெனச்‌ 
சாற்றி னரெதிர்‌ நான்முகன்‌ சாற்றுவான்‌ 


[ பிரமதேவன்‌ ஒருகுசைப்புல்லைச்‌ சக்கரமாக வளைத்துவீசி 
இது விழுமிடமே தவம்‌ செய்யத்‌ தக்கதலம்‌ எனக்‌ 
கூறிவிடுதல்‌] 

31 நன்று நன்றுநீர்‌ நாடிவந்‌ துற்றமை 
என்று நேமி இருங்குசை யாலவன்‌ 
ஒன்று கண்டினி தாரவிட்‌ டீ.துபோய்ச்‌ 
சென்று வீழ்தல மேதவஞ்‌ செய்தலம்‌ 


[ முனிவர்கள்‌ விடைகொண்டு அதன்பின்‌ செல்லுதல்‌ ] 


82 ஆமி னேமி யடுத்துமெய்‌ யந்தணீர்‌/ 
போமி னென்று புராதனன்‌ கூறலும்‌ 
காம மாதி கடிந்தவர்‌ அத்தகை 
நேமி யோடும்‌ விடைகொண்டு நீங்கினார்‌ 


29 
80 


91 


92 


அன்னவூர்தி - பிரமதேவன்‌, நாடு - சத்தியலோகம்‌, 


248 


13 


14 


16 


புண்டரிகத்தவன்‌ - பிரமதேவன்‌, கோற்பதற்கு - தவஞ்செய்வதற்கு, 


சாற்றினார்‌ - (விடையாகக்‌) கூறினர்‌. 


நேமிஇருங்குசை - கருப்பைப்‌ புல்லேச்‌ சக்கரமாக வளைத்த உருளை, 


தலம்‌ - இடம்‌. 


ஆமினேமியடுத்து - ஆரும்‌ இந்தச்‌ சக்கரத்தைத்‌ தொடர்க்து, 


புராதனன்‌ - பிரமன்‌, கேமி - (தருப்பைச்‌) சக்கரம்‌, 


நைமிசாரண்யச்‌ சருக்கம்‌ 16 


மிமி 


ப 


[ நேமிசென்று வீழ்ந்ததலத்தை முனிவர்கள்‌ தவஞ்‌ 
செய்தற்குரிய இடமாகக்‌ கொண்டனர்‌; அதனால்‌ 
அத்தலம்‌ நைமிசம்‌ என வழங்கலாயிற்றெனல்‌ ] 
நீங்கி யந்தணர்‌ நேமிபோய்‌ வீழ்தலம்‌ 
ஆங்கு வைகி யதற்கபி தானந்தான்‌ 
ஓங்கு நைமிசம்‌ என்றினி தோதியே 
பாங்கின்‌ மெய்த்தவம்‌ பற்பல வாற்றினார்‌ 16 


[ நைமிசாரணியத்தின்‌ பெருமை உரைப்பரிது எனினும்‌ 
சிறிது சொல்லுவேனெனக்‌ கூறுதல்‌ ] 
(கலித்துறை) 


அனைய தன்மையந்‌ நைமிசத்‌ தணிநலந்‌ தன்னை 

இனைய தன்மைய தெனவுரைப்‌ பவரெவர்‌ எனினும்‌ 
கனைக ருங்கடல்‌ நிலையினைக்‌ காண்பவர்‌ கடுப்பத்‌ 

துனிவி லாதர வாற்சில சொல்லுது மன்றே 17 


[ தவப்பயிர்‌ விளைக்கும்‌ பலவளம்‌ சான்றது 
நைமிசாரணியம்‌ எனல்‌ ] 


செற்ற மில்லது சிறுமையிற்‌ றீர்ந்தது தேர்முக்‌ 

குற்றம்‌ நீக்குவ தருள்கலங்‌ கொழிப்பது நாளும்‌ 

அற்ற மில்லது பற்பல அணிநலம்‌ தழைத்து 

நற்ற வப்பயிர்‌ விளைப்பது நைமிசா ரண்யம்‌ 18 


நக்வி ப்போ லவ்வை என்லை சைனா ம்‌ வவ 


88 
84 


85 


அபிதானம்‌ - பெயர்‌, நைமிசம்‌ - நேமி சம்பந்தத்தாலானது. 


கனைகருங்கடல்‌ - ஆரவாரமிக்க கரியகடல்‌, கடுப்ப - ஒப்ப, துனிவில்‌ ஃ 
வெறுப்பில்லாத, ஆதரவு - அன்பு. 


செற்றம்‌ - பகை, தேர்‌ - தேர்ந்த, முக்குற்றம்‌ - ஆணவம்‌ கன்மம்‌ 
மாயை - காமம்‌ வெகுளி மயக்கமும்‌ ஆம்‌, அற்றம்‌ 2 அழிவு, 
திவப்பயிர்‌ . தவமாகிய பயிர்‌. 


14 


36 


87 


98 


39 


88 


89 


நீல்லூர்ப்‌ புராணம்‌ 
[ நைமிசாரணியம்‌ சிவபெருமானை ஒத்தது எனல்‌ ] 


சீத மாமதி சென்னியின்‌ மிலைச்சிய திறத்தால்‌ 

போது லாங்கணைக்‌ காமனைப்‌ புறங்கண்ட பொலிவால்‌ 
வேத பாரகர்‌ வியந்தடி நிழல்மிடை தலினால்‌ 

நாத னாரெனச்‌ செழித்தது நைமிசா ரண்யம்‌ 19 


[ நைமிசாரணியம்‌ திருமாலை ஓத்தது எனல்‌ ] 


சங்க மேந்திய தன்மையால்‌ திகிரிதாங்‌ குதலால்‌ 
பொங்கு பாசொளி தழைத்தலாற்‌ புவிபுரந்‌ திடலால்‌ 
துங்க மாமணி வயங்கலாற்‌ றொடுகடற்‌ பிறந்த 

நங்கை காந்தனை ஒத்தது நைமிசா ரண்யம்‌ 20 


[ நைமிசாரணியம்‌ பிரமதேவனை ஓத்துளது எனல்‌] 


தேன்மு கத்தல றுதலால்‌ செவ்விய நிலையால்‌ 

வான்மு கத்தொடு திசைமுகம்‌ மணந்திடு மாண்பால்‌ 
நூன்மு கத்தலர்‌ மறையொடு விளங்குகோன்‌ மையினால்‌ 
நான்மு கத்தவன்‌ ஒத்தது மைமிசா ரண்யம்‌ 97 


[ நைமிசாரண்யத்தின்‌ பொழில்‌ வளங்கூறல்‌ ] 


மறுவில்‌ வெண்டிங்க ளாமெனப்‌ பளிக்கறை வயங்க 
உறுபு னற்புளி னங்கள்‌ வெண்ணிலா வொக்கக்‌ 
கறுவொ டுந்துரந்‌ தடுமிருட்‌ படலங்கள்‌ கடுப்ப 

5றும வப்போதில்‌ செழித்தது நைமிசா ரண்யம்‌ 22 


ன குளிர்ச்சி, மலச்சிய - சூடிய, ப்தனுட ம்‌ கணை - 
அம்பு, நாதன்‌ - சிவபெருமான்‌. 


சங்கம்‌ - சங்கு, திருக்கூட்டம்‌, திகிரி - சக்கரம்‌, பாசொளி - 
பச்சைநிற ஒளி, தொடுகடற்‌ பிறந்த நங்கை - இலக்குமி, காந்தன்‌. 
கணவன்‌, 

தேன்‌ - வண்டு, தேன்‌, செவ்வி - மலர்ச்சி, திசைமுகம்‌ - திக்கு - 
நான்கு முகம்‌, 

மது - குற்றம்‌ - களங்கம்‌, புளினம்‌ - திட்டு, 


நைமிசாரண்யச்‌ சருக்கம்‌ 15 


[பற்பல நதிவளங்களால்‌ நிறைந்தது நைமிசாரணியமெனல்‌ ] 


40 கதிர்கொள்‌ மாமணி கையரிக்‌ கொண்டு பொன்‌ கொழித்து 
முதிய காரகில்‌ முரித்திரு மருங்கினும்‌ திரைத்துப்‌ 
புதிய நாண்மலர்க்‌ குங்குமம்‌ சாந்தொடு பொருது 
நதிக ளீறில பொலிந்தது நைமிசா ரண்யம்‌ 23 


[ தாமரை நீரோடைகளால்‌ விளங்குவது நைமிசாரணியமெனல்‌ ] 
41 அண்ண லன்புறு மாதவர்‌ சிந்தையி னழ்ந்து 
வண்ண வாரிச மவர்முக மாமென மலர்ந்து 
திண்ணி தாமவர்‌ செயலென லாகியே தெளிந்து 
நண்ணும்‌ ஓடைகள்‌ மலிக்தது நைமிசா ரண்யம்‌ 94 


[ நைமிசாரணியப்‌ பூந்தடங்களின்‌ வளம்‌ ] 


42 அளிப யின்றதி சீதள மாகியே கண்ணீர்த்‌ 
துளிப யின்றக மலர்ந்தஞ்ச மதனொடு துவன்றித்‌ 
தெளிப யின்றுறு தவரென நினைந்துநீர்‌ சிறந்து 
நளிப யின்றபூர்‌ தடத்தது நைமிசா ரண்யம்‌ 25 


[ யானையும்‌ அரியேறும்‌ தோகையும்‌ நாகமும்‌ களித்தாடும்‌ 
சிறப்புடைய தெனல்‌ ] 
43 வாகை மாயனு மவன்முனை யவனும்போல்‌ மகிழ்ந்து 
வேக யானையும்‌ முடங்குளை மடங்கலும்‌ மேவத்‌ 
தோகை யாடலும்‌ துத்தியம்‌ பணம்வீரித்‌ தடுத்து 
நாக க புரிவது. மிசா க்‌ 26 


40 கதிர்‌. - ஒளி, அகில்‌, குங்குமம்‌, சாந்தம்‌ - இவை மரங்கள்‌, 
41 அண்ணல்‌ - இறைவன்‌, வாரிசம்‌ - தாமரை, 


42 அளி - தேன்வண்டு, சீதளம்‌ - குளிர்ச்சி, கண்ணீர்‌ - கள்ளாகியரீர்‌, 
அஞ்சம்‌ - அம்சம்‌ (அன்னங்கள்‌) தெளி .. தெளிவு, நீர்‌ - நீர்மை, 
ஈளி . செறிவு. 


48 மாயன்‌ - கண்ணன்‌, அவன்முனையவன்‌ - பலராமன்‌, மடங்கல்‌ - 
சிங்கம்‌, தோகை - மயில்‌, துத்தி - (படத்தினுள்ள) புள்ளிகள்‌ 
பணம்‌ _ படம்‌, 


16 நல்லூர்ப்‌ புரர்ணம்‌ 


[ பருவகாலம்‌ ஆறும்‌ வசந்தகாலமே போல்‌ விளங்குமெனல்‌ ] 


44 பருவ மாறுந்தம்‌ பண்பினில்‌ வழாநிலை பயப்ப 
வருதல்‌ கூடினும்‌ வசந்தகா லத்தியல்‌ மான 
உருவ நீண்முடி யும்பர துலகமே யொக்கும்‌ 
திருவ கீள்பொழில்‌ செறிந்துயர்‌ நைமிசா ரண்யம்‌ 27 


[ பளிக்கறைகள்‌ விளங்குதலும்‌ நவமணிகள்‌ ஓளி வீசுதலும்‌ ] 
85 ஒளிக்க வின்பெறு மதியிடைப்‌ படிகிழ லொப்பப்‌ 
பளிக்க றைத்தல மடுத்துமான்‌ கன்றுகண்‌ படுக்கும்‌ 
உளக்கண்‌ நோக்குடை உறுதவர்‌ சாலைகள்‌ தோறும்‌ 
விளக்கம்‌ ஆமென மாமணி வயின்வயின்‌ மிளிரும்‌ 26 


[கோங்க முதலிய மலர்கள்‌ பூத்து முத்தேவர்கள்போல்‌ விளங்குதல்‌] 
46 பூத்த கோங்கமும்‌ பூந்துணர்ப்‌ பூவையும்‌ சிவந்து 
மாத்த ளிர்த்தவும்‌ மாதவர்‌ வழிபடல்‌ புரியும்‌ 
மூத்த தேவனும்‌ முகுந்தனும்‌ புராரியு மாகும்‌ 
ஆத்தர்‌ மூவரும்‌ என்னவே யணிநலங்‌ கவினும்‌ 29 
[ செண்பக மலர்‌ பூத்திருக்கும்‌ வருணனை ] 
47 அரத்த மூட்டிய தெனத்தளிர்‌ குழைத்துயர்‌ அசோகம்‌ 
புரத்தல்‌ செய்தருள்‌ புராந்தகன்‌ பொருவவன்‌ னவற்கு 


விருத்த வேதியர்‌ எடுத்திடும்‌ தீபம்போல்‌ வீளங்கும்‌ 
திருத்த மீக்கொள நிரைநிரை பூத்தசெண்‌ பகங்கள்‌ 30 


44 உம்பர்‌ - தேவர்‌, திருவ - செல்வமுடைய. 


45 கவின்‌ - அழகு, படிநிழல்‌ - படிந்துள்ள களங்கம்‌, உறுதவர்‌ - மிக்க 
தவமுடையவர்‌, சாலை - பர்ணசாலை, விளக்கம்‌ - விளக்கு, வயிள்‌ 
வயின்‌ - இடந்தோறும்‌. 


46 மூத்ததேவன்‌ - பலராமன்‌, முகுந்தன்‌ - கண்ணன்‌, புராரி - சிவ 
பெருமான்‌, கோங்கம்‌, பூவை, மாந்தளிர்களுக்கு இவை உவமை, 
ஆத்தர்‌ - அடையத்தக்கவர்‌ (ஆப்தர்‌) 

47 அரத்தம்‌ ௬ செம்பஞ்சுக்குழம்பு, புராந்தகன்‌ - சிவபெருமான்‌, 
பொருவ - ஒப்ப, 


௬ தமிசாரண்யச்‌ சருக்கம்‌ 17 


48 


40 


60 


67 


[ தேனிறால்‌ கசிந்தொழுகும்‌ வருணனை.] 


அடுத்த செந்தளிர்ச்‌ சூதமே யூதயவெற்‌ பதனில்‌ 
தொடுத்த தேனிறாற்‌ பருதிமண்‌ டிலமதிற்‌ சோர. 

விடுத்த தாரைகள்‌ இருளினைப்‌ பருகிய வெய்யோன்‌ 
மடுத்த தன்னுடைக்‌ கிரணங்க ளுமிழ்வதை மானும்‌ 31 


[ முல்லையும்‌ பூவையும்‌ வேங்கையும்‌ மலரும்‌ வருணனை ] 
பறத்தல்‌ செய்கலாக்‌ குளவியும்‌ பூவையும்‌, பாயாத்‌ 
திறத்த வேங்கையும்‌, வாணியும்‌ உமையும்‌ திருமால்‌ 
நிறத்து வாழ்தரு செல்வியும்‌ போன்மென நிறைதேம்‌ 
புறத்து வண்டினங்‌ கூட்டுண மலர்வன பொதும்பர்‌ 3 


[ குழிகளில்‌ கிழங்கும்‌ மணிகளும்‌ விளங்குமெனல்‌ ] 
காடு கொள்வன சமிதையும்‌ காழகிற்‌ குறடும்‌ 
மாடு கொள்வன தருப்பையும்‌ பரப்பும்‌ வாலுகமும்‌ 
கோடு கொள்வன வலரியுங்‌ கனிகளும்‌, குழியின்‌ 
ஊடு கொள்வன கிழங்கும்நீ டொளிமணி விளக்கும்‌ 33 


[ தேனிறால்‌ ஒழுகிக்‌ குளங்களை நிறைக்குமெனல்‌ ] 


மடல்‌ விரிந்தலர்‌ பூந்துணர்‌ மலிவன வெங்கும்‌ 

கடல்வி ளைந்தவின்‌ னமுதரேர்‌ கனிவகை யெங்கும்‌ 
உடைதி ரைக்கட லெனாறா வொழுகுவ தெங்கும்‌ 

குடைந நறும்புனல்‌ நிறைவன குளம்பல வெங்கும்‌ 4 


a வர்பபவயயவயயயயய்க்கையை வைய வைய வவயையய யவை பயகையவவ கைவ யவை ைையவையையவவைககவவவைவவதுவ வையை ட வய ட்டடடட 


48 
49 


60 


41 


சூதம்‌ - மாமரம்‌, தேனிறால்‌ - தேனடை. i 
பறத்தல்செய்கலாக்குளவி - காட்டுமுல்லைமலர்‌, பூவை - காயாமலர்‌ 
வேங்கை - வேங்கை மலர்‌, வாணி. கலைமகள்‌, உமை - பார்வதி 
நிறத்துவா ழ்தருசெல்வி - மார்பினில்‌ வாழும்‌ இலக்குமி, தேம்‌ - தேன்‌, 
பொதும்பர்‌ - சோலை. 

சமிதை - வேள்விக்குரிய சள்ளிகள்‌, அகிற்குறடு - அகிற்கட்டை, 
மாடு - பக்கம்‌, வாலுகம்‌ - வெண்மணல்‌, கோடு - மரக்கொம்பு, 
அலரி - பூ, ஊடு - இடை, 


ஈர - தேன்‌, குடைகறும்புனல்‌, குடைந்தாடுதற்குரிய நீர்‌, 
த. 9-4 


18 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ ஆங்குத்‌ தவமுனிவர்கள்‌ வேள்வி முதலிய செய்து 
வாழ்கின்றனர்‌ எனல்‌ ] 
63 இன்ன நல்வளந்‌ துவன்றிய நைமிச மென்னும்‌ 
அன்ன நல்வனத்‌ தருந்தவ முனிவரர்‌ அன்பான்‌ 
முன்னை நூன்முறை சாத்திர மகவினை முற்றிக்‌ 
கன்னி பாகளைப்‌ போற்றினர்‌ உறைகின்ற காலை சச்‌ 


( இதுவும்‌ அடுத்த பாடலும்‌ சூதமாமுனிவர்‌ வருகையையும்‌ 
அவர்‌ சிறப்பையும்‌ கூறும்‌ ] 
63 மானி னங்களும்‌ மரைகளும்‌ வழிவந்து காட்ட 
ஈன -மற்றுயர்‌ மாதவி பூம்பந்த ரெடுப்பத்‌ 
தேனி றைத்தலர்‌ பாதவஞ்‌ சேவடி சிந்துங்‌ 
கானி டைப்படர்‌ கருணைகூர்ந்‌ தாவமே கடுப்ப 98 


[ சூதமுனிவர்‌ வருகை ] 
ச்சீ வெள்ளை நீற்றொளி குலவிய மேனியன்‌ மிளிரும்‌ 
வள்ள லக்கமா மணிவடம்‌ துயல்வரு மார்பன்‌ 
கொள்ளை வெம்பவக்‌ குறும்பெறி தவரொடுய்‌ குழுமி 
தள்ள ருந்தவச்‌ சூதன்வந்‌ தவரொடுஞ்‌ சார்ந்தான்‌ 37 


[ நைமிசவனத்து முனிவர்கள்‌ சூதமாமுனிவனை வரவேற்றல்‌ ] 


௪6 சார்ந்த சூதனை எதிர்கொண்டு தவத்துறை புரப்போர்‌ 
ஆர்ந்த ஆதர வுவட்டெடுத்‌ தொழுகவாங்‌ கவற்கு 
நேர்ந்த பாத்தியம்‌ முதலிய நெறிமையி னிந்து 
வார்ந்த நீடொளி யாதனம்‌ மகிழ்ந்தனர்‌ வழங்கி 38 


52 துவன்றிய - நிறைந்த, மகவினை - வேள்விச்செயல்‌, கன்னிபாகள்‌ ஃ 
சிவபெருமான்‌. 


68 மாதவி - குருக்கத்தி, பாதவம்‌ - மரங்கள்‌, ஆவம்‌ - அம்பறாத்தூணி 
84 பவக்குறும்பு & பாவமாகிய காடு, தவர்‌ - முனிவர்கள்‌, 
65 ஆர்ந்த, நிறைந்த, பாத்தியம்‌ - பாதபூசை, 


க தமிசாரண்யச்‌ சருக்கம்‌ 19 


[சூதனோடு இன்னுரையாடி அன்புகூர்ந்தனர்‌ முனிவரெனல்‌ ] 
66 வந்த சூதமா முனிவரன்‌ வதனபுண்‌ டரிகத்‌ 
தந்த ளர்கள்‌ விழியளி யினங்கள்வீழ்ந்‌ தளவச்‌ 
சிந்தை யின்புற நன்னய மொழிபல செப்பித்‌ 
தந்த மன்பின லளவளா யாதரந்‌ தழைத்தார்‌ ்‌ 99 


[ முனிவர்கள்‌ சூதனுக்கு முகமன்கூறி இறைவன்‌ 
பெருமையைக்‌ கேட்க எண்ணுதல்‌ ] 
67 துங்க வாரிதி மாமதிக்‌ காண்டலுந்‌ தழங்கிப்‌ 
பொங்கு மாறுபோல்‌ மாதவ ருடலகம்‌ பூரித்‌ 
திங்கு நீவர வெத்தவம்‌ புரிந்தனம்‌ என்னா 
மங்கை பங்கினன்‌ மான்மியம்‌ வினவுவான்‌ வலித்தார்‌ 40 


[ நான்மறைப்‌ பொருளின்‌ சீர்த்தியையும்‌ புராணங்களின்‌ 
பெருமையையும்‌ முனிவர்கள்‌ போற்றிக்‌ கூறுதல்‌ ] 
68 பாச வேரரி யுங்கூன்‌ புள்ளமாய்ப்‌ பார்மீ 
தூசல்‌ போன்றுழல்‌ பிறந்தைமாக்‌ கடலுக்குத்‌ தரமாய்‌ 
ஆசை போகிய அவிச்சைவல்‌ லிருட்கா தபமாய்‌ 
மாசி லாதநான்‌ மறைப்பொருள்‌ விரிப்பன வாகி 41 


[ இதுவுமது ] 
ம்‌ காயும்‌ வெங்கலிக்‌ கலுழிக்‌ குதகமா யின்பம்‌ 
ஏயும்‌ வீட்டுல கேறுதற்‌ கேணியாய்‌ இசைந்த 
ஆயும்‌ மூவறு புராணமும்‌, வியாதனும்‌ அருள்கூர்‌ 
நீயு மன்றிமற்‌ றியாவரே நெறிதெரிக்‌ துணர்வார்‌ 49 


56 வதனபுண்டரிகம்‌ - முகமாகிய தாமரை, விழியளி - கண்களாகிய 
வண்டு, ஆதரம்‌ - மகிழ்ச்சி. 

67 வாரிதி . கடல்‌, மான்மியம்‌ - புகழ்‌, வலித்தல்‌ - முடிவுசெய்தல்‌, 

68 கூன்புள்ளம்‌ - வளைந்தவாள்‌, பிறந்தை - பிறப்பு, அவிச்சை & 
அறியாமை, ஆதபம்‌ - சூரியன்‌, 


69 கலுழி - கலங்கல்‌, உதகம்‌ - நீர்‌, வியாதன்‌ - வியாச முனிவன்‌, 


20 நல்லூர்ப்‌ புராணம்‌ 
[சூதரிடம்‌ முனிவர்கள்‌ புராணம்‌ கூறுமாறு வேண்டல்‌ ] 


60 ஆத லாலுன தானன மலரினை லனைத்துங்‌ 
காதல்‌ கூர்தரக்‌ கேட்குமா றுவந்தனங்‌, கனிவால்‌ 
வாத ராயணன்‌ மலரடி வணங்கிய சூத 
ஓது வாயென வோதியே பின்னரொன்‌ நுரைப்பார்‌ 43 


( முனிவரர்‌ முன்னர்‌ திருவலஞ்சுழிப்‌ புராணங்‌ கேட்டு 
மகிழ்ந்தமை கூறல்‌ ] 
61 நிலஞ்செய்‌ மாதவ மெனவரும்‌ நறெடுந்தவச்‌ சூத! 
வலஞ்சு ழித்தல மான்மியம்‌ முன்னர்நீ வகுத்தாய்‌ 
புலங்கொள்‌ அஞ்செவிப்‌ படைத்ததற்‌ குப்பயன்‌ பூப்பக்‌ 
கலங்க லின்‌ றியாங்‌ கேட்டுளங்‌ களித்தன மிப்பால்‌ 44 


[ அவர்கள்‌ ஈல்லூர்‌ புராணத்தை இப்பொழுது அருள்க 
என வேண்டல்‌ ] 
69 பள்ள நோக்கிய புனலெனப்‌ பரம்பர நல்லூர்‌ 
எள்ள ரும்புகழ்ப்‌ புராணம்யா மின்றுகேட்‌ பதனுக்‌ 
ரூள்ள மாதர வுற்றதால்‌ மற்றத னுண்மை 
வள்ளல்‌ நீமொழி வாயென ; வகுத்தவன்‌ மொழிவான்‌ 46 


[ நல்லூர்‌ மான்மியம்‌ உரைப்பதற்கரிதாயினும்‌ அறிந்த 
வாறுரைப்‌ பேனெனச்‌ சூதமுனிவன்‌ சொல்லத்‌ தொடங்குதல்‌ ] 


63 துனிவின்‌ மெய்த்தவத்‌ தந்தணீர்‌ தூநெறிப்‌ படர்வான்‌ 
வினவு மித்திரம்‌ ஈன்றுகன்‌ ருலென விளம்பி 
இனைய தித்துணைத்‌ தென்னயா னியம்புமத்‌ தகைத்தோ 
அனைய தாயினும்‌ அறிந்தவா றியம்புவ னன்றே 46 


ததா கக 


60 ஆனனம்‌ - முகம்‌, வாதராயணன்‌ - வியாச முனிவன்‌. 

61 வலஞ்சுழி - திருவலஞ்சுழி, திருகல்லூருக்கு அண்மையில்‌ உள்ள 
சிவத்தலம்‌, வகுத்தாய்‌ - வகுத்துரைத்தாய்‌. 

62 பரம்பரம்‌ - மிகமேலான, எள்ளரும்‌ - குற்றமற்ற, 


69 துளிவில்‌ - வெறுப்பில்லாக, இத்துணைத்து - இவ்வளவினது. 


நைமிசாரண்யச்‌ சருக்கம்‌ 21 


[ சவுனகன்‌ முதலான முனிவரை நோக்கிச்‌ சூதன்‌ கூறுகிறான்‌ ] 


64 


66 


66 


67 


64 


66 
66 


என்ன மாதவச்‌ சூதனும்‌ இயம்பியன்‌ பதனான்‌ 

முன்னம்‌ மேவிய சவுனகன்‌ முதலியோர்‌ முகம்பார்த்‌ 
தன்ன வூர்திகேர்‌ அந்தணீர்‌ ! கேண்மினென்‌ மாய்ந்து 
கன்னல்‌ மென்றெனக்‌ கட்டுரை புரிதல்மே வினனால்‌ 47 


[ முதற்கண்‌ சுந்தரநகரின்‌ வளங்கூறிப்பின்‌ மான்மியம்‌ 
உரைப்பேன்‌ எனக்கூறிச்‌ சூதன்‌ ஈல்லூரின்‌ 
வளங்‌ கூறத்‌ தொடங்குதல்‌ | 
கற்ற வத்தினீர்‌ நலங்கெழு சுந்தர நகரின்‌ 
உற்ற ஈல்வள முரைத்தபின்‌ மான்மிய முரைப்பன்‌ 
பெற்ற மூர்தரு பிஞ்ஞகன்‌ அருளின லென்ன 
அற்ற மின்றிய வதன்வளம்‌ உரைப்பதற்‌ கமைந்தான்‌ 48 


[சுந்தரநகரின்‌ மாண்பு உரைத்தற்கரிதெனினும்‌ 
சிறிது உரைப்பேன்‌ எனல்‌ ] 
ஓது மந்ககர்‌ சுந்தர ஈகரென உலகம்‌ 
மாத வத்தினீர்‌! உரைக்குமால்‌ மற்றதன்‌ மாண்பு 
பேதை யேனறிந்‌ துரைப்பதோ? ஆயினும்‌ பெரிதுங்‌ 
காத லாற்சிறி தியம்புவ னென்‌ றுகட்‌ டுரைத்தான்‌ 49 


[ முதற்கண்‌ காவிரி நதியின்‌ பெருமை கூறத்தொடங்கிக்‌ 
கோள்நிலை மாறினும்‌ தானிலை மாருது பெருகும்‌ 
பொன்னி எனக்‌ கூறல்‌ ] 


( ஏழுசீ ராசிரிய விருத்தம்‌) 
செய்யமால்‌ வரையின்‌ இடத்தினிற்‌ றோன்றித்‌ 
தராதலம்‌ தனக்கொரு தாயாய்ப்‌ 
பெய்யுமா மழைதான்‌ மறுப்பினுங்‌ கோள்கள்‌ 
பிறழ்ந்துதன்‌ நிலைபெயர்ந்‌ திடினும்‌ 


சவுனகன்‌ - சவுனக முனிவன்‌, அன்னவூர்தி - பிரமதேவன்‌, கேர்‌ - 
ஒதத, கன்னல்மென்றென - கரும்பினை மென்று சுவைத்தலைப்போல, 


'சுந்தரககர்‌ - நல்லூர்‌, பிஞ்ஞகள்‌ - சிவபெருமான்‌. 


கட்டுரைத்தான்‌ - வீரிவுரை செய்தான்‌. 


2 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


உய்யுமா தவத்தோர்‌ உறையெனப்‌ பொய்யா 
துறுசவை யமிர்தென லாகி 

வையமி துதவிக்‌ கடலகம்‌ நிறைப்ப 
வருவது காவிரி நதியே 50 


[ சந்தன முதலாய மரங்களையும்‌ குலமணிகளையும்‌ வாரிக்கொண்டு 
இருகரையும்‌ ததும்ப களியானைபோல்‌ வருமெனல்‌ ] 
68 சந்தனக்‌ குறடும்‌ ஏலமும்‌ வரன்றித்‌ 

தடஞ்சினைக்‌ குங்குமம்‌ சாய்த்துச்‌ 

சிந்துர மருப்பும்‌ கவரியும்‌ வீசித்‌ 
தேக்கெரிந்‌ திலவங்கம்‌ சிந்தி 

இந்திரத்‌ திருவில்‌ லெனக்குல மணிகள்‌ 
இருகரை மருங்கினுங்‌ கொழித்து 

மைந்துடைக்‌ களிநல்‌ யானைபோற்‌ கலித்து 
வருவது காவீரி நதியே 87 


[ குஞ்சராரணிய முதல்‌ பல இடங்களைக்‌ கடந்து சிவபெருமான்‌ 
அருள்போலச்‌ செழித்து வருமெனல்‌ ] 
69 குஞ்சரா ரணியந்‌ திருசிரப்‌ பொருப்புக்‌ 

குலவுமை யாறுவண்‌ குடந்தை 

மஞ்சுசூழ்‌ சோலை இடைமரு தோங்கும்‌ 
வளங்கொள்மா யூரம்வெண்‌ காட்டோ 

டெஞ்சலி லினைய பற்பல தானம்‌ 
இருகரை மருங்கினுந்‌ தழைப்பச்‌ 

செஞ்சடைப்‌ பெருமான்‌ அருளெனப்‌ பெருகிச்‌ 
செழித்தது காவீரி நதியே 42 


67 செய்யமால்‌ வரை - மேருமலை, தராதலம்‌ - உலகம்‌, உறையெள - 
மழைபெய்வாயாக என்று கூற. 
68 ஏலம்‌ - ஏலக்காய்‌, வரன்றி - வாரி, சிந்துரம்‌- யானை, இந்திரத்‌ 
... திருவில்‌ - வானவில்‌, மைந்து - வலிமை, 
69 குஞ்சராரணியம்‌ - யானைச்‌ காடு, திருசிரப்பொருப்பு - திருச்சிராப்‌ 
பள்ளி மலை, 


நைமிசாரண்யச்‌ சருக்கம்‌ 2 


[ காவிரி நதி செந்தமிழோ டொக்குமெனல்‌ ] 


70 சங்கமே வுதலாற்‌ பற்பல துறைகள்‌ 


71 


சார்தலாற்‌ சந்தமார்‌ தலினாற்‌ 
பொங்கொலி யியம்போல்‌ தரங்ககண்‌ ணுதலால்‌ 
பொன்மணிப்‌ பூமலிந்‌ திடலால்‌ 
வங்கநீள்‌ வெள்ளக்‌ கடன்மடுத்‌ தலினுல்‌ 
வடித்தசெந்‌ தமிழென லாகி 
எங்கணு நிலவி யணிநலங்‌ கனிய 
இயல்வது காவிரி நதியே 63 


[காவிரிநதி மாதரை யொக்குமெனல்‌ ] 
தெள்ளுபூந்‌ தரங்கம்‌ பொலிதலாற்‌ குழைபாய்‌ 

செங்கயல்‌ குமிண்மறி தலினால்‌ 
கள்ளுலாங்‌ கமல மலர்தலாற்‌ பவளக்‌ 

கடிகையால்‌ நித்தில நிரையால்‌ 


அள்ளல்பாய்ந்‌ திலங்கும்‌ வலம்புரி யதனால்‌ 


ஆழியம்‌ புட்குல மவற்றால்‌ 
ஒள்ளிய வராலால்‌ யாமையால்‌ மாதர்‌ 
ஒத்தது காவிரி நதியே 64 


[கங்கை முதலாய நதிகளெல்லாம்‌ தம்‌ மாசுநீங்க வந்து 
காவிரியிற்‌ படிவதால்‌ இதன்‌ மேன்மை கூறவரிதெனல்‌ ] 


74 


கங்கைகா ளிந்தி வாணிபற்‌ குனிவான்‌ 
கவுதமை வைகைதண்‌ பொருநை 

இங்கிவை முதலாம்‌ நதிகளுந்‌ தங்கள்‌ 
எத்துணைக்‌ கோடியும்‌ வந்து 


70 சங்கம்‌ - சங்கு - முச்சங்கம்‌, துறை - நீர்த்துறை - அகத்துறை 
புறத்துறைகள்‌, சந்தம்‌ - சந்தனம்‌ - ஓசை, தரங்கம்‌ - அலை - 
செய்யுளுறுப்பு, பொன்‌, மணி, பூ - தமிழுக்கு மங்கல முதள்மொழிகள்‌ 
அணி - அழகு - செய்யுளணி, 


71 


குழை - தழை, காதணி, சுயல்‌ - மீன்‌, வீழி, குமிழ்‌ - குமிழி, மூக்கு, 


வரால்‌, யாமை - மகளிர்‌ கால்‌, பாதங்கலுக்கு உவமை, 


24 நல்லூர்ப்‌ புராணம்‌ 
தங்கண்மா சகலப்‌ படியுமா லெனநூல்‌ 
சாற்றுமாற்‌ காவிரி மேன்மை 
அங்கண்மா நிலத்தில்‌ யாவர்கட்‌ டுரைப்பார்‌ 
அனந்தனும்‌ அனந்தம்கா விலனே 55 


[ இதுமுதல்‌ நாட்டுவளம்‌ கூறத்தொடங்கிச்‌ சோழநாடு 
இறைவன்‌ திருப்பதிகள்‌ பல உடையது; நிலமடந்தையின்‌ 
மங்கல நாண்போல்‌ நிறைந்தது என அதற்குத்‌ 
தோற்றுவாய்‌ செய்கிறது இப்பாடல்‌ ] 


73 அளவிலாப்‌ பெருமைத்‌ தாயவிப்‌ பொன்னி 

அணிநதி பாய்தலின்‌ நாளும்‌ 

எளமெலாங்‌ கனிந்த திருநில மடந்தை 
மங்கல வணியின்மல்‌ கியது 

தளவவாள்‌ கையாள்‌ பங்கின னமருக்‌ 
தானம்பற்‌ பலதழைத்‌ துளது 

துளவமா லுதரம்‌ நிகர்த்தது வானும்‌ 
தொழுவது சோழன்‌ னடு 66 


[ கமுகு முதலாய மரங்களாலும்‌ கரும்பு வாழை நெல்‌ 
முதலியவற்றாலும்‌ நிறைந்து பயனற்ற காடுகள்‌ இல்லாதது 
“சோழநாடு எனல்‌ ] 


74 பாளைவாய்க்‌ கமுகும்‌ தூக்குறிக்‌ குடக்காய்‌ 

பருமுடத்‌ தாழையும்‌ பராரைக்‌ 

கோளுலாம்‌ பகமுட்‌ புறக்குடக்‌ கனிகள்‌ 
கொம்பினிற்‌ பழுத்தவண்‌ பலவும்‌ 

நீளிருஞ்‌ சினைய கொழுங்கனி மாவும்‌ 
நெட்டிலைக்‌ கரும்பும்வா ழைகளும்‌ 

ஆள்வழக்‌ கறுக்கும்‌ சாலியு மல்லா 
அடவியொன்‌ றில்லதம்‌ நாடு 47 


72. வாணி. சரசுவதிநதி, மாக - குற்றம்‌, அனந்தன்‌ - ஆதிசேடன்‌. 
79 மங்கலவணி - தாலி, தளவம்‌ - முல்லை, தானம்‌ - பதி, துளவமால்‌ - 
துழாய்‌ மாலையணிந்த திருமால்‌, உதரம்‌ - வயிறு, வானும்‌ - 
தேவர்களுலகமும்‌, 
ச்‌. குடக்காய்‌ ௯ தேங்காய்‌, பராரை - பருத்த அடிமரம்‌, குடக்களி - 
“  பலாக்கனி, சாலி - நெல்‌, அடவி .. காடு, 


தைமிசாரண்யச்‌ சருக்கம்‌ 25 
[ நெல்‌ வயலினின்றும்‌ பிறழ்ந்து துள்ளும்‌ வாளைமீன்‌ 
வாழை முதலாயவற்றை உழக்குமென அதன்‌ 
வளங்‌ கூறுகின்றது இப்பாடல்‌ ] 

75 கொழுங்கதிர்ச்‌ சாலி வேலிசாய்த்‌ தரம்பைக்‌ 
கூன்புறப்‌ பழக்குலை குலுக்கிச்‌ 
செழுஞ்சுவைக்‌ கருப்பின்‌ காடலைத்‌ துந்தித்‌ 
தேன்பொதி மாங்கனி சிதறி 
எழுந்துமேல்‌ வெடிபோய்‌ முப்புடைக்‌ குடக்காய்‌ 
எற்றிநீள்‌ வருக்கைமேற்‌ ராவிப்‌ 
பழம்படு சடைத்தாற்‌ நிளம்பெருங்‌ கமுகின்‌ 
பாவாய்‌ வாளைபாய்ந்‌ துழக்கும்‌ [12] 


[ நால்வகை யமிர்தும்‌ சுரக்கும்‌ சுரபிபோல்‌ பல்வளம்‌ 
நிறைந்தது சோழநாடு எனல்‌ ] 
76 போற்றுஈற்‌ றருமா திகள்கவை யடியாய்ப்‌ 
போகமும்‌ வீடும்நன்‌ மருப்பாப்‌ 
பாற்கடல்‌ வயிறு சூற்கொழுஞ்‌ செருத்தல்‌ 
பழனமும்‌ பழம்பதி களுமாம்‌ 
நாற்றிசை முகமும்‌ முலையொரு நான்காம்‌ 
நாடொறும்‌ வரைமுத லவற்றிற்‌ 
ரோற்றுமால்‌ வகைய வமிர்தமும்‌ சுரக்கும்‌ 
சுரபிவண்‌ சோழன்‌ னடு 69 


[ எண்ணான்கு அறங்கள்‌ நிகழ்தலான்‌ பார்வதியையும்‌ வளத்தால்‌ 
திருவையும்‌ உணர்வால்‌ அருமறையையும்‌ ஓக்குமிந்காடு எனல்‌ ] 
77 தணவுத லரிய வறங்கள்‌ எண்ணான்கும்‌ 
தாம்தளிர்த்‌ திடுதலாற்‌ பசும்பொன்‌ 
கணமலை யரசன்‌ பாவையும்‌ போலும்‌; 
காட்சியாற்‌ றிருவையும்‌ மானும்‌ 


75 அரம்பை- வாழை, வருக்கை - குறும்பலா, தாறு - குலை, 
வாளை - மின்‌, 

76 கவையடி - பிளந்த ரூளம்புள்ள கால்கள்‌, மருப்பு - கொம்பு, 
செருத்தல்‌ - பால்மடி, சுரபி - காமதேனு. 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 


நணுகுதல்‌ புரிந்திட்‌ டுழத்தொறும்‌ வளங்கள்‌ 
கவநவ மாகநல்‌ குதலால்‌ 
உணர்தொறும்‌ முணர்வு தருமரு மறையும்‌ 
ஒக்குமாற்‌ சோழன்‌ னாடு 60 


[வேளாளர்‌ அந்தணர்‌ வணிகர்தம்‌ கடமை தவருத செயலால்‌ 
கலத்தினும்‌ காலினும்‌ மல்கும்‌ பொருள்களால்‌ நிறைந்தது எனல்‌ ] 
78 வேண்டுகல்‌ லுணவு பயந்திடும்‌ விளையுள்‌ 

விளைக்குநர்‌ அந்தணர்‌ துறந்தோர்‌ 

காண்டகு சிறப்பிற்‌ ரொலைவிலாப்‌ பொருள்கள்‌ 
கலத்தினுங்‌ காலினுந்‌ தருவோர்‌ 

ஈண்டுவ தளப்பில்‌ வளங்களால்‌ விரும்பி 
ஏனைநாட்‌ டவருமெய்‌ துவது 

தூண்டுவாம்‌ பரியிற்‌ றிரையெறி பொன்னி 
சூழ்வரு சோழன்‌ ஞடு 01 


[ மிக்கபெயல்‌ விட்டில்‌ கிளிமுதலிய வின்மையால்‌ விளைவுமிக்கு 
௩ரடொருங்கு வந்துறினும்‌ சுமக்கும்‌ சால்பினதெனல்‌ | 
79 ௩னிபெயல்‌ பெயல்மற்‌ றின்மைமூ டிகந்தீ 
நவைதரு பதங்கம்‌ பைங்கிள்ளை 
முனிவுசெய்‌ யரசென்‌ றினையதீ துகள்தீர்‌ 
முறைமையா லாற்றவும்‌ விளைவ(து) 
இனிதலாப்‌ பகைவநக்‌ திருத்தலால்‌ நீதி 
இலாமையால்‌ உண்டியின்‌ மையினால்‌ 
துனிவுகூர்ந்‌ தேனை நாடொருங்‌ குறினும்‌ 
சுமப்பது சோழன்‌ னாடு 69 


77 தணவுதல்‌ - நீங்குதல்‌, பாவை - பார்வதி, மானும்‌ - ஒக்கும்‌. 

78 படிர்திடும்‌ - உண்டுசெய்யும்‌, விளக்குரர்‌ - வேளாளர்‌, கலம்‌ - 
சப்நுல்‌, கால்‌ - வண்டி, வாம்பரி - தாவிச்‌ செல்லுங்‌ குதிரைகள்‌. 

79 ஈனிபெயல்‌ - பெருமழை, இன்மை - மழையின்மை, மூடிகம்‌ - எலி, 
பதங்கம்‌ - விட்டில்‌ பூச்சிகள்‌, முனிவுசெய்யரசு - கொடுங்கோலரசன்‌. 
ஆற்றவும்‌ - முழுமையும்‌, உண்டி - உணவு, துனிவு - வறுமை, 


நைமிசாரண்யச்‌ சருக்கம்‌ 1] 


80 


91 


[உறுபசி ஓவாப்பிணி பகை முதலியவை 
இன்மையாற்‌ சிறந்து விளங்குவதிம்‌ நாடு எனல்‌ ] 


80 உறுபசி ஓவாப்‌ பிணியுட ஜெருவி 
யொருபுடை யதன்கணின்‌ றிறுத்துச்‌ 
செறுபகை சோரர்‌ ஆறலைப்‌ போர்கள்‌ 
தீத்தொழிற்‌ குறளைகூ றுகர்கள்‌ 
மறமிகு கேழல்‌ குடாவடி வேங்கை 
வஞ்சனைக்‌ குறும்புமில்‌ லது, நீர்த்‌ 
துறைதொறும்‌ பொன்னி பொன்கொழித்‌ தென்றும்‌ 
்‌ சூழ்வரும்‌ சோழன்‌ னாடு 63 


[ இயற்கையின்‌ முனிவாற்‌ கெடாதது இயற்கை முனியினும்‌ 


கடல்‌ வளத்தாலும்‌ மலை வளத்தாலும்‌ விளங்கும்‌ 
பல்‌ நகரங்களை உடையது எனல்‌ ] 


81 அடுபகை யதனாற்‌ கெடுவதை யறியா 

தரிதினிற்‌ கெடுவதை யுறினும்‌ 

கடிமலர்ப்‌ பழனம்‌ தண்டலை களினா 
கரங்களின்‌ விளைவெனப்‌ படுவ 

உடையது, துரவு கேணியாற்‌ றிகழ்வ, 
தொருபுடை யாய்வளம்‌ பெருக்கும்‌ 

தடவரை யழியா ஈகரிபற்‌ பலவும்‌ 
தழைப்பது சோழ௩ன்‌ னடு G4 


[ பிணியின்மை ஏமம்‌ முதலியவற்றாற்‌ சிறந்து செம்பியர்‌ 
புரப்பச்‌ செழிப்பதிச்‌ சோழநாடு எனல்‌ ] 


89 வெம்பிணி யிலாமை செல்வமிக்‌ குடைமை 
விளைவின்ப மேமமென்‌ நின்ன 
ஐம்பெருக்‌ கவினும்‌ கெழீஇயது வாழ்வோர்‌ 
அலம்வந்து வருந்துறா வகையாற்‌ 
உறுபசி - மிக்கபசி (பட்டினி), ஓவா - நீங்காத, ஒருவி - நீங்கி, 
சோரர்‌ - கள்வர்‌, ஆறலைப்போர்‌ - வழிப்பறி புரிவோர்‌, குறளை - 
புறங்கூறல்‌, கேழல்‌ - பன்றி, குடாவடி - கரடி, வஞ்சனைக்குறும்பு - 
தீயவர்‌ கூட்டம்‌, 


அடுபகை - அழிவுசெய்யும்‌ பகை, பழனம்‌ - நன்செய்‌, தண்டலை - 
சோல்‌, 


28 நல்லூர்ப்‌ புராணம்‌ 
றம்பமா கிய௩ல்‌ வளங்கள்தாம்‌ தாமே 

சார்வதித்‌ தகையன பிறவும்‌ 
செம்பியர்‌ புரப்பச்‌ சுரப்பது நாளும்‌ 

செழிப்பது சோழன்‌ னாடு 65 


இதுமுதல்‌ சோலைவளங்்‌ கூறுகிறார்‌ 
[ உலகெலாம்‌ அளக்கும்‌ அளவற்ற செழித்த சோலைகள்‌ எனல்‌ ] 
்‌ (கலித்துறை) 
63 வான எப்பன மாதிர மளப்பன வாசக்‌ 
கான எப்பன கார்வள மளப்பன அளிக்குத்‌ 
தேன எப்பன திகிரிமா லெனவுல கெல்லாந்‌ 
தான எளப்பன அளப்பில தண்டலை நிலையே 66 


[ சண்பகம்‌ வகுளம்‌ முதலிய மரங்களின்‌ காட்சி ] 
84 சந்த நீடுவ சண்பகம்‌ வகுளங்கள்‌ தழைப்பக்‌ 
கொந்து லாமலர்‌ பாடலஞ்‌ சரளங்கள்‌ குழைப்பக்‌ 
கந்தி சூதநீள்‌ வருக்கைகா கோளிபுன்‌ கம்‌ 
மந்தி பாய்ந்துகள்‌ வன ;தே மாவிவை மலிவ 67 


[ இந்திராதி தேவர்களும்‌ விரும்புக்தகைய சோலைகள்‌ எனல்‌ ] 
86 கொந்து லாமலர்‌ துதைவன குரையளி குமிறச்‌ 
சந்த நீடிசை மாங்குயில்‌ மிழற்றுவ, தவழ்ந்து 
மந்த மாருதங்‌ குலவுவ மஞ்மைகள்‌ ௩டிப்ப 
இந்தி ராதிபர்‌ உறைவதற்‌ கேக்கறுந்‌ தகையே 68 


82 ஏமம்‌ - இன்பம்‌, பாதுகாப்பு, கவின்‌ - அழகு, கெழீஇயது - 
பொருந்தியது, அலம்வந்து - மனங்கலங்கி, தம்பம்‌ - தூண்‌, 
செம்பியர்‌ - சோழர்‌. 

89 மாதிரம்‌ - திக்குகள்‌, கான்‌ - சோலை, கார்‌ - மழை, திகிரிமால்‌ - 
சக்கரத்தையுடைய திருமால்‌. 


84" சந்தம்‌ - சந்தன மரம்‌, சூதம்‌ - மா, வருக்கை - பலா, 
85 துதைவன - அடர்ந்திருப்பன, குரையளி - இசைபாடும்‌ வண்டு, 


சந்தம்‌ - ஓசை, மந்தமாருதம்‌ - மெல்லிய காற்று (தென்றல்‌) 
ஏக்கறும்‌ - ஏங்கும்‌. 


நைமிசாரண்யச்‌ சருக்கம்‌ 209 


[மாதர்‌ கூந்தலுலர்த்தும்‌ புகையும்‌ கரும்படுபுகையுமே 
புயல்கள்‌ எனல்‌ ] 
86 பாங்கு யிற்குலம்‌ எழிசை எழுப்பலும்‌, மயில்கள்‌ 
பாங்கி னடல்செய்‌ பனிமலர்த்‌ தண்டலை தவழ்வ 
தேங்கொள்‌ கூந்த லுக்கிடும்‌ புகையது செறிந்த 
பூங்க ரும்படு நறும்புகை யல்லதில்‌ புயல்கள்‌ 69 


[ வண்டுகள்‌ நீங்காது மொய்க்கும்‌ மலர்களையுடையவச்‌ 
சோலைகள்‌ எனல்‌ ] 
87 கயலுற்‌ றோடரிக்‌ கண்ணியர்‌ கண்ணியி லகப்பட்‌ 
டயலுற்‌ றோடுத லறிகலா ஆடவர்‌ கடுப்பப்‌ 
புயலுற்‌ ருடுபூம்‌ பொதும்பரிற்‌ புனேமலர்‌ மடலின்‌ 
மயலுற்‌ றேறுவ வரிமிடற்‌ றளியினம்‌ மாதோ 70 


[ மன்மதனுக்கு அத்தாணி மண்டபமாகும்‌ சோலைகள்‌ எனல்‌ ] 
89 தென்ற லஞ்சிறு குழவிக்கு முன்றிலாச்‌ செழிப்ப 
மன்றல்‌ வேனிலான்‌ அமருமத்‌ தாணியா யமர்வ 
ஒன்றி யாடுமா மஞ்ஞைகட்‌ கரங்கமா யுறுவ 
வென்றி வேள்பசும்‌ புரவிக்குப்‌ பந்தியாய்‌ மிளிர்வ 71 


* கதிரவன்‌ தேர்ப்‌ பரிகளுக்குக்‌ காவணமாகத்‌ திகழ்வதிது எனல்‌ ] 


89 மடுத்து நோக்கிய நாட்டங்கள்‌ வாங்கொணா வளத்த 
அடுத்த வெய்யவ னெழுபரிக்‌ காவண மாவ 
விடுத்த தேன்மழை மலிற்றுவ வேள்‌ ல்‌ 
தொடுத்த தாரெனப்‌ பூந்துணர்‌ நாலுவ சோலை 12 


86 அடுகறும்புகை  காய்ச்சம்‌ அடுப்பின்‌ புகை, புயல்கள்‌ - மேகங்கள்‌. 

87 பொதும்பிற்‌ - சோலைகளில்‌, வரிமிடந்றளி - புள்ளிசளையுடைய 
வண்டுகள்‌, 

88 முன்றிலா - மனைமுற்ற்மாக, மன்றல்‌ - நறுமணம்‌ பந்தி - குதிரைக்‌ 

கொட்டில்‌, மிளிர்வ - விளங்குவ. 


89 காவணம்‌ - பந்தர்‌, வேள்‌ - மன்மதன்‌. 


80 நல்லூர்ப்‌ புரர்ண்ம்‌ 


( வயல்கள்‌ எங்கும்‌ எழும்‌ பல்வேறு ஓசைகளின்‌ வருணனை ] 


90 உழவ ரோதையும்‌ ஒழுகுநீ ரோதையுப்‌ நாட்கொள்‌ 
விழவ ரோதையும்‌ மதகுபா யோதையு விளையுட்‌ 
கிழவ ரோதையும்‌ குரவையி னேதையுங்‌ கெழீஇய 
மழவ ரோதையும்‌ மலிவன வளனுடை வயல்கள்‌ 73 


[ பல்வேறு ஆரவாரங்களின்‌ வருணனை ] 
91 ஆலை பாயுஈர்‌ அரவமும்‌ அகன்பணை யுழுகர்‌ 
மாலை யேருரப்‌ பரவமும்‌ பின்முடி நடுமார்‌ 
காலை யெய்து£ர்‌ குரவையி னரவமுங்‌ கலித்து 
வேலை யேழினும்‌ எழுமடங்‌ கெழுவன விம்மி 74 


[ கரும்பினை ஆலையிலிடும்‌ உழவர்‌ தம்‌ செயல்‌] 

92 மணக்கும்‌ ஓதியர்‌ மழலையைக்‌ கவர்ந்தன வென்னாத்‌ 
தணப்பி லாதவை தண்டித்துக்‌ கொள்ளுகர்‌ கடுப்பக்‌ 
கணக்க ரும்புகள்‌ கழித்தியாப்‌ புறுத்துகண்‌ ணுடைய 
இணக்கும்‌ ஆலையிட்‌ டொறுக்குக ரிடந்தொறும்‌ மாதோ 75 


[ கமுகமரங்‌ குலைகளுடன்‌ விளங்கும்‌ வருணனை ] 
93 ஆலு மாதரார்‌ மிடற்றினுக்‌ கஞ்சிய பூகம்‌ 
காலும்‌ முத்துடன்‌ மாணிக்கங்‌ கையுறை யாக 
ஏலு மாறுகொண்‌ டேந்துபு நிற்பது மானச்‌ 
சூலு பாளைக ளூடன்பமுக்‌ காய்குலை சுமக்கும்‌ 76 


ல்க தத கிரமம்‌ டப ப டடம ப தரிப்பு வப படத்‌ ப பட்‌ யா கட்‌ 

90 ஓதை - ஓசை, நாட்கொள்‌ - திருவிழா நாள்கொள்ளும்‌, குரவை - 
குரவைக்‌ கூத்து, மழவர்‌ - வீரர்‌. 

91 பணை - (பண்ணை) வயல்கள்‌, உரப்பரவம்‌ - மிக்க ஒலிகள்‌, வேலை - 
கடல்‌, விம்மி - ஆரவாரித்து. 


92 ஒதியர்‌ - மகளிர்‌, தணப்பு - நீங்குதல்‌ - பரிதல்‌, தண்டித்து ஃ 
வெட்டி ( தண்டனை கொடுத்து என்னும்‌ பொருள்‌ தோன்ற நின்றது ) 
கணக்கரும்பு - கூட்டமாக வளர்ந்த கரும்பு, ஒறுக்குநர்‌ - பிழிபவர்‌ 
( தண்டிப்பவர்‌ என்பது குறிப்பு .) 

98 ஆலும்‌ - நடனம்‌ செய்யும்‌, மிடறு - கழுத்து, பூகம்‌ - பாக்கு மரம்‌, 
காலும்‌ - கொட்டிச்‌ சொரியும்‌, கையுறை - காணிக்கை, ஏலும்‌ - 


ஏற்கும்‌, மான - ஒப்ப, சூலுபாளை - சூல்கொண்ட பாளை, பமுக்காய்‌- 
பாக்கு, 


நைமிசாரண்யச்‌ சருக்கம்‌ 8 


[ வாழைமரங்கள்‌ குலைசாய்த்து நிற்பதன்‌ வருணனை ] 


94 கலிகொள்‌ வண்டினம்‌ நறவுகூட்‌ டுண்டன விடுத்தே 
ஒலிசெய்‌ யோதியர்‌ உருவிற்‌ குடைந்தன மென்னாப்‌ 
புலிய டிக்கொடுங்‌ காய்க்குலை பூவொடுங்‌ கதலி 
தலைவ ணங்குகர்‌ போன்மென வீடந்தொறும்‌ சாய்க்கும்‌ 77 


[ பலாவும்‌ மாவும்‌ மாதுளமும்‌ கமுகும்‌ பழுத்து நிற்கும்‌ காட்சி ] 


9௪ குலவு வான்முடி நடுபவர்‌ குரவைக்கு வியந்து 
்‌' பலவு மாவுமா துளங்கமும்‌ பசும்பொனு மறவைத்‌ 
துலவு செம்பொன்மா ணிக்கமு முதவுதல்‌ போல 
நிலவு மென்பழங்‌ கனிந்தன நிறைநிறை சிந்தும்‌ [4] 


[ நதிகளில்‌ வெள்ளம்‌ இந்திரவில்லைப்போ லப்‌ 
பரவிஓடும்‌ எனல்‌ ] 
96 கான லம்புசெங்‌ கமலத்தம்‌ பூமடல்‌ காலும்‌ 
தேன லம்பியும்‌ தீங்கனித்‌ தேறலுட்‌ டிளைத்தும்‌ 
பூ றுந்துக ளாடியும்‌ பொருபுனல்‌ வெள்ளம்‌ 
வானி லிந்திர வில்லென வளைந்துமேல்‌ வாவும்‌ 79 


[ சோணாட்டில்‌ வயலும்‌ சோலைகளுமன்றி 
வெற்றிடமொன்றில்லை எனல்‌ ] 


97 தேன்க னூறிய செந்நெலும்‌ வெண்ணெலுஞ்‌ செறிந்து 
வான்க ணீடிய கன்னலும்‌ வாழையும்‌ கழுகும்‌ 
கான்கொள்‌ மாவுடன்‌ வருக்கையுங்‌ கானமு மல்லால்‌ 
பின்க்‌ அத்துணை வமலும்‌ வெற்றிட _மின்றால்‌ ட 


94 சலி: - ஆரவாரம்‌, நறவு - பதன்‌, உருவிற்கு ௮ கூந்தல்‌ சுழ்சிற்க 
உடைந்தனம்‌ - தோற்றுப்போயினேம்‌, கதலி - வாழை 

95 குலவு ஃ விளங்கும்‌, முடி - ஈாற்றுமுடி, குரவை - வயற்பாட்டு. 

96 கான்‌. நறுமணம்‌, அலம்பும்‌ - வீசும்‌, அலம்பி - கலக்கி, தேறல்‌ - தேன்‌ 
வாவும்‌ - விரைந்து செல்லும்‌. 

97. தேன்கணூறிய - இளிதுமுற்றிய, கான்‌ - சோலை, வருக்கை - பலா 
மரம்‌, மீன்கண்ணின்‌ அளவுகூட வெற்றிடம்‌ இல்லை என்றபடி 


82 ந்ல்லூர்ப்‌ புராகம்‌ 


[ குரம்பிலும்‌ பரம்பிலும்‌ வரம்பிலும்‌ கரம்பிலும்‌ 
காந்துவன இவையெனல்‌ ] 

98 குரம்பிற்‌ காந்துவ கொழித்திடும்‌ பசும்பொன்‌,செம்‌ பவளப்‌ 
பரம்பிற்‌ காந்துவ இடறிய பன்மணித்‌ தொகைகள்‌ 
வரம்பிற்‌ காந்துவ வலம்புரி யுயிர்த்தவெண்‌ முத்தம்‌ 
கரம்பிற்‌ காந்துவ களையெனக்‌ களைந்தசெய்‌ கழுநீர்‌ 81 


[ எங்கெங்கும்‌ பாலும்‌ தேனுமே பெருகிவழியும்‌ எனல்‌ ] 

99 எருமைப்‌ போத்துடன்‌ ஏற்றினஞ்‌ சிலம்பப்பண்‌ ணுறுத்தி 
உரிமை மள்ளர்கள்‌ உழுந்தொறும்‌ பாய்வன வெழுந்து 
வரிவ ரான்முடி முட்டலும்‌ வருமுலை சுரந்து 
சொரியும்‌ பாலலாற்‌ கமலங்கள்‌ தோடுடைந்‌ துகுதேன்‌ 82 


[சங்கீன்ற முத்தினை அன்னப்‌ பேடைதன்‌ சினையென 
ஐயமுற்றடை காக்கும்‌ எனல்‌ ] 
100 சங்கு சூலுளைந்‌ தலரிசெந்‌ தாமரைப்‌ பொகுட்டில்‌ 
அங்க ணீன்றவெண்‌ முத்தினைக்‌ கருவென வயிர்‌ ததுப்‌ 
பொங்கு நீடொளிப்‌ பொலஞ்செய்‌ தோலடிச்‌ செவ்வாய்ச்‌ 
செங்க ணோதிமப்‌ பேடைகள்‌ சென்றடை கிடக்கும்‌ 83 


[ உழுவோர்‌ முதலானோர்‌ எழுப்பும்‌ சும்மையும்‌ அரவமுமே 
எங்கும்‌ நிறைந்திருக்கும்‌ எனல்‌ ] 
101 . உழவர்‌ சும்மையும்‌ உறுபக டுரப்புஈர்‌ கலிப்பும்‌ 
சூழுமி வான்முடி நடுபவர்‌ குரவையும்‌ குயங்கைத்‌ 
தொழுவர்‌ நெல்லரி அரவமும்‌ அரிபல தொகுக்கும்‌ 
ணு பத்ததி பதமா ரய்த்தலை மயங்கும்‌ 84 


98 குரம்பு - ர்‌ காந்துவ - ஒளிவீசுவனவாய்‌, பரம்பு - வயல்‌ 
வரம்பு - வரப்பு, கரம்பு - வறுநிலம்‌, 


99 போத்து - காளை, ஏறு - ஆனேறு, சிலம்ப - ஆரவாரிக்க, 
100 அங்கண்‌ - தாமரைப்பொகுட்டிடத்து, கரு - முட்டை, அயிர்த்து - 
ஐயுற்று, ஓதிமம்‌ - அன்னப்பறவை, 
101 சும்மை - ஆரவாரம்‌, உரமப்புகர்‌ - செலுத்துபவர்‌, கலிப்பு - ஒலி 
குயம்‌ - அறிவாள்‌, ஓதை - ஓசை. 


நைமிசாரண்யச்‌ சருக்கம்‌ 53 


[ மலைபோன்ற நெற்குவியலை மேருமலை எனக்கருதி 
மதிவலஞ்செயவரும்‌ எனல்‌ ] 

102 இட்ட போரழித்‌ தருமைவன்‌ பகட்டினற்‌ நெளித்துங்‌ 
கட்ட மாகவை களைந்துகா லுறுத்துநெல்‌ லமலை 
நெட்டை மேருமால்‌ வரையெனக்‌ கதிருடன்‌, நிலவார்‌ 
வட்ட மாமதி வலஞ்செய்வான்‌ நினைந்தவண்‌ வருமால்‌ 65 


[ பல்வேறு பொருள்களை ஏற்றிச்செல்லும்‌ வண்டிகளின்‌ வருணனை ] 

203 பழங்கொள்‌ பண்டியும்‌ பகலிலைப்‌ பண்டியும்‌ பமுக்காய்த்‌ 
தழங்கு பண்டியும்‌ மெல்லிலைப்‌ பண்டியுந்‌ தாழைச்‌ 
செழுங்கு லைப்பண்டி தன்னொடு முதிரை நேர்சிறப்ப 
வழங்கு பண்டியும்‌ இடந்தொறுந்‌ தலைத்தலை மயங்கும்‌ 86 


104 ஆர மாமுலை யந்நலா ருணக்கி......... 
ஓரு நீடுகிர்‌ வாரண மோப்புவ வுலவாச்‌ 
சார லோங்கிய தூம்புடை வான்றொடுந்‌ தகைய 
வேரல்‌ பாங்கரின்‌ விண்டுகண்‌ சொரிமுத்த மாதோ! 87 


[ ஆய்ச்சியர்‌ தயிர்கடையும்‌ மத்தொலியைப்‌ புலி முழக்கெனக்‌ 
கருதிச்‌ சிறுவர்கள்‌ அஞ்சி அழாமலிருப்பர்‌ எனல்‌ ] 

106 இளைக்கு நுண்ணுசுப்‌ புறுவலி புலிமுழக்‌ கென்ன 
அளிக்கும்‌ பாலரை அழாவகை யச்சுறுத்‌ துவன 
பளிக்குப்‌ பாறையிற்‌ பட்டவெண்‌ டயிருடைந்‌ தழுங்க 
வளைக்கை யாய்ச்சியர்‌ மதித்திடும்‌ மத்தொலி மாதோ 88 


102 போர்‌ - நெற்கசூட்டின்போர்‌, வை - வைக்கோல்‌, காலுறுத்து - 
காற்றில்தூற்றி, கெட்ட - நெடிய, நிலவு - ஒளி, அவண்‌ - அவ்விடத்‌ 
திற்கு, 

108 பண்டி - வண்டி, பகலிலை - வாழையிலை, தழங்கு - விளங்கும்‌, 
மெல்லி - வெற்றிலை, தாழை - தென்னை, முதிரை - துவரை, 


104 ஆரம்‌ - சந்தனம்‌, ஓரும்‌ என்பது ஆசை. உகிர்‌ - ஈகம்‌, வாரணம்‌ 


கோழி, வேரல்‌ - மூங்கில்‌, விண்டுகண்‌ - கணுஉடைந்து. 
105 


உறுவலி - மிக்கவலிமை, பாறையின்‌ - பாறையைப்போல, பட்ட - 
உறைந்த, மதித்திடும்‌ - கடையும்‌, 


2 9-6 


94 நல்லூர்ப்‌ புரர்ணம்‌ 


[ பவளக்கொடிகளை நெருப்பென அஞ்சித்‌ தடம்பணைகளில்‌ 
உள்ள அன்னங்கள்‌ வெருவுமெனல்‌ ] 


106 நீர்த்த டம்பணை நிலவிய பேட்டிள வன்னம்‌ 
பார்ப்பி னந்தழீ இ வெருக்கொள நெருப்பெனப்‌ படர்வ 
கார்த்த டங்கடற்‌ கானலங்‌ கழிக்கரைக்‌ கிளைத்த 
வார்ச்‌ செழுங்கிளை வளர்பவ ளக்கொடி மன்னே 99 


[ இப்பாடல்‌ முதலாக நகர்வளங்‌ கூறத்தொடங்கி முதற்கண்‌ 
பூசுரர்பொலியும்‌ இந்த நல்லூர்‌ சோழநாட்டிற்கோர்‌ மணிமுடியாகத்‌ 
திகழ்ந்து பத்தியும்‌ புத்தியும்‌ முத்தியும்‌ அளிப்பது 
எனச்‌ சிறப்பிக்கப்படுகின்றது ] 

(ஏமுசீர்‌ ஆசிரிய விருத்தம்‌ ) 


107 அத்தகை வளங்கொள்‌ சோழன்‌ னட்டுக்‌ 

கரும்பெற லணிமணி முடியாய்‌ 

வித்தக முலவா மேதகு சிறப்பின்‌ 
விழுப்பொரு எனைத்துநல்‌ குவதாய்ப்‌ 

பத்தியும்‌ முத்தி பணைத்தெழும்‌ பரிசும்‌ 
படிமையுங்‌ கொடுப்பது வாகிப்‌ 

புத்தியும்‌ வீடும்‌ அளிப்பதாய்‌ ஓங்கும்‌ 
பூசுரர்‌ பொலிதரு நல்லூர்‌ 90 


[ நல்லூரின்‌ நீர்த்தடங்கள்‌ அவனிமாது சுந்தரநாயகர்க்கு ஏந்தும்‌ 
சித்திரப்படமென விளங்குமெனல்‌ ] 


( கலித்துறை ) 


108 மூத்த வெண்மணி யிருவிளிம்‌ பெறிந்திடு முறையால்‌ 
பத்தி செம்பது மங்களே மலர்ந்திடும்‌ பண்பால்‌ 
அத்தர்‌ சுந்தர நாயகர்க்‌ கவனிமா தேந்தும்‌ 
சித்தி ரப்படா மொத்தன தீர்த்தநீர்த்‌ தடங்கள்‌ 0917 
106 தகு வயல்‌, பார்ப்பு - குஞ்சு, வெருக்கொள - அச்சமுற, 
வார்‌ ஃ நீண்ட. 
107 வித்தகம்‌ - அறிவுஞானம்‌, உலவா - நீங்காத, பரிசு - தன்மை, 
புடிமை - தவவேடம்‌, பூசுரர்‌ - அந்தணர்‌. 


108 விளிம்பு- கரை, பத்தி- வரிசை, அத்தர்‌ - இறைவர்‌, அவனிமாது - 
பூமிதேவி, தடங்கள்‌ - குளங்கள்‌. ' 


ல்ந்மிசர்ரண்யச்‌ ச்ருக்கம்‌ 1] 
[ நீர்த்தடங்கள்‌ எங்கும்‌ கடலெனத்‌ ததும்பி நிற்கின்ற சிறப்பு) 


109 கடவு எர்க்கமு தளித்துமை காதலற்‌ கனலும்‌ 
வீடம ளித்திடு தவற்றினைப்‌ பொறுத்திட வேண்டி 
மடல்செ றித்தபூ வாரிசக்‌ கைத்தலங்‌ கூப்பிக்‌ 
கடல்ம டூத்தெனக்‌ குலவுவ கயம்படு தடங்கள்‌ 92 


[ இத்தலத்து நீர்த்துறைகளில்‌ வெள்ளிக்‌ குடங்கள்‌ 
பொற்குடங்களன்றி மட்குடங்கள்‌ காணப்படா என்பது ] 
110 விரும்பு வெள்ளியங்‌ குடங்களும்‌ மேதினி வீற்கும்‌ 
அரும்பொ னாடகக்‌ குடங்களும்‌ அவிர்மணி ததும்பும்‌ 
சுரும்பு லாவரு துறைதொறும்‌ தோய்வன வன்றிக்‌ 
கருங்க லம்படி யாதன கன்னியர்‌ துறைகள்‌ 93 


[ எழுநிலை மாடங்கள்‌ சூரியண்டலத்திற்கும்‌ 
மேலும்‌ உயர்ந்தன என்பது] 
111 விலகி வில்லுமிழ்‌ விரிகதிர்க்‌ கடவுள்‌ மண்டிலத்தை 
திலக மாமெனத்‌ தீண்டுவ தெண்டிரை யாடை 
உலக எளந்தவன்‌ ஒப்பன, உலக மேழனைய 
நிலையொ ரேழினை உடையன நெடிய கோபுரங்கள்‌ 94 


[ கோபுரமும்‌ நெடுமதிலும்‌ பாற்கடலைக்‌ கடைந்த 
மேருவும்‌ வாசுகியும்‌ ஓப்பன என்கிறது ] 
112 மேரு மால்வரைச்‌ சிகரத்து விளங்குபொற்‌ றூவி 
ஆரு மந்தரப்‌ பொருப்பினை யொப்பமற்‌ றதனைத்‌ 
தேரு மாமணி குயிற்றிய நெடுமதில்‌ சேரின்‌ 
காரு நீளுடல்‌ உரககாண்‌ சூழ்ந்ததொப்‌ பாமால்‌ 096 


109 கனலும்விடம்‌ - ஆலாலம்‌, வாரிசம்‌ - தாமரை, கயம்‌ - நீர்நிலை, 

110 மமதினிவிற்கும்‌ - உலகையே விலையாகப்‌ பெறும்‌, ஆடகம்‌ - உயர்ந்த 
பொன்‌, சுரும்பு - வண்டு, கருங்கலம்‌ - மண்பாண்டங்கள்‌, துறை. 
நீர்த்துறை. 

111 வில்லுமிழ்‌ - ஒளிவீசும்‌, உலகளந்தவன்‌ - திருமால்‌, (நெடியோன்‌ ) 


112 தூவி - (ஸ்தூபி) சிகரம்‌, முடி, குயிற்றிய - பதித்த, உரகநாண்‌ ஃ 
பாம்பாகிய கயிறு. 


86 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ மதில்‌ சூழ்ந்து விளங்கும்‌ வெண்‌ சுதைமாடங்களின்‌ வருணனை ] 


113 


(கலிவிருத்தம்‌) 


தீற்றுவெண்‌ சுதையுடைச்‌ செறிந்த மாடங்கள்‌ 

மேற்படப்‌ புரிசையுள்‌ விளங்கித்‌ தோன்‌ றுவது 
கார்ப்பமுத்‌ தன்னமட்‌ கலத்தின்‌ அட்டதீம்‌ 

பாற்குமி ழிகளெழுக்‌ தனைய பண்பிற்றே 96 


[ ஆவணத்தெருக்கள்‌ நதிகளை ஒத்துள்ளன என்கிறது இப்பாடல்‌ ] 


114 கூறுகூ றினமணி குலவு நீர்மையான்‌ 


120] 


116 


மாறுமா றாயெதிர்‌ மலிந்த வோசையால்‌ 
வேறுவே றிடந்தொறு மிகுந்த சங்கத்தால்‌ 
ஆறுநே ராமெனக்‌ கிடந்த தாவணம்‌ 97 


[ இந்நகரம்‌ யானை யோடிணையாகுமென வருணித்தல்‌ ] 
கொண்டலைத்‌ தொடுவன கும்ப மேய்ந்தன 

வெண்டர ளத்தவான்‌ கோடு விஞ்சின 

தண்டுத லின்றிய தான நீரின 

மண்டுதோட்‌ டிய,மத மலையு மல்லன 98 


[ கடலோடிணையாக வருணித்தல்‌ ] 


மருங்குவீழ்‌ திரையின மணியின்‌ மல்கின 

பொருந்துநீள்‌ வேலையும்‌ புடைகு லாவுவ 

திருந்திய மாதரை யடுத்த செவ்விய 

கருங்கடல்‌ அல்லன களபந்‌ தீற்றின 99 


118 


114 
115 


தீற்றுவெண்சுதை - பூசியமைத்த சிற்பம்‌, பூரிசை - மதில்‌, அட்ட - 
சமைத்த. 

சங்கம்‌ - சங்கு, கூட்டம்‌, ஆறு - நதி, ஆவணம்‌ - அங்காடிவிகி, 
கொண்டல்‌ - மேகம்‌, கோடு - குவடு (உச்சி) தண்டுதல்‌ - தடைப்‌ 


.. படுதல்‌, தானநீர்‌ - மதநீர்‌, 


116 


மருங்கு - பக்கம்‌, திரை- அலை, வேலை - கடல்‌, மாதரை, 
மாதர்‌ 4ஐ. 


நைமிசாரண்யச்‌ சருக்கம்‌ 97 


[ குண்டங்களோடு ஒப்ப வருணித்தல்‌ ] 


117 பாட்டளி துதைந்தன பதுமம்‌ பூத்தன 


மோட்டுடல்‌ வலம்புரி முழக்கம்‌ விம்மின 
தோட்டிடைக்‌ கருங்கயல்‌ துள்ளும்‌ நீரின 
கோட்டக மலர்வன குண்டம்‌ போல்வன 10% 


[ மேருமலையோடொப்ப வருணித்தல்‌ ] 


118 எண்டரு சிகரத்த இலங்கு பானுவின்‌ 


மண்டிலம்‌ மதியுடன்‌ வலஞ்செய்‌ கிற்பன 
கண்டவர்‌ வியப்பசெங்‌ கனக மாவன 
வின்டலைத்‌ தொடுவன மேரு வல்லன 101 


[ நவமணிகளாலும்‌ நிறைந்த மாடங்களின்‌ வருணனை ] 


119 வச்சிர மிழைத்தன மணியின்‌ வேய்ந்தன 


பச்சையிற்‌ குயின்றன பவழங்‌ கொட்டின 
முச்சகம்‌ விற்கும்வெண்‌ முத்தின்‌ மொய்த்தன 
கச்சமில்‌ லனவளங்‌ கனிந்த மாடமே 102 


[ கோமறுகின்‌ மாடங்கள்‌ பற்றிய வருணனை ] 


120 தூமலர்‌ மழையொடுக்‌ தவழ்ந்து சூழ்வன 


மாமணி புனைந்தன மடந்தை மார்முகத்‌ 
தாமரை மலர்ந்தன தவள மாடங்கள்‌ 
கோமறு கிடந்தொறும்‌ கோடி யென்பவே 103 


117 


பாட்டளி - பாடும்‌ வண்டுகள்‌, துதைந்தன - நெருங்கியன, பதுமம்‌ - 
தாமரை, மோட்டுடல்‌ - பெரிய வயிற்றையுடைய உடம்பு, தோடு - 
காதணி, கயல்‌ - விழி, மீன்‌, கோடு கொம்பு. 


பானு - சூரியன்‌, கனகம்‌ - பொன்‌. 
வச்சிரம்‌ - வைரம்‌, பச்சை - மரகதமணி, கச்சம்‌ - அளவு. 


தவளமாடங்கள்‌ - வெண்சுதைபூசிய பெருமாளிகைகள்‌, கோமறுகு - 
அரசர்‌ தெரு, 


98 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ துகிற்கொடிகள்‌ வானநதியின்‌ திரையென விளங்குமெனல்‌ ] 


121 


499 


பூசல்வண்‌ டுழுகுழற்‌ பொன்ன ஞர்பயில்‌ 

தேசுலாம்‌ மேனிலை நுடங்கும்‌ செவ்விய 

மாசில்வெண்‌ டுகிற்கொடி வான நீணதி 

வீசுதெண்‌ டிரையெள விளங்கித்‌ தோன்றுமே 104 


[ மாடங்களில்‌ மேகங்கள்‌ படிவதற்குக்‌ கற்பனை ] 


நங்கைமா ரோதிக்கு நாணி யோஅலாற்‌ 
சிங்கவே றனையவர்‌ கொடைக்குத்‌ தேம்பியோ 
தங்கணீர்‌ பனிப்பபோ லசும்பு தண்ணென 


மங்குன்மே னிலையலம்‌ வந்து தாழுமே 106 


[ வளம்‌ நிறைந்த மாடங்களின்‌ உயர்ச்சி பற்றிய வருணனை ] 


193 பளிங்குபோழ்ந்‌ தடுக்கிய பசும்பொற்‌ பித்திய 


விளிம்புமுத்‌ தெறிந்தவே திகைய மேனிலத்‌ 
தளங்கள்விண்‌ டொடுவன தாவில்‌ பல்வளம்‌ 


அளந்தறி வதற்கெழு மமைதி யொப்பன 106 


[ இல்லந்தொறும்‌ பூரண கும்பங்கள்‌ விளங்கும்‌ காட்சி வருணனை ] 


124 


121 
122 


129 
124 


சுரர்க்கமு தளித்தமால்‌ தூய பூசுர 

வரர்க்கும்வண்‌ கடங்கொடு வழங்க வுய்த்தென 
பரக்குவண்‌ மாமணி வாசற்‌ பாங்கெலா 

நிரப்புபூ ரணகும்பம்‌ நிலவித்‌ தோன்றுமே 107 


பூசல்‌ - ஆரவாரம்‌, தேசு - ஒளி, வானநீணதி - ஆகாய கங்கை, 


ஓதி - கூந்தல்‌, கொடை - வள்ளன்மை, அசம்பு - நீர்த்துளி, மங்குல்‌ 
மேனிலை - மேகந்தவமும்‌ மேல்மாடங்கள்‌. 


பித்திய - திண்ணைகளை உடையவை, வேதிகை - மேடை, 


சுரர்‌ - தேவர்‌, மால்‌ - திருமால்‌, பூசுரவரர்‌ - அந்தணர்கள்‌. கடம்‌ - 
குடம்‌, உய்த்தென - செலுத்தியதுபோல, 


நைமிசாரண்யச்‌ சருக்கம்‌ 69 
[ மதிக்கண்‌ உள்ள மறுவிற்குக்‌ கற்பனைக்‌ காரணம்‌ ] 


125 புடைதவழ்‌ மதிமிசை பொன்ன னஞார்முலைக்‌ 
கொடிபட எழுதிய கொண்ட கோலினைக்‌ 
கடைபுடைத்‌ திடுந்தொறும்‌ கதுவு நானநீர்‌ 
இடைசிந்‌ தினதைமறு வென்னும்‌ வையமே 108 


[ தூண்களில்‌ கட்டப்பெற்றிருக்கும்‌ பொருள்களின்‌ வருணனை ] 
126 கன்னலுய்‌ காய்க்குலைக்‌ கமுகும்‌ வாழையும்‌ 
பொள்னினும்‌ மணியினும்‌ குயின்ற பொற்பின 
முன்னிய நறுமண முகப்பிற்‌ சேர்த்தன 
துன்னிய வச்சிரத்‌ தரணந்‌ தோறுமே 109 


[கடலுக்கு முந்நீர்‌ எனப்‌ பெயர்‌ வந்ததுபற்றி ஒருகற்பனை ] 
127 சந்திர காந்தமேற்‌ றலங்கள்‌ காலுநீர்‌ 


மைந்துடை மன்னவர்‌ வழங்கும்‌ தானரநீர்‌ 
சிந்துரங்‌ கவுண்மடை திறந்து பாயுகீர்‌ 
முந்தலிற்‌ பரவைமுந்‌ ரீரென்‌ றாயதே! 110 


[ அந்ககரத்து அணிமணிகள்‌ 
மாலைகள்‌ அன்றிக்‌ குப்பைகள்‌ இலை எனல்‌] 
128 பத்திசெய்‌ மணிப்பணி யலது, பானிலா 
நித்திலத்‌ தாமங்கள்‌ நிழல்வ டங்களும்‌ 
கத்திகைக்‌ கோதையர்‌ கடியும்‌ குப்பைபூங்‌ 
கொத்துகள்‌ அல்லது குழாங்கள்‌ மாலையே 111 


125 எழுதியகொண்ட - எழுதுவதற்காகக்‌ கொண்ட, கதுவும்‌ - தெறிக்கும்‌ 
நானநீர்‌ - நறுமணச்சாந்து, மறு - களங்கம்‌, வையம்‌ - உலகம்‌, 

126 கன்னல்‌ - கரும்பு, குயின்ற - செய்த, தூணம்‌ - தூண்‌, 

187 காலும்‌ நீர்‌ - யெளிப்படுத்தும்‌ நீர்‌, மைந்து - வலிமை, தானநீர்‌ - 
தானம்‌ கொடுப்பதற்காக வீடும்‌ நீர்‌, சிந்துரம்‌ - யானை, கவுள்‌ - 
கன்னம்‌, பரவை - கடல்‌. 


128 பணி - ஆபரணம்‌, தாமங்கள்‌ - வடங்கள்‌, கடியும்‌ - நீக்கும்‌, 


40 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[தாமரைத்‌ தடாகங்கள்‌ கழுநீரால்‌ நிரம்பியுள எனல்‌ ] 
199 வளையறை யனையவா லரிசி மண்ணுநீர்த்‌ 

தளையவிழ்‌ தாமரைத்‌ தடங்க ளாகியே 

விளைவயற்‌ பாய்ந்தபின்‌ மிகுந்த வாரி கொய்‌ 

யுளையுவா வமிழ்த்தலி னுயர்ச்சி சொல்வதே? 112 


[ தேரோடுங்‌ குழிகள்‌ கலன்களாலும்‌ சந்தனக்‌ குழம்பாலும்‌ 
நிறையும்‌ எனல்‌ ] 
130 வேந்தர்தேர்‌ குழித்தவும்‌ விடுத்த வாம்பரி 
தாந்தடங்‌ கிளைத்தவும்‌ சமஞ்செய்‌ கிற்பன 
காந்துபன்‌ மணிக்கலங்‌ கடிந்த குப்பையும்‌ 
சாந்தமு மல்லது தாம மென்பவே 113 


[பாட்டொலி முதலிய ஆரவாரம்‌ கடலினும்‌ மிகும்‌ எனல்‌ ] 
131 மறையொலி வளமனை வள்ளைப்‌ பாட்டொலி 
துறைதொறுந்‌ பல்லியம்‌ துவைக்கும்‌ ஈல்லொலி 
கறையடிக்‌ கலினமாக்‌ கலிக்கும்‌ பேரோலி 
அறைகட லொலியினை யடக்கு மென்பவே 114 


[ விருந்தினரையல்லாது அங்கு அரிய பொருள்‌ யாதுமில்லை எனல்‌ ] 
132 திருந்திய கல்வியும்‌ செல்வம்‌ யாவையும்‌ 

பொருந்திய வண்ணம்யா வர்க்கும்‌ பூத்தலால்‌ 

இருந்துளார்க்‌ கப்பதி யெல்லை வந்தெதிர்‌ 

விருந்தலா லரியன வேரென்‌ நில்லையால்‌ 116 
129 வளையறை - சங்கின்‌ பொடித்துண்டுகள்‌, மண்ணுநீர்‌ - அழுவும்‌ நீர்‌, 


வாரி - வெள்ளம்‌, கொய்யுளை - கத்தரித்த பிடரியுடைய குதிரைகள்‌ 
உவா - யானை, சொல்வதே - சொல்லமுடியுமோ. 

180 குழித்த - பள்ளம்‌ செய்த, வாம்பரி - தாவிச்செல்லும்‌ குதிரைகள்‌ 
தடம்‌ - வழி, மணிக்கலம்‌ - இரத்தினபரணம்‌, சூப்பை - திரள்‌, 
சாந்தம்‌ - சந்தனம்‌, தாமம்‌ - மாலைகள்‌, 

181 மறை - வேதம்‌, வள்ளைப்பாட்டு- உரற்பாட்டு, துவைக்கும்‌ - 
ஒலிக்கும்‌, கறையடி - யானை, கலினமா - குதிரை, கலிக்கும்‌ - 
ஆரவாரிக்கும்‌, 

182 இருந்துளார்‌ - வாழ்பவர்‌, விருந்து - விருந்தினர்‌, 


நைமிசாரண்யச்‌ சருக்கம்‌ 41 


[ மாடங்களின்‌ உலவும்‌ மகளிரின்‌ வருணனை ] 


133 விதுச்சிலா வட்டமும்‌ விதவும்‌ வேரியங்‌ 


கதுப்பும்வந்‌ தயர்தரு காள மேகமும்‌ 
புதுக்கடி மகளிரும்‌ புனைந்த பாவையும்‌ 
மதிப்பதற்‌ கரியன மாடந்‌ தோறுமே 116 


[ பல்வகைப்‌ புகைகளினால்‌ மேகமும்‌ வானும்‌ நிறையும்‌ எனல்‌ ] 


134 


136 


ஆள்வினை க்‌ குய்ப்புகை யாலைத்‌ தீம்புகை 

வாள்வீழி யவர்குழற்‌ கூட்டும்‌ வணபுகை 

வேள்வியி னெழும்புகை விரைகொள்‌ மென்புகை 

மீளிய வானையும்‌ விழுங்கும்‌ நீர்மைய 117 


[ மேனிலை மாடங்கள்‌, வீதிகளின்‌ வருணனை ] 


விண்ணினு மகன்றன விளங்கு மேனிலை 

யெண்ணினும்‌ பெரியன ஈண்டும்‌ பல்வளம்‌ 

பண்ணினும்‌ இனியன பாடன்‌ மாதரார்‌ 

கண்ணினும்‌ நெடியன காமர்‌ வீதியே 118 


[எங்குக்‌ காணினும்‌ வளஞ்சார்ந்த இடங்களால்‌ மிளிரும்‌ எனல்‌ ] 


188 


184 


185 
136 


136 அந்தண ரில்ல மெங்கும்‌ 


அருந்தவர்‌ மடங்க ளெங்கும்‌ 
இந்திர திருவி ஞர்தம்‌ 
ஏந்தெழி லிருக்கை யெங்கும்‌ 
பந்தணை விரலி னார்கள்‌ 
பயிலுமா ளிகைக ளேங்கும்‌ 
கந்தெனத்‌ திரண்ட தோளார்‌ 
கலைபயில்‌ கழக மெங்கும்‌ 119 


விது - சந்திரன்‌, சிலாவட்டம்‌ - வட்டக்கல்‌, கதுப்பு - கூந்தல்‌, 
புதுக்கடி - புதிதாக நிகழ்ந்த மணம்‌, பாவை - சித்திரப்பாவை. 
ஆள்வினை - வேள்வி, விருந்தோம்பல்‌, வண்புகை - அகிற்புகை, 
விரை நறுமணம்‌, நீர்மைய - தன்மையுடையவை, 

எண்ணினும்‌ - எண்‌ அளவையினும்‌. 

கந்து - கட்டுத்தறி, கழகம்‌ - மன்றம்‌. 


42 நல்லூர்ப்‌ புராணம்‌ 
[ஆடலும்‌ பாடலும்‌ உண்டாட்டும்‌ எங்கும்‌ விளங்குமெனல்‌ ] 
137 வண்டுமு கோதை யெங்கும்‌ 
வளைகறங்‌ கோதை யெங்கும்‌ 
பண்டரு பாட லெங்கும்‌ 
பயிலுடபொற்‌ பாட லெங்கும்‌ 
உண்டிடு மமலை யெங்கும்‌ 
ஓதன வமலை யெங்கும்‌ 
முண்டக முகங்க ளெங்கும்‌ 


முழங்குக முகங்க ளெங்கும்‌ 120 


[ கலையும்‌ கல்வியும்‌ எங்கும்‌ நிறைந்துதிகழும்‌ எனல்‌ ] 
138 ஓதுவே தங்க ளெங்கும்‌ 
ஒழிந்த வேதங்க ளெங்கும்‌ 
மாதரார்‌ தெருக்க ளெங்கும்‌ 
மாற்றுசாந்‌ தெருக்க ளெங்கும்‌ 
சூதர்பொற்‌ பணிக ளெங்கும்‌ 
துலங்குபொற்‌ பணிக ளெங்கும்‌ 
நீதிசால்‌ வளங்க ளெங்கும்‌ 


நீத்தபால்‌ வளங்க எங்கும்‌ 121 


[ கோயிலும்‌ குன்றுகளும்‌ அரங்கங்களும்‌ எங்கும்‌ விளங்குமெனல்‌ ] 
139 இமையவர்‌ கோயி லெங்கும்‌ 
யாகமண்‌ டபங்க ளெங்கும்‌ 
சிமையமொத்‌ தெழுந்த சோதி 
செம்பொற்செய்‌ குன்ற மெங்கும்‌ 


187 கோதை - மாலை, வளை - சங்கு, ஓசை - ஓசை, பொற்பு ஆடல்‌ - 


அழகிய ஈடனம்‌, அமலை - சோற்றுத்திரள்‌, ஆரவாரம்‌, முண்டகம்‌ - 
தாமரை, கமுகம்‌ - பாக்கு. 


188 ஒழிந்தழ்‌ ஏதங்கள்‌, சாந்து எருக்கள்‌ - சந்தனக்‌ குப்பை, பணி 
தொழில்‌, கலம்‌, 


நைமிசாரண்யச்‌ சருக்கம்‌ 45 


189 
140 
141 


அமையுறு தோளி ஈல்லார்‌ 
ஆடல்சா லரங்க மெங்கும்‌ 
தமைநிகர்‌ வண்மை யாளர்‌ 


தருமறச்‌ சாலை யெங்கும்‌ 128 


[ உலகமென்னும்‌ தாமரையில்‌ விளங்கும்‌ திருவை 
ஓத்துத்திகழும்‌ இந்நல்லூர்‌ எனல்‌ ] 
140 இன்னநீள்‌ வளங்கள்‌ மல்கி 
இணைதனக்‌ கெங்கு மின்றி 
மன்னிய ஈல்லூ, ராழி 
மலர்த்தட மாக வையம்‌ 
பொன்னிறக்‌ கமல மாகப்‌ 
பொகுட்டுக்கா விரிநா டாக 
அன்னதில்‌ வாழும்‌ நங்கை 
யாமெனப்‌ பொலிந்த தன்றே 123 


[ இப்‌ புண்ணியத்தலத்தில்‌ தானம்‌ முதலிய செய்யின்‌ 
ஒன்று நூறாகப்‌ பெருகிப்‌ பயன்தரும்‌ எனல்‌ ] 
141 இத்திரு நல்லூர்‌ தன்னில்‌ 
யாதொரு தரும மேனும்‌ 
பத்துநூ றதிக மாகப்‌ 
பலிக்குமப்‌ பரிசு தன்னாற்‌ 
சித்தசுத்‌ தியுமுண்‌ டாகும்‌ 
தீயமுப்‌ பகையுந்‌ தீரும்‌ 


முத்தியும்‌ நெறிவி னாவி 
முறைமையி னடையு மன்றே 124 


இமையவர்‌ - தேவர்‌, அமை - மூங்கில்‌, வண்மை - கொடை 
மல்கி - பெருகி, ஆழி - கடல்‌, தடம்‌ - குளம்‌, ஈங்கை - இலக்குமி 
பலிக்கும்‌ - பெருகிவாய்க்கும்‌, முப்பகை - ஆணவம்‌, கன்மம்‌ - மாயை 


செறி - வழி, 


44 நல்லூர்ப்‌ புராணம்‌ 
142 சோருடீர்‌ அருவி யொப்பத்‌ 
துப்புவார்ந்‌ தொழுக வின்பம்‌ 
ஆருமுப்‌ பழமும்‌ நானா 
முதிரையும்‌ அருகிற்‌ சேர்த்தி 
மேருவை நிகர்ப்ப நல்கும்‌ 
மிகுபல நல்லூர்‌ தன்னில்‌ 
Soro கொவ்வா 


தென்னின்மற்‌ றுரைப்ப துண்டோ 125 


[தவத்தாலும்‌ நோன்பாலும்‌ எய்தும்‌ பயன்கள்‌ நல்லூர்‌ இறைவனை 
ஓருகால்‌ வணங்கி ஒருபகல்‌ ஆண்டுறைவார்க்‌ கெய்துமெனல்‌ | 
143 பற்பல பருவ மெல்லாம்‌ 
பட்டினி விட்டும்‌ பார்த்தோர்க்‌ 
கற்புத மாகச்‌ செய்தற்‌ 
கருந்தவம்‌ புரிந்தும்‌ எய்தும்‌ 
பொற்புடைப்‌ பலன்கள்‌ நல்லூர்ப்‌ 
புனிதனைப்‌ போற்றல்‌ செய்தோர்‌ 
நற்பகல்‌ வசித்தோர்க்‌ குண்டா 
மென்னில்யான்‌ ஈவிலற்‌ பாற்றோ 120 


[சுந்தரநாதர்‌ கோயில்‌ திருப்பணி செய்வோர்‌ எய்தும்‌ பலன்‌ கூறல்‌] 
144 சுந்தர நாதர்க்‌ கன்பால்‌ 
தூவீகோ புரக்க ளாதி 
அந்தமில்‌ பணிக ளாற்றி 


ஆலயங்‌ கண்ட தூயோர்‌ 


142 துப்பு - பவழம்‌, ஆரும்‌ - நிறையும்‌, நான -பல, முதிரை - 
தானியம்‌. 


148 பட்டினி - உண்ணாநோன்பு, விட்டும்‌ - நோற்றிருந்தும்‌, பகல்‌ - ஒரு 


பொழுது. 


தைமிசாரண்யச்‌ சருக்கம்‌ 45 


இந்திரச்‌ செல்வ மெய்தி 
எண்ணில்பல்‌ லூழி வைகிச்‌ 
சந்திர மெளலி செய்ய 
தாண்மலர்‌ நீழல்‌ வாழ்வார்‌ 127 


[தீர்த்தநீர்‌ வாவிகுளங்கள்‌ செப்பனிடுவோர்‌ அடையும்‌ பயன்‌ கூறல்‌] 
145 தீர்த்தமீர்‌ வாவி தொட்டோர்‌ 

தெளிந்தநீர்க்‌ கூவல்‌ கண்டோர்‌ 

ஆர்த்தருக்‌ குறையு ளுய்த்தோர்‌ 
அன்னசா லைகள்‌ வைத்தோர்‌ 

பாற்கர னனைய சோதிப்‌ 
பனவருக்‌ கிருக்கை மீந்தோர்‌ 

நீர்க்கட லுலகாண்‌ டும்பர்‌ 
நெடும்பக லாள்வ ரன்றே 198 


[ பூசனை, விழாப்புரிவோர்‌ அடையும்‌ பயன்‌ கூறல்‌ ] 
146 நாலுதிக்‌ கெவரும்‌ போற்றும்‌ 
நல்லூராண்‌ டாருக்‌ கன்பால்‌ 
ஆலயம்‌ புதுக்கி னோர்கள்‌ 
அணிவிழா நடத்தி னோர்கள்‌ 
காலமூன்‌ நினுமெய்ப்‌ பூசை 
கனிவுடன்‌ புரிந்த மேலோர்‌ 
ஞாலமுற்‌ ராண்டுப்‌ பின்னர்‌ 
நம்பன துலகில்‌ வாழ்வார்‌ 129 


144 தூவி - ஸ்தூபி, சந்திரமெளலி - சிவபெருமான்‌, 


145 கூவல்‌ - கிணறு, ஆர்தர்‌ - ஞானிகள்‌ சிவனடியார்‌, பாற்கரள்‌ ஃ 
சூரியன்‌, பனவர்‌ - முனிவர்‌, அந்தணர்‌, உம்பர்‌ - சுவர்க்கம்‌. 


..146 ஈல்லூராண்டார்‌ - நல்லூர்‌ இறைவன்‌, ஈம்பள்‌ ஃ சிவபிரான்‌. 


16 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ ஆடை அணிகலன்‌ தானம்‌ சேய்வோர்‌ உறும்‌ பலன்‌ கூறல்‌ ] 
147 தூசுநல்‌ லனகள்‌ ஈந்தோர்‌ 
தூயபட்‌ டாடை யுய்த்தோர்‌ 
மாசில்வான்‌ மணியாற்‌ செய்த 
வண்பணி வழங்கும்‌ நல்லோர்‌ 
நாசமில்‌ லாத நல்லூர்‌ 
நம்பன தருளி னலே 
காசினி யாண்டுப்‌ பின்னர்க்‌ 


கற்பக நாட்டில்‌ வாழ்வார்‌ 130 


[ நெய்விளக்கிடுவோர்‌ பெறும்பேறு கூறுகின்றது ] 
148 கன்னியர்‌ நூற்ற நூலால்‌ 
கடிகொள்தா மரையின்‌ நூலால்‌ 
துன்னிய திரியின னெய்‌ 
சொரிந்துதீ பங்கள்‌ நல்லூர்‌ 
முன்னவன்‌ கோயி லெங்கும்‌ 
முறைமையி னேற்றுந்‌ தூயோர்‌ 
தன்னிகர்‌ ஞான மெய்தித்‌ 
தற்பதப்‌ பொருளைச்‌ சார்வார்‌ 131 


[ பஞ்சகவ்வியம்‌, பல்வகை அபிடேகப்‌ பொருள்‌ நல்குவோர்‌ 
அன்னதானம்‌ செய்வோர்‌ எய்தும்‌ பேறு கூறல்‌ ] 
149 வெண்டயிர்‌ ஈறுநெய்‌ யான்பால்‌ 
விளம்புமை வகைய தாகக்‌ 
கொண்டிடு மமிர்தம்‌ தூய 
கொழுங்கனிச்‌ சாறு செந்தேன்‌ 


147 தூசு - ஆடை, மாசில்‌ - குற்றமில்லாத, பணி - அணிகலன்‌, காசினி - 
உலகம்‌, கற்பககாடு - அளகாபுரி, ( இந்திரலோகம்‌ ) 


148 கன்னியர்‌ - சிறுமகளிர்‌, தற்பதபொருள்‌ - மெய்ப்பொருள்‌ (வீடுபேறு) 


*நைமிசாரண்யச்‌ சருக்கம்‌ 47 


தண்டுத லிகந்த கன்னற்‌ 
சாறுஈல்‌ லிளநீர்‌ வில்வத்‌ 
தொண்டளிர்‌ குழம்பு சாலி 
யோதன முதலி ட்டி 132 


[ இறைவனுக்கு அணிகலம்‌ முதலியோர்‌ சார்த்துவோர்‌ 
எய்தும்‌ பயன்‌ கூறல்‌ ] 
160 குங்குமக்‌ கலவைச்‌ சாந்தக்‌ 
குழம்பவீ டேகித்‌ தன்பாற்‌ 
பொய்கொளிப்‌ பளிதம்‌ வாசப்‌ 
புழூகுகெய்‌ லேப னஞ்செய்‌ 
தங்கணர்‌ சுந்த ரேசர்க்‌ 
கணிபல சார்த்தி னோர்கள்‌ 
எங்கணும்‌ புகழ வைகி 
யின்பவீ டடைவ ரன்றே 133 


[மலர்‌ மாலைகள்‌ முதலியன இறைவனுக்குச்‌ சூட்டி 
வழிபடுவோர்‌ எய்தும்‌ பேறு கூறல்‌ ] 
161 இண்டையுஞ்‌ சூட்டும்‌ பந்தோ 
டேந்துபூக்‌ தாருஞ்‌ சார்த்தி 
அண்டர்நா யகனுக்‌ கன்பால்‌ 
அணிநலம்‌ புனை வித்‌ தோர்கள்‌ 
எண்டிசை வளாக மெல்லாம்‌ 
இயல்புளி யொருகோ லோச்சி 
முண்டகன்‌ வாழ்நா ளெய்தி 
முத்தியும்‌ முறையிற்‌ சேர்வார்‌ 134 


149 ஆன்பால்‌ - பசுவின்‌ பால்‌, தண்டுதல்‌ - தாழ்தல்‌, ஒண்தளிர்‌, 
சாலி - நெல்‌, ஓதனம்‌ - சோறு. 

150 அவிடேகித்து - அபிடேகம்‌ செய்து, பளிதம்‌ - உணவு, அங்கணர்‌ - 
நெற்றிக்கண்ணையுடைய சிவபிரான்‌. லேபனம்‌ - மணத்தைலம்‌. 

151 இண்டை - முடிமாலை, தார்‌ - கழுத்துமாலை, முண்டகள்‌ - பிரம 
தேவன்‌, 


46 ந்ல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ பஞ்சான்னம்‌ முதலிய நிவேதனம்‌ செய்வோர்‌ 
அடையும்‌ பயன்‌ கூறல்‌ ] 


769 ஓகரை வகைகள்‌ சாலி 

யோதன வகைக ளின்பப்‌ 

பாகுறும்‌ பூபவர்க்கம்‌ 
பாங்குட னிவேதித்‌ தோர்கள்‌ 

தோகையோர்‌ பங்கி னெங்கோன்‌ 
தொடர்ந்சருள்‌ பொருளி னலே 

போகமும்‌ வீடு மெய்திப்‌ 
புண்ணியர்‌ போற்ற வாழ்வார்‌ 196 


[ தூபதீபம்‌ இடுவோர்‌ எய்தும்‌ பயன்‌ கூறல்‌ ] 
168 கொம்பென நுடங்கு செம்பொற்‌ 

கோற்றொடி யுமையா ளோடும்‌ 

நம்பனுக்‌ கன்பால்‌ வாச 
நறும்புகை யேந்தும்‌ ஈல்லோர்‌ 

பம்புநீர்க்‌ கடலந்‌ தானை 
பார்முழு தாண்டுப்‌ பின்னர்‌ 

உம்பர்டா டெய்தி மீளா 
உயர்கதி சேர்வர்‌ மாதோ 136 


[ வாகனாதிகள்‌ செய்துவைப்போர்‌ பெறும்‌ பயன்‌ கூறல்‌ ] 
164 நாடகக்‌ கணிகை மாதர்‌ 
நம்பனுக்‌ குவந்த வாறே 
பீடுசால்‌ வாக னங்கள்‌ 
பிறங்குநீ டாழித்‌ திண்டேர்‌ 


158 ஓகரை - ஓர்‌ உணவு வகை, பூபவர்க்கம்‌ - பணியாரவகை, 
புண்ணியர்‌ - தேவர்கள்‌, 


158 கடலந்தானை - கடலாகிய ஆடை, உம்பர்காடு - தேவலோகம்‌, 


நைமிசாரண்யச்‌ சருக்கம்‌ 


நீடுவான்‌ கவிகை செம்பொன்‌ 
நெடுங்கொடி யாதி யுய்த்தோர்‌ 
வீடுசேர்ந்‌ துய்வ ரிந்த 
மேதினி யாண்டு மாதோ 297 


[ ஆனிரைகள்‌ அளிப்போர்‌ நிலதானம்‌ புரிவோர்‌ எய்தும்‌ 
பேறு கூறல்‌ ] 
166 குடம்புரை செருத்தல்‌ நல்லாள்‌ 
கொய்யுளைப்‌ புரவி வேழம்‌ 
தடம்படு விளையு ளாதி 
சவுந்தர நாதர்க்‌ கீந்தோர்‌ 
இடம்படு ஞால மெல்லாம்‌ 
ஏத்தவீற்‌ றிருந்து பின்னர்‌ 
உடங்குதஞ்‌ சுற்றத்‌ தோடும்‌ 
உம்பர்டா டெய்தி வாழ்வார்‌ 138 


[ விழாநாளில்‌ தெரிசிப்போர்‌ எய்தும்‌ பயன்‌ கூறல்‌ ] 


166 மேதகு சிறப்பின்‌ மிக்க 
விழாவணி சேவித்‌ தோர்கள்‌ 
தீதுதீர்‌ பிரதோ டத்திற்‌ 
றெரிசனம்‌ புரிந்த மேலோர்‌ 
நாதனை யினைய வாய 
நற்றினத்‌ திறைஞ்சி னோர்கள்‌ 
பூதலத்‌ தரசாப்‌ வைகிப்‌ 
புரந்தரன்‌ போகர்‌ துய்ப்பார்‌ 139 


164-நீடாழி:ஃ பெரியசக்கரம்‌, "கவிகை - குடை, மேதினி” உலமம்‌,* ௯ 
155 செருத்தல்‌ - பால்மடி, உடங்கு - ஒன்றுபட்ட, 


156 பிரதோடம்‌ - சந்திக்காலம்‌, 
த. 7-3 


80 நல்லூர்ப்‌ புராணம்‌ 
( புண்ணியநாட்களில்‌ வழிபடுவோர்‌ எய்தும்‌ பயன்‌ கூறல்‌ ] 


167 சாந்திரா யணமுன்‌ கச்‌ 

சாற்றுமல்‌ விரதம்‌ நல்லூர்‌ 

போந்தனுட்‌ டித்த மேலோர்‌ 
புண்ணிய னருளி லே 

வேந்தர்தம்‌ வேந்த னாகி 
மேதினி யாண்டுப்‌ பின்னர்‌ 

பூந்துணர்த்‌ தருநா டெய்த்திப்‌ 
பொருவரு முத்தி சேர்வார்‌ 140 


( தண்ணீர்ப்பந்தல்‌, நந்தவனம்‌ வைப்போர்‌ அடையும்பலன்‌ கூறல்‌ ] 


288 வேனில்வந்‌ திறுத்த மாந்தர்‌ 
விடாயொழித்‌ திடுதற்‌ கேற்ற 
பூரறுந்‌ தண்ணீர்ப்‌ பந்தர்‌ 
புதுமலர்‌ நந்த வானம்‌ 
ஊனமி லன்பாற்‌ கண்டோர்‌ 
உலகில்‌ வீற்றிருந்து பின்னைக்‌ 
கான்மலி பசும்பொன்‌ பூத்த 
கற்பக நீழல்‌ வாழ்வார்‌ 141 


( இத்தலத்துச்‌ செய்யும்‌ வேள்விகள்‌ 
அசுவமேத யாகத்தின்‌ பலனைத்‌ தருமெனல்‌ ] 
169 சுந்தர நாதர்‌ வைகும்‌ 
தூயவிந்‌ நல்லூ ரின்கண்‌ 
அந்தண ராற்றும்‌ வேள்வி 
அனைத்தும்வண்‌ புரவி மேதம்‌ 
157 சாந்திராயணம்‌ - ஒரு திங்கள்‌ நாள்விரதம்‌, 


153 விடாய்‌ - நீர்வேட்கை, வானம்‌ - வனம்‌, காள்‌ - நறுமணம்‌, 


௯ந்மிசராரண்யச்‌ சருக்கம்‌ bi 


தந்திடும்‌ பயன்கள்‌ நல்கும்‌ 
பொன்னிலத்‌ தலத்தின்‌ மேன்மை. 
எந்தையே புகல்வ தல்லால்‌ 
யாவரே இசைக்க வல்லார்‌. 149 


[ இத்தலத்தில்‌ தென்புலத்தார்கடன்‌ செய்யின்‌ அவர்கள்‌ மேறும்‌ 
நிலையைக்‌ கூறல்‌ ] 
160 தென்புலத்‌ தவரை போக்கித்‌ 
திருத்தகு நல்லூ ராங்கண்‌ 
அன்புடன்‌ குடங்கை யால்நீர்‌ 
அள்ளியோர்‌ முறையுய்த்‌ தாலும்‌ 
மன்பெரு நூல்கள்‌ சொன்ன 
மரபுளி வாழ்ந்து செய்யும்‌ 
இன்பம தடைவா ரென்றால்‌ 
யாரதன்‌ பெருமை சொல்வார்‌ 143 


[தானம்‌ பதினாறும்‌ செய்பவர்‌ எய்தும்‌ பயன்‌ கூறல்‌ ] 


161 எண்ணிரு திறத்த வாக 
இயம்புமெய்த்‌ தானம்‌ அன்பாத்‌ 
புண்ணிய நல்லூர்‌ தன்னிற்‌ 
புரிந்தவர்‌ பேறும்‌ இன்பும்‌ 
வெண்ணிலா வரும்புங்‌, கொன்றை 
விரிமலர்த்‌ தொடையுஞ்‌ சூடும்‌ 
கண்ணுதற்‌ கடவி னல்லால்‌ 
யாவர்கட்‌ டுரைக்கறி பாலார்‌? 144 
159 புரவீமேதம்‌ - இராசகுய யாகம்‌, 
160 குடங்கை - உள்ளங்கை, பெருநூல்‌ - ஆகமம்‌. 


161 என்னிரு பதினாறு, தானம்‌ - தருமம்‌, 


52 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ முப்பத்திரண்டு அறங்களும்‌ செய்வார்‌ பெறும்‌ பேறு கூறல்‌ ] 
869 அறங்கள்‌ எண்ணான்கும்‌ மேலாம்‌ 

அத்திரு நல்லூ ராங்கட்‌ 

டிறம்படப்‌ புரிந்த மேலோர்‌ 
செல்வங்க ளனைத்து மெய்திக்‌ 

கறந்தபா லளைய நீற்றுக்‌ 
கடவுள்தன்‌ னருளி னலே 

பிறந்தைவே ரரிந்து மீளாப்‌ 
பேரின்ப வீட்டில்‌ வாழ்வார்‌ 745 


[ நல்லூரையடையின்‌ பாவங்கள்‌ விலகுமெனல்‌ ] 


163 நலஞ்செயும்‌ நல்லூர்‌ தன்னுள்‌ 

நண்ண[முற்‌ பவங்கள்‌ நீங்கும்‌ 

வலஞ்செயின்‌] உலக மூன்றும்‌ 
வலஞ்செய்த பலனாய்‌ கெய்தி 

நிலந்‌ தனக்‌ கரசாய்‌ [வாழ்ந்து 
நெடும்புகழ்ச்‌ செல்வந்‌ துய்த்துக்‌] 

குலங்கள்மு வேழோ டையன்‌ 
குரைகழல்‌ நீழல்‌ வாழ்வார்‌ 146 


[ இத்தலத்தில்‌ மேலோர்க்கொன்‌ றீவதன்‌ பயன்‌ கூறல்‌ ] 


ட இத்தக டட ப இரத உர்‌ 
ளணிமறு கலங்க ரீத்தோர்‌ 
கோலுநீர்த்‌ தீர்த்த வாவிக்‌ 
கூலங்கள்‌ விளக்கி [ னோர்கள்‌ ] 
மேலவ ரின்னல்‌ தீர்த்து 
[ வேண்டுவ ] துபக ரிப்போர்‌ 
“ஞாலமுற்‌ ரண்டு முக்கண்‌ 
நாயகன்‌ உலகில்‌ வாழ்வார்‌ 147 
168 நீற்றுக்கடவுள்‌ - சிவபிரான்‌, பிறந்தை - பிறவி, வேர்‌ - முலவினை. 
164 மறுகு - வீதி, கூலம்‌ - அவரை துவரை போன்றவை, 


தைமிசாரண்யச்‌ சருக்கம்‌ ப] 


( முக்கரணங்களாலும்‌ தூயராய்‌ அடியார்க்குப்‌ பணிபுரிவோர்‌ 
எய்தும்‌ பயன்‌ கூறல்‌] 
166 [ மனமொழி ] மெய்கள்‌ தாம்மால்‌ 
மரபுளி யினைய வண்ணம்‌ 
தனதன மேயத்‌ தோழர்க்‌ 
காற்றுவார்‌ தவத்தாற்‌ சூழும்‌ 
புனிதவே தியர்க ளாதி 
புண்ணியர்க்‌ குதவி செய்தோர்‌ 
பனகன்‌ [மே ற்றுயிலும்‌ செல்வன்‌ 
பதமெலாம்‌ பெறு]வா ரன்றே 148 


[ நல்லூரே கயிலாயம்‌ தீர்த்தங்கள்‌ யாவும்‌ கங்கை, 
மணல்கள்‌ சிவலிங்கம்‌ எனல்‌ ] 
166 வளப்பமார்‌ நல்லூர்‌ தானே 
வான்கயி லாயம்‌ நன்னீர்க்‌ 
குளத்தொடு வாவி யெல்லாம்‌ 
குரைபுனற்‌ கங்கை யாங்கண்‌ 
அளப்பறு மணல்கள்‌ எல்லாம்‌ 
அற்புத லிங்க மாகும்‌ 
துளக்கறு தலத்தின்‌ மேன்மை 
தொகுத்துயா னுரைக்கற்‌ பாற்றோ 149 


[நல்லூரின்‌ வரலாறு கூறுவேன்‌ கேண்மின்‌ 
எனச்‌ சூதமுனிவன்‌ கூறுதல்‌] 
167 என்மதிக்‌ கிசைந்த வாற்றான்‌ 
இத்துணைப்‌ புகன்றே னிப்பால்‌ 
முன்னவன்‌ நல்லூர்க்‌ குள்ள 
முதுமொழிச்‌ சரித மெல்லாம்‌ 


ரு 


165 பளகள்‌ - பாம்பு, செல்வன்‌ - திருமால்‌, 
166 துளக்கு - ஈடுக்கம்‌. 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 
பின்னலஞ்‌ சடிலந்‌ தாங்கும்‌ 
பெற்றியீர்‌ கேண்மி னென்னாக்‌ 
கள்னலும்‌ தேனும்‌ போலக்‌ 
கட்டுரை செய்ய லுற்றான்‌ 759 


[பதினெண்‌ புராணங்களின்‌ சுலோக அளவை கூறுதல்‌ ] 
( கலித்துறை ) 
168 அறிதொ றும்பெற லரும்பொருள்‌ 
பயக்குநான்‌ மறையிற்‌ 
செறித ரும்பொருள்‌ விரித்துரை 
செய்வன வாகும்‌ 
முறைப யின்றன புராணமூ 
வாறென்ப வவைதாம்‌ 
குறிகொள்‌ மேலவ ரிலக்கம்நான்‌ 
காமெனக்‌ குறிப்பார்‌ 161 


169 பாதி மாமதிக்‌ கண்ணியான்‌ 

புராணங்க எவைதாம்‌ 

மூது ணர்ந்தவர்‌ இலக்கமூன்‌ 
ரூமென மொழிவார்‌ 

சீத ரன்கதை நான்கிரண்‌ 
டயன்கதை தீயோ 

டாத பன்கதை யிரண்டவை 
இலக்கமொன்‌ றறைவார்‌ 168. 


167 
168 
0 ட்‌ 


மதி - அறிவு. 
இலக்கம்கான்கு - கான்குலட்சம்‌, 
வாதிமாமதிக்கள்னியன்‌ - சிவபிரான்‌, சிவபுராணம்‌ மூன்றுலட்சம்‌ 


பாடல்‌, சீதரன்‌ - திருமால்‌, விட்டுணுபுராணம்‌. நான்கிரண்டு - 
சட்டு, தீ - அக்கினி, ஆதபன்‌ - சூரியன்‌, 


நைமிசாரண்யச்‌ சருக்கம்‌ 59 
[ஈல்லூர்‌ மான்மியம்‌ கூறும்‌ நூல்கள்‌ இவைஎனல்‌ ] 
170 பவுடி கோத்திரம்‌ பரவுமா 
றுடம்பிர மாண்டம்‌ 
இவையொர்‌ மூன்றினும்‌ ஓதுவ 
திசைகெழு நல்லூர்‌ 
நவையில்‌ மான்மிய மன்னது 
நலங்கொள்செவ்‌ வேளுக்‌ 
குவகை யாற்சிவன்‌ முன்னரோ 
தியதென உரைப்பார்‌ 153 


171 அனைய வாகிய வத்தல்‌ 
மேன்மையந்‌ தணிர்காள்‌ ! 
முனைவன்‌ கூறுவ தன்றியார்‌ 
முறைவிரித்‌ துரைப்பார்‌ 
இனைய வாயினும்‌ என்மதி 
விபுலத்தின்‌ காறும்‌ 
கனைகடி கலசத்‌ தியலாற்‌ 
கழறுவ னதனால்‌ 164 


நைமிசாரணியச்‌ சருக்கம்‌ முற்றும்‌ 


170 பவுடிகோத்திரம்‌, காருடம்‌, பிரமாண்டம்‌ இவை புராண தூல்கள்‌, 
171 முனைவன்‌ - இறைவன்‌, விபுலம்‌ - பெருமை, 


மூன்றாவது 
கைலாயச்‌ சருக்கம்‌ 


| கைலாயம்‌ விண்கடற்பூத்த வெண்டாமரை போலுமெனல்‌ ] 
172 தஞ்சம்‌ நீயெனப்‌ பணிதலும்‌ 

தண்ணளி சுரந்து 

நஞ்சம்‌ ஆரமு தாமென 
நுகர்ந்தருள்‌ நம்பன்‌ 

விஞ்சு வான்புகழ்க்‌ கடலிடை 
மலர்ந்தமே தகுவெண்‌ 

கஞ்ச மாமலர்‌ போன்றது 
கைலையஞ்‌ சிகரம்‌ 1 


[ கைலாயத்தின்‌ சிகரம்‌ இறைவன்‌ முடிபோன்றதெனல்‌ 1 
173 நம்ப னுர்தமை நற்றவர்‌ 

தாபித்துப்‌ போற்றும்‌ 

கும்ப மொத்தது கைலையஞ்‌ 
சிகரமக்‌ கும்பத்‌(து) 

உம்பர்‌ மாமதி வயங்குவ 
திண்டையொப்‌ பாகத்‌ 

தும்பை மாலைக ளொத்தன 
தூங்குவெள்‌ எருவி 1] 


172 தஞ்சம்‌ - அடைக்கலம்‌, தண்ணளி - இறையருள்‌, நஞ்சம்‌ - 
ஆலகாலவிடம்‌, நம்பன்‌ - விரும்பத்தக்கவன்‌, விஞ்சு - அளவிடற்‌ 
கரிய, கஞ்சம்‌ - தாமரை, 

178 -தாபித்து -- (பிரதிட்டை செய்து) எழுந்தருளப்பண்ணி, உம்பர்‌ - 

: மேலிடம்‌, இண்டை - முடிமாலை, தூங்குவெள்ளருவி - தொங்கி 

வழியும்‌ நீர்‌ அருவி, 


கைலாயச்‌ சருக்கம்‌ 57 


[ கைலைமலை சிவபெருமானை ஓத்து விளங்குகின்றதெனல்‌ ] 


174 இடப மீதுறப்‌ பொலீதலால்‌ 

ஏந்தெழிற்‌ கன்னி 

புடைவ யங்கலாற்‌ பொன்னலர்‌ 
இதழிவேய்‌ தலினாற்‌ 

சடையின்‌ வாளராத்‌ தாங்கலாற்‌ 
றவளநீ றணிந்த 

கடவு ளாமெனச்‌ செழித்தது 
கைலையஞ்‌ சிகரம்‌ 3 


[கைலை எப்பொழுதும்‌ மணிவெயிலாற்‌ பகலாகவே 
விளங்குகிறதெனல்‌ ] 
176 குரவம்‌ பாடலம்‌ குங்குமம்‌ 
கோழரைச்‌ சாந்தம்‌ 
மரவம்‌ வாசந்தி கோய்குபுன்‌ 
னகநீள்‌ வகுளம்‌ 
இரவும்‌ ஈண்பகல்‌ போலுமா 
மணிவெயி லெறிப்ப 
விரவு தண்டலை விண்டலைத்‌ 
தட(மெலாம்‌) விளங்கும்‌ 4 


[ கைலைமலைச்‌ சாரல்களின்‌ மாண்பு ] 


176 தேவர்‌ சாரணர்‌ கித்தர்விச்‌ 
சாதரர்‌ ஒருபால்‌ 
கோவை வாயர மாதரார்‌ 

குழாங்கண்மற்‌ றொருபால்‌ 


174 இடபம்‌ - ஆனேறு, புடை - பக்கம்‌, வயங்கல்‌ - விளங்கல்‌, இதழி - 
கொன்றைமாலை, வாளரா - ஒளியுடைய நாகப்பாம்பு, தவளநீறு - 
வெண்ணீறு 

175 கோழரை -வயிரம்முற்றிய அடிமரம்‌, வெயில்‌ - ஒளி, தண்டலை - 
சோலை, 


58 நல்லூர்ப்‌ புராணம்‌ 
தாவி லாவரும்‌ தவம்புரி 

தாபத ரொருபால்‌ 
ஓவி லாதன பற்பல 

சாரல்கள்‌ உடைத்தால்‌ 6 


[தேவர்கள்‌ ஆடிப்பாடி ஆனந்தத்தில்‌ திளைக்கும்‌ நிலை ] 
177 ஆடு வார்சிலர்‌ அமுதுறழ்‌ 
சாமகீ தங்கள்‌ 
பாடு வார்சிலர்‌ பதமொரு 
மூன்றையும்‌ பகுத்து 
நாடு வார்சிலர்‌ நயனஞ்சிம்‌ 
புளித்துசெம்‌ மாந்து 
தேடு வார்சிலர்‌ சிலர்சிதா 
னந்தத்துட்‌ டிளைப்பார்‌ 6 


[ஆனந்த கண்ணீரும்‌ தேனும்‌ அருவியும்‌, மழையென வழியுமெனல்‌] 


178 அடியர்‌ கண்மழை யமரர்கள்‌ 

பூமழை யலர்ந்த 

கடிகொள்‌ பூந்தணர்‌ கண்மழை 
யிறானின்றுங்‌ கசிந்து 

வடியுந்‌ தேன்மழை மாமுகில்‌ 
மழை யொடுந்‌ துவன்றி 

முடிவி லாதன பஃறலை 
யருவிகள்‌ முழங்கும்‌ 7 


176 கோவை - கொவ்வைப்பழம்‌, தாபதர்‌ - தவமுனிவர்கள்‌, ஒவிலாதன - 
நீங்காதன, 

177 சாமகீதம்‌ - சாமவேத மந்திர இச, பதமொரு மூன்று - மகா 
வாக்கியங்கள்‌ மூன்று. அவையாவன: தத்துவமசி, அஹம்‌ 
பிரம்மாஸ்மி, சே: ஹம்‌அஸ்மி: இவற்றின்‌ பொருள்‌ முறையே. 
அது நீயாகிறாய்‌, நான்‌ பிரம்மமாக இருக்கிறேன்‌, நான்‌ அவனாக 
இருக்கிறேன்‌ என்பன. நயனஞ்சிம்புளித்தச்‌ செம்மாந்து தேடுவார்‌ 
என்றது யோக சமாதியில்‌ அமர்ந்து நாடுதலை. சிதானந்தம்‌ - 
பரஞானானந்தம்‌, 

178 கடி - மணம்‌, இரால்‌ - தேனடை, மாமுகில்‌-கார் மேசம்‌, 
பஃறலை - பல இடம்‌, 


கைலாயச்‌ சருக்கம்‌ 59 


[ இறைவன்‌ தேவியோடும்‌ செவ்வேளொடும்‌ வீற்றிருக்கும்‌ காட்சி ] 
179 கணிப்பி லின்னன வளங்கனி 
கைலைமால்‌ வரையில்‌ 
தணிப்பி லாதுயர்‌ தமனியச்‌ 
சினகர மதன்கண்‌ 
பணித்த லம்பயில்‌ மாணிக்க 
மண்டப மருங்கின்‌ 
பணிச்செ முங்கதிர்‌ மணிபுனை 
பரியங்க மதனின்‌ 8 


180 உலக மூன்றையும்‌ ஈன்றசிற்‌ 
றுதரத்தி னுமையும்‌ 
இலவ வாய்ப்பசுங்‌ குதலைச்செவ்‌ 
வேளுமாங்‌ கினிதிற்‌ 
குலவ வன்னவர்‌ தம்மொடும்‌ 
அளவளாய்க்‌ குழகன்‌ 
அலகி லாவுவப்‌ பெய்தினன்‌ 
ஒருதினத்‌ தமர்ந்தான்‌ 9 
[செவ்வேள்‌ இறைவனிடம்‌ நீ விழைந்துறையும்‌ தானம்‌ 
எது என வினவல்‌ ] 
181 அமரும்‌ ஏல்வயி லன்னை தன்‌ 
மடித்தலத்‌ திருக்குங்‌ 


குமரன்‌ தாதைதன்‌ குளிர்முகத்‌ 
தாமரை நோக்கித்‌ 


179 கணிப்பில்‌ - கணக்கிட இயலாத, தமனியம்‌ - மேலான பொன்‌, 
சினகரம்‌ - கோயில்‌, பணி - நாகப்பாம்பு, பரியங்கம்‌ - கட்டில்‌ 
(இருக்கை), 

180 சிற்றுதரத்தி - சிறிய வயிற்றையுடைய உமையம்மை, இலவம்‌ ௨ 
இலவம்பூ, குழகன்‌ - சிவபிரான்‌, 


60 நல்லூர்ப்‌ புராணம்‌ 
தமரவேலைசூழ்‌ நாவலந்‌ 

தீவிலெத்‌ தானம்‌ 
விமல நீவிழைந்‌ துறைகுவ 

ததுவிளம்‌ பென்றான்‌ 10 


[ இறைவன்‌ மகிழ்ந்து கூற முற்படுதல்‌ ] 
182 என்று கூறலும்‌ இருகையா 
லெடுத்தணைத்‌ தெங்கோ 
நன்று நன்றுநீ வினவிய 
பரிசென நயந்து 
குன்ற வில்லியும்‌ புத்திர 
வாஞ்சையாற்‌ குறிக்கொண்(டு) 
ஒன்ற ஓதுதும்‌ அதிகுய்ய 
மிதுவென உரைத்தான்‌ 11 


[ இத்தலத்து மான்மியத்தை இவரிவர்க்குக்‌ கூறத்தகாது 
இவரிவர்க்கே கூறுதல்‌ வேண்டும்‌ என இறைவன்‌ வரையறை 
கூறுவான்‌ இச்செய்யுள்‌ முதல்‌ 29 ஆம்‌ செய்யுள்‌ முடியக்‌ 
கூறுகின்றான்‌. முதற்கண்‌ அறவோர்க்கல்லது நாத்திகரிடம்‌ 
உரைத்தல்‌ கூடாதென்கிறது இப்பாடல்‌. | 


( கலிவிருத்தம்‌ ) 


183 பாவ புண்ணிய மில்லைப்‌ பயன்றரு 
தேவு மில்லையாஞ்‌ சிந்தித்த வண்ணமே 
ஏவச்‌ செய்தும்‌ எனத்திரி நாத்திகற்‌ 
காவ தல்ல, அறவவோர்க்‌ குரைப்பதால்‌ 12 


181 ஏல்வை - எல்லை (காலம்‌), தமரவேலை - அலைபொருந்திய கடல்‌, 

நாவலந்தீவு - தென்னாடு, விழைந்து - விரும்பி. 

182 எங்கோ - எமது தலைவனாரிப இறைவன்‌, பரிசு-தன்மை, 
குன்‌ றவில்லி - மேருவை வீலஃ்லாகக்கொண்ட சிவபிரான்‌, ஒன்ற - 
பொருந்த, அதிகுய்யம்‌ - மிக்க ரகசியம்‌, 


188 தேவு - தெய்வம்‌, ஆவதல்ல - ௯. றத்தக்கவையல்ல, 


கைலாயச்‌ சருக்கம்‌ 61 


([ வேத, வேதியரை இகழ்வோரிடம்‌ கூறத்தகாதெனல்‌ ] 
184 வேத நிந்தனை செய்யும்‌ விதண்டையர்‌ 
ஏத மில்மறை யோரை யிகழ்பவர்‌ 
ஓதும்‌ வைதிக நீதி யொருவிஜோர்‌ 
பாத கர்க்கும்‌ பகரவொண் ஒைதால்‌ 13 


[ இருமுது குரவர்க்கு இடர்செய்வோர்‌ தாரம்‌, சேய்‌, 
அன்னத்தை விற்பவர்கள்‌ ஆயவரிடம்‌ கூறத்‌ தகாதெனல்‌ ] 
185 தாயைத்‌ தந்தையைத்‌ தம்முனை வைபவர்‌ 

ஏய தங்குர வர்க்கிடர்‌ செய்குகர்‌ 

சேயைத்‌ தாரத்தைத்‌ தீஞ்சுவை அன்னத்தை 

வீயத்‌ தான்கொடு போய்விற்கும்‌ வெய்யவர்‌ 14 
[ பிறனில்‌ விழைவோன்‌ பிறனை விரும்புவோள்‌ இவரிடம்‌ 
கூறத்‌ தகாதெனல்‌ ] 
186 கற்பின்‌ மிக்க மனைவியைக்‌ கையொரீஇப்‌ 

பொற்பு மிக்க புறத்தொழுக்‌ குற்றவர்‌ 

அற்பின்‌ மிக்கவ னன்றி யயலவன்‌ 

வெற்பின்‌ மிக்கதோள்‌ வேட்ட விடலியர்‌ 16 


[ செய்ந்நன்றி மறந்தவர்‌ குறளை கூறுவோர்பால்‌ கூறத்தகாதெனல்‌] 
187 செய்த நன்றி மறந்தவத்‌ தீமையோர்‌ 
உய்ய மாறன்றி யோரம்‌ உரைப்பவர்‌ 
வெய்ய தீய குறளை விளம்பு௩ர்‌ 
பொய்யு ரைக்கும்‌ புலையர்‌, புன்செய்தியோர்‌ 76 


184 விதண்டையர்‌ - முரண்படப்‌ பேசுபவர்‌ ம்‌ ஏதம்‌ - குற்றம்‌, 
ட்‌ ஒருவிஜேர்‌ - வழுவியவர்கள்‌, பாதகர்‌ - ஐம்பெருங்‌ குற்றங்கள்‌ 
புரிபவர்‌. 
185 தம்முளை - தம்‌ முன்னோர்களை (மூத்தவர்களை), குரவர்‌ - ஆசிரியர்‌, 
வீய - அழிய, 


186 கையொரீஇ- கைவிட்டு, புறத்தொழுக்கு - பிற மாதரை விரும்‌ 
ஒழுகுதல்‌, அற்பு - அன்பு, வெற்பு - மலை, வேட்ட - விரும்பிய, 
விடலியர்‌ - காமியர்‌, 

187 ஓரம்‌ - நடுவுநிலை நீங்கி ஒரு பக்கம்‌ சார்தல்‌, குறளை ... புறங்கூறல்‌, 
புன்செய்தி - தாழ்ந்த செயல்‌. 


62 


நல்லூர்ப்‌ புரர்ணம்‌ 


[ சைவ வைணவராய்த்‌ தம்முள்‌ 
நிந்தனை செய்வோரிடம்‌ கூறத்‌ தகாதெனல்‌ ] 


188 சால நம்முடை யன்பராய்த்‌ தண்துழாய்‌ 


நீல மாயனை நிந்தை செய்பவர்‌ 
ஞால முண்டவன்‌ அன்பராய்‌ ஈம்முடைச்‌ 
சீலம்‌ நிந்தனை செய்யுமத்‌ தீமையோர்‌ 17 


[ தவமுடையோர்‌, அன்புடையோர்‌ பால்‌ உரைத்தல்‌ தகுமெனல்‌ ] 


189 சொற்ற இன்ன துரிகடை யாளர்க்‌(கு) 


உற்று நாளும்‌ உரைக்வொண்‌ ணாததால்‌ 
ஈற்ற வர்க்கும்‌ ஈசையுடை யாளர்க்கும்‌ 
கற்ற வர்க்குமே கட்டுரை செய்வதால்‌ 18 


[ இறைவழிபாட்டினர்‌ முதலியோரிடமே கூறல்‌ வேண்டுமெனல்‌ ] 


190 கடவு ஞண்டெனக்‌ கைதொழு மன்பிஜேர்‌ 


படரும்‌ நீளொளிப்‌ பானுவை யேத்துவோர்‌ 
உடலில்‌ நாதனை யுண்மையிற்‌ போற்றுரர்‌ 
செடிகொள்‌ வானின்‌ சிறப்பெடுத்‌ தோதுவோர்‌ 19 


[ துறவியர்‌ அறநெறியார்‌ ஈகையாளர்‌ 
தம்மிடம்‌ பகர வேண்டுமெனல்‌ ] 


191 துறந்த மேலவர்‌ தூய்மை விரும்பினோர்‌ 


சிறந்த ஈல்லறஞ்‌ செய்யுமச்‌ செய்தியோர்‌ 
அறந்த வாது பகுத்துணும்‌ அன்‌ பினோர்‌ 
மறந்துக்‌ தீச்சொல்‌ உரையா மரபினோர்‌ 90 


188 


189 
190 


191 


சால-மிக, தண்டுழாய்‌ - குளிர்ந்த துளசி (பண்ட), சால 
முண்டன்‌ - திருமால்‌, சீலம்‌ - தவவொழுக்கம்‌, 


சொற்ற - கூறிய, துரிசு - குற்றம்‌, ஈசை - விருப்பம்‌, 


பானு - கதிரவன்‌, உடலில்காதன்‌ - அருவமாக விளங்கும்‌ 
இறைவன்‌ (இலிங்கமூர்த்தி), 


தூய்மை - அவாவின்மை, செய்தி - செயல்‌, தவாது டகர. 


கைலாயச்‌ சருக்கம்‌ 65 


[நன்றி நடுவுநிலை முக்கரண அடக்கமுடையார்‌ பக்கமே 
உரைக்கவேண்டுமெனல்‌ ] 
799 செய்த நன்றி யறியுஞ்‌ சிறப்பினோர்‌ 
உய்யு மாறு நடுநிலை யுற்றவர்‌ 
மெய்யை யாதியை மூன்றும்‌ விதிமுறை 
வைய மீதி லடக்கிய மாட்சியர்‌ 21 


[ உயர்குலத்தார்‌ பொறையுடையோரிடம்‌ புகலவேண்டுமெனல்‌ ] 
193 ஒழுக்க மோம்பும்‌ உயர்குல மேலவர்‌ 
இழுக்கி லாவய லான்மனைக்‌ கேக்கறார்‌ 
வழுக்கி னோர்மிகை சன்னைம னங்கொளார்‌ 
அமுக்க றார்‌,பிறர்‌ ஆக்கம்‌ விரும்பிலார்‌ 94 


[ மாசகன்ற நெஞ்சினரிடமே கூறவேண்டுமெனல்‌ ] 


194 குறளை யோடு பயனில கூறிலார்‌ 
திறனி லாதப டிற்றுரை செப்பிலார்‌ 
மறலி யெய்தும்‌ பருவத்தும்‌ மாசிலார்‌ 
அறன லாதன செய்வதற்‌ கஞ்சுவார்‌ 22 


| ஒழுக்கமுடையோர்‌ அருளாளரிடம்‌ கூறல்‌ தகுமெனல்‌ ] 
196 உலக நன்னடை யுய்த்துணர்‌ மேலவர்‌ 

இலரமென்‌ றோர்தமக்‌ கீயுமி யல்பினோர்‌ 

நிலவும்‌ மெய்ப்புகழ்‌ ஈட்டும்‌ நெறியிஜோர்‌ 

குலவு நல்லருட்‌ செல்வங்‌ குறிக்கொண்டோர்‌ 24 


192 மெய்யை யா தியை - மெய்‌ (உடம்பு) வாக்கு, மனம்‌, வையம்‌-உலகம்‌, 


198 ஏக்கறார்‌ - விரும்பி நில்லாதவர்‌, வழுக்கினோர்‌ - தலறியவர்‌, 
மிகை - குற்றம்‌, 


194 படிற்றுரை - பொய்யுரை, படைத்துமொழி மறலி - யமன்‌, 


185 ஈன்னடை - ஒழுக்கம்‌, 


64 நல்லூர்ப்‌ புராணம்‌ 
[ புலான்‌ மறுத்தவர்‌ - வஞ்சனையற்றவர்பால்‌ கூறல்‌ ஆம்‌ எனல்‌ ] 


195 ஊன்சு வைத்துணும்‌ ஊனமொ ழிந்துளோர்‌ 
வான்ப ழிச்சும்‌ வகைதவ மேற்கொண்டோர்‌ 
நான்கு முந்கீ ரிருங்கடல்‌ நாட்டொன்றும்‌ 
தான்க ரந்துகொ ளாத தன்மையோர்‌ 26 
[ வெகுளி நீங்கியவர்‌ சமய ஒழுக்கமுடையோர்பால்‌ 
உரைக்கத்தகும்‌ எனல்‌ ] 
197 கதங்க டிந்தவர்‌ காசினி மீதுயிர்க்‌ 
கிதங்க ளன்றியின்‌ னதசெய்‌ யாதவர்‌ 
மதங்கள்‌ சொல்லும்‌ வகைகண்டு மெய்ம்மையாற் 
பதங்கள்‌ மூன்றின்‌ பரிசுணர்‌ மேலையோர்‌ 26 


[ சிவவேடம்‌ புனைந்த சீலமுடையோரிடம்‌ கூறத்தகுமெனல்‌ ] 
198 வெள்ளை நீறுதம்‌ மேனி புனைந்துளோர்‌ 


எள்க லாவக்க மாலிகை யேந்தினோர்‌ 
தள்ள ரும்மெழுத்‌ தைந்துக்‌ தணப்பிலா 
துள்ளு மேதக வுற்றவப்‌ பான்மையோர்‌ 47 


[ அடியார்பக்தி - இலிங்க வழிபாடு குருவை போற்றுதல்‌ 
ஆயகுணமுடையாரிடம்‌ கூறத்‌ தகுமெனல்‌ ] 
199 ஈறில்‌ ஈம்மடி யாரை யிணையிலா 
வீறு பெற்ற இலிங்கத்தை மெய்ம்மொழி 
கூறு முண்மைக்‌ குரவனைப்‌ போற்றுவோர்‌ 
தேறு மித்தகை யோர்க்குரை செய்வதால்‌ 28 


196 ஊன்‌ - புலால்‌, ஊனம்‌ - குற்றம்‌, வான்‌ - தேவர்கள்‌ (ஆகு 
பெயர்‌) கரந்து - வஞ்சித்து. 


197 கதம்‌ - வெருளி, காசினி - உலகம்‌, இதம்‌ - அன்பு, பதம்‌ மூன்று 

177 ஆம்‌ பாடற்குறிப்பைப்‌ பார்க்க, பரிசு - தன்மை (உண்மை), 
198 எள்கலர்‌ - இளிவு இல்லாத, அக்கமாலிகை - உருத்திர மணிமாலை, 
199 குரவளை . ஆசிரியனை, தேறும்‌ - செளியும்‌. 


கைலாயச்‌ சருக்கம்‌ 45 


[ வரையறை கூறியபின்‌ மான்மியம்‌ கூறத்‌ தொடங்குதல்‌ ]:; 


200 என்று மூக்க ணிறைவ னெடுத்துரைத்‌ 
தன்றிற்‌ குன்றம்‌ அடர்த்தவற்‌ கன்பீனால்‌ : 
நன்று கூறும்ஈல்‌ லூர்க்குள்ள மான்மியம்‌ 
ஒன்று காதலி னோதின னென்பவே 29 


[ சோணாட்டுக்‌ காவிரித்‌ தென்கரையில்‌ உள்ளது இத்தலமெனல்‌ ] 


201 சம்புத்‌ தீவில்‌ தமனியச்‌ சோலைசூழ்‌ 
செம்பொன்‌ மேரு வரைக்குத்‌ தென்பாகத்தில்‌ 
உம்பர்‌ போற்றும்சோ ணாட்டின்‌ ஒலிபுனற்‌ 
பம்பு காவிரித்‌ தென்றிசைப்‌ பாங்கரின்‌ 30 


[ஈல்லூர்‌ என்னும்‌ இத்தலம்‌ திருமகளை ஓத்தது எனல்‌ ] 
209 நண்ணு மோர்தலம்‌ நல்லூர்‌ எனவஃ 

தெண்ணுய்‌ கால்ஈமக்‌ கென்று முவந்ததால்‌ 

வண்ண வேலையின்‌ பொலிந்த மாதுபோல்‌ 

திண்ண மென்றதன்‌ சீர்த்தியும்‌ செப்பினான்‌ 81 


[ மூர்த்தி தலம்‌ தீர்த்தம்பற்றி இறைவன்‌ முருகனுக்கு விளங்க 


உரைத்தான்‌ எனச்‌ சூதமுனிவன்‌ கூறுதல்‌ ] 


£08 தலவி சிட்டமும்‌ அத்த லத்திடை 
குலவு தீர்த்த விசிட்டமும்‌ கோதிலா 
விமல மூர்த்தி விசிட்டமும்‌ வேலனுக்‌(கு) 
அமலன்‌ கட்டுரை செய்தன னமரோ 99 


அன்றிற்குன்றம்‌ - கிரவுஞ்சமலை, அடர்த்தவன்‌ - முருகள்‌. 
தமனியச்சோலை - பொன்மயமான சோலை, உம்பர்‌ - தேவர்கள்‌ 
பாங்கர்‌ - பக்கம்‌, 

வண்ணவேலை - அழகிய கடல்‌, மாது - இலக்குமி, 


விசிட்டம்‌ - சிறப்புத்‌ தன்மை, கோதிலா - குற்றமில்லாத, . அரோ. 
அசை. 


த்‌. 9.10 


08 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ இம்மான்மியத்தை வேலன்‌ நந்திக்குக்கூற நந்தி சனற்குமாரர்க்கு 


204 


உரைத்தான்‌ எனல்‌ ] 


அந்த மாக்கதை வேலவன்‌ அன்புகூர்‌ 

நந்தி கேசர்க்கு நன்குறக்‌ கூறினன்‌ 

சந்த மோதுஞ்‌ சனற்குமா ரர்க்கவன்‌ 

புந்தி யாரப்‌ புகன்றனன்‌ என்பவே நிமி 


[சனற்குமாரர்‌ வியாசர்க்குரைக்க அவர்‌ எனக்கருளினார்‌ எனல்‌ ] 


805 அனைய மாதவத்‌ தந்தணர்‌ கோமகன்‌ 


வினவும்‌ வேத வியாதர்க்‌ கியம்பினான்‌ 
எனையும்‌ ஓர்பொரு ளாக்கியவ்‌ வேந்தலும்‌ 
முனிவர்‌ காள்‌,தமி யேற்கு மொழிந்தனன்‌ 34 


[| வியாசர்‌ மொழிந்தாங்கு யான்பகுத்துக்‌ கூறுவேன்‌ எனல்‌ ] 


906 


முட்டு மாறின்றி முற்றிய நோன்மையால்‌ 

எட்டெ லாத்திசை யும்மிசை போக்கிய 

சிட்டர்‌ காளெந்தை சிந்தை களிப்புறக்‌ 

கட்டு ரைத்தவவ்‌ வாறு கணித்தரோ 28 


( தர்‌ இத்தல மான்மியத்தை இவ்வாறு முறையாகக்‌ கூறுவேன்‌ 


907 


என நிரல்படுத்துகின்றார்‌ ] 
முந்தை நாளின்‌ முழுவலி வாயுவாற்‌ 
சந்த மாருக்‌ தமனிய வெற்பினின்‌ 
றிந்த மாநில முய்ய விலங்கொளிச்‌ 
சுந்த ராசலம்‌ வந்தவத்‌ தொன்மையும்‌ 26 


204 
208 


207 


சந்தம்‌ - சாமவேதம்‌, புந்தி - அறிவு (மனம்‌). 


முட்டுமாறு - தடைப்படும்‌ நெறி, இசை புகழ்‌, சிட்டர்‌. 
மேலானவர்‌, 


சந்தம்‌ - சந்தன மணம்‌, தமனியவெற்பு - மேருமலை, அசலம்‌ - 
யல. 


கைலாயச்‌ சருக்கம்‌ 67 


909 பூவை வண்ணன்‌ பொலிதரு நாபியின்‌ 
மேவு தாமரை வேதியன்‌ ராசத 
தாவி லாக்குண சாந்தியின்‌ அர்ச்சனை 
தேவ தேவனுக்‌ காற்றிய செய்கையும்‌ 87 


909 விரைகொள்‌ தாமரை மேலவள்‌ வான்கங்கை : 
பரவு நீர்கொ டொருங்கு நிரப்பலால்‌ 
அரவு பூண்டரு எண்ண லருளெனப்‌ 
பிரம தீர்த்தம்‌ பிறங்குமப்‌ பெற்றியும்‌ 88 


210 பத்தி வந்து பணைத்தெழ வெண்ணுவோர்க்‌ 
கத்தி ருத்தகு ஈல்லூர்‌ அகவயின்‌ 
முத்தி நல்குமூக்‌ கண்ணனெ முத்தைந்தின்‌ 
சித்தி வல்விரைம்‌ தெய்துமச்‌ சீர்மையும்‌ 39 


211 குண்ட மொன்றிற்‌ குளித்தவன்‌ குஞ்சிநீர்த்‌ 
தண்டுளிக்‌ கணந்‌ தாக்கவோ ரந்தணன்‌ 
உண்டி வெஃகுஞ்‌ சுணங்க னுருவொரிப்‌ 
பண்டை நல்லுருப்‌ பெற்றவப்‌ பான்மையும்‌ கீர்‌ 


919 விந்த வெற்பை அடக்கிய வேதியற்‌ 
கெந்தை மங்கள ரூபத்தை யேடவீழ்‌ 
கந்த மாமலர்க்‌ கண்களித்‌ தாங்கவன்‌ 
சிற்லத யன்புறக்‌ காட்டிய செய்தியும்‌ {1 


208 


.209 
210 
211 


212 


பூவை வண்ணன்‌ - திருமால்‌ (பூவை - காயாம்பூ), நாபி - உந்தி, 
தாமரை வேதியன்‌ - பிரமதேவன்‌. 


விரை - நறுமணம்‌, பிறங்கும்‌ - தோன்றி விளங்கும்‌, 
அகவயின்‌ - இடத்தினில்‌, 


சூஞ்சி£ீர்‌ - தலைமுடியினின்றும்‌ சொட்டிய நீர்த்துளி, தாக்க;ஃ படி, 
சுணங்கன்‌ - நாய்‌, ஒரீஇ - நீங்கி, 


விந்தவெற்பு - விந்தியமலை, வேதியன்‌ - அகத்தியன்‌ ' 


68 


213 


214 


216 


216 


217 


218: 


பரவு குந்திதன்‌ பத்திவி சேடத்தாற்‌ 
குரவ வார்குழற்‌ கோதையோர்‌ பங்கினன்‌ 
உரவு நீர்க்கட லேமும்‌ ஒருங்குடன்‌ 

பிரம தீர்த்தத்‌ தழைத்தருள்‌ பெற்றியும்‌ 


வந்த டைந்தருள்‌ மாக்கடல்‌ மன்னவன்‌ 
சிந்தை யன்புறச்‌ செப்பே சுரம்பணிந்‌ 
தெந்தை நல்லூ ரிடத்தெய்தி மீண்டவன்‌ 
முந்தை யெல்லை புகுந்த முறைமையும்‌ 


முண்ட காசனன்‌ முள்ளுடைப்‌ பாசடைக்‌ 
கண்டற்‌ போது கரிபொய்த்த தீங்குடன்‌ 
கொண்டு பொய்யுரை கூறிய குற்றமும்‌ 

விண்டு போக விளைத்தமெய்ப்‌ பூசையும்‌ 


கள்ளு லாமலர்‌ தூவிக்‌ கனிவுடன்‌ 
வள்ளல்‌ சேவடி யேத்தி வலாரியாற்‌ 


49 


43 


44 


கொள்ளுஞ்‌ சாபந்‌ தணிந்துநாற்‌ கோட்டுடை 


வெள்ளை யானை விளங்கிய மேன்மையும்‌ 


46 


பொன்னு லாங்கொன்றை வேணிப்‌ புராந்தகன்‌ 


தன்னை ஏத்தியெஞ்‌ ஞான்றுந்‌ தணப்பிலா 
மன்னு காதற்‌ கணவனை வாளராக்‌ 
கன்னி முன்னர்‌ அடைந்தவக்‌ காதையும்‌ 


போது லாவும்‌ புரிகுழற்‌ பூண்மூலை 
மாது பாகன்‌ மலரடி வந்தித்தே 
கேதம்‌ நீங்கக்‌ கிராதற்‌ கிறையவன்‌ 
தீ.தில்‌ மக்களைப்‌ பெற்றவச்‌ செய்தியும்‌ 


46 


47 


215 முண்டகாசனன்‌ - தாமரையில்‌ வீற்றிருக்கும்‌ பிரமதேவள்‌, 
ீண்டற்போது - தாழம்பூ, கரி - சான்று (சாட்சி). 

216 “வலாரி இந்திரன்‌, கோடு - கொம்பு. 

217 புராந்தகன்‌ - சிவபெருமான்‌, அராக்கன்னி - நாககன்னி. 

218 கேதம்‌ குற்றம்‌, கிராதன்‌ - வேடன்‌, 


கைலாயச்‌ சருக்கம்‌ 69 


219 விள்ள ருஞ்சுரு திப்பொருள்‌ வீறென 
உள்ள மூல பலத்தொடு முண்மையால்‌ 
வள்ளல்‌ சேவடி வந்தித்தோர்‌ வேட்டுவன்‌ 
தள்ள ருங்கதி பெற்றவத்‌ தன்மையும்‌ 48 


990 சுருதி பாடல்செய்‌ சுந்தர வெற்பின்மேல்‌ 
கருணை வாரியைக்‌ கைதொழு தன்பினால்‌ 
தரும சேனன்‌ மகப்பெற்றுத்‌ தாழ்விலாப்‌ 
புரவி மாமகஞ்‌ செய்தபு ராணமும்‌ 49 


984 குணங்க ளைந்துடன்‌ கூடிய வாயசம்‌ 
பணங்க எைந்துடைப்‌ பாம்பரை யாத்தவன்‌ 
இணங்கு பேரருள்‌ எய்திக்‌ கயிலைவாய்க்‌ 
கணங்க ளுக்கர சாகிய காதையும்‌ 60 


2929 தோகை பங்கினன்‌ சுந்தர வெற்பினோர்‌ 
காக மோசனக்‌ காதையைக்‌ கேட்டலும்‌ 
ஓகை யோடும்‌ ஒருவணி கன்களித்‌ 
தேகன்‌ வெள்ளிவெற்‌ பெய்து மியற்கையும்‌ 61 


293 நீப மல்கிய நீள்மது ராபுரிப்‌ 
பூப னாந்தமிழ்‌ நாட்டுப்‌ புரவலன்‌ 
கோப முற்றுக்‌ குறுமுனி கூறிய 
சாப நீங்கித்‌ தணந்த சரிதையும்‌ 62 


வக்தித்து - வழிபட்டு, தள்ளருங்கதி - வீடுபேறு. 
கருணைவாரி - அருட்கடல்‌, புரவிமாமகம்‌ - அசுவமேத யாகம்‌. 
பணம்‌ - பாம்பின்‌ படம்‌, ஆர்த்தவன்‌ - உடுத்தவன்‌ (சிவபிரான்‌). 


மோசனம்‌ - (விமோசனம்‌) விடுதலை ஓகை- களிப்பு, ஏகள்‌ - 
இறைவன்‌, 
நீபம்‌ - வேம்பு, பூபன்‌ - மன்னவன்‌, குறுமுனி - அகத்தியன்‌ 


ro 


224 


220 


998 


227 


228 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 


மகதி யாழ்முனி வாய்ந்தால்‌ லூர்வயிற்‌ 
றகுதி நான்முகன்‌ றன்னைவி னாவலும்‌ 
பகுதி யாவனப்‌ பாங்குற வாங்கதன்‌ 
மிகுதி யாவும்‌ விளம்பிய வண்ணமும்‌ 


முரணின்‌ மிக்க முழுவலித்‌ திண்புயத்‌ 
திரணி யன்சம ரேற்றிகல்‌ வெல்குவான்‌ 
தரணி காந்தன்‌ சகதண்டம்‌ யாவைக்கும்‌ 
அரணி னன்வந்‌ தருச்சனை செய்ததும்‌ 


தமர வேலை தனைக்கடைர்‌ தின்னமு 
திமைய வாணர்முன்‌ னேந்திவந்‌ தூட்டலும்‌ 
குமுத வாயுமை கொண்கன்‌ திருப்பெயர்‌ 
அமுத லிங்கமென்‌ ராகிய வண்ணமும்‌ 


வேரி நாண்மலர்‌ மேவிய நான்முகன்‌ 
நார தப்பெயர்‌ நற்றவற்‌ கம்பொனீள்‌ 
தீர மேவிய தீர்த்தங்கள்‌ யாவையும்‌ 
ஒரு மாறுமுன்‌ னோதிய பெற்றியும்‌ 


ஒழுகு செய்யதே ஜெத்துறு தந்திரி 
வழுவி லாத மகதியாழ்‌ மாமுனிக்‌ (கு) 
அழிவி லாகெறி யால்விதி யாய்ந்தொரு 
கமுகு மோசனக்‌ காதை யுரைத்ததும்‌ 


63 


ம்க்‌ 


[11] 


66 


67 


224 
225 


227 
22s 


மகதியாழ்‌ - மகதயாழ்‌ (நாரதரிடம்‌ இருக்கும்‌ யாழ்‌). 


முரண்‌ - பகையை வெல்லுதல்‌, சமர்‌ - போர்‌, சகதண்டம்‌ - முழு 
உலகம்‌. 


வேரி - தேன்‌, தீரம்‌ - கரை, ஓருமாறு - சிந்திக்குமாறு. 


தமரவேலை - அலைகடல்‌, கொண்கன்‌ - கணவன்‌, 


தந்திரி - யாழ்நரம்பு, மாமுனி - நாரதன்‌, 


கைலாயச்‌ சருக்கம்‌ 


71 


929 விளங்கு நீள்முடி வீதி விடங்கர்வான்‌ 


துளங்கி யாரூ ரெல்லை துன்னுநாள்‌ 


தளங்கொள்‌ சுந்தரச்‌ சையத்தின்‌ மல்கிய 


வளங்கள்‌ கண்டவன்‌ வைகிப்பின்‌ சென்றதும்‌ 01௨] 


930 அழுது பாற்கடற்‌ பெற்ற வருந்தவன்‌ 
வழுவி லாத முனிவர்க்கு மாட்சியான்‌ 
முழுதுந்‌ தேர்ந்து முறையுளிக்‌ கூறிய 
பழைசை வாழமர்‌ நீதிதன்‌ பான்மையும்‌ - 69 


281 இன்ன தொன்மை யெயையு மெடுத்தியான்‌ 
முன்ன வன்னரு ளால்மொழி வேனெனத்‌ 
தன்னை யொத்த சவுனக னாதியோர்க்‌ 


கன்ன சூத னுரைத்தன மைரோ 


கயிலாயச்‌ சருக்கம்‌ முற்றும்‌. 


பூ 
ஸு 


+ + 
4 % 


80 


தளம்‌ - இரத்தினக்‌ கற்படிவம்‌, சையம்‌ - மலை, வைகி - தங்கியிருந்து 


பழைசை - பழையாறை என்னும்‌ தலம்‌. 
காயலர்‌, 


அமர்நீதி - அமர்£ீதி 


நான்காவது 


சுந்தராசலச்‌ சருக்கம்‌ 


(சுந்தராசலம்‌ புவிக்கண்‌ வந்த வரலாற்றைக்‌ கூறுகென முனிவர்கள்‌ 
வேண்டச்‌ சூதமாமுனிவன்‌ சொல்லத்‌ தொடங்குதல்‌ ] 


( ஏமுசீர்‌ ஆசிரிய விருத்தம்‌ ) 


232 வாளரா வரசு தனக்கும்முன்‌ னாளின்‌ 

மதவலி மாருதந்‌ தனக்கும்‌ 

தோனாலாம்‌ வலியா லிகலது தோன்றச்‌ 
சுந்தரா சலம்புவித்‌ தோன்றும்‌ 

கேளுலாங்‌ காதை மொழிகென வறவோர்‌ 
கிளத்தலுஞ்‌ சூதமா முனிவன்‌ 

காளமா முகில்போல்‌ இருள்கனிந்‌ தொழுகும்‌ 
கண்டனை வணங்கினன்‌ சொல்வான்‌ 1 


[ தேவர்கள்‌ யாவரும்‌ சூழ்ந்திருக்கும்‌ பொன்மலைச்‌ காரலின்கண்‌ 
ஆதிசேடன்‌ வருதல்‌ ] 
03 வண்டுழா யணிந்த முகுந்தனும்‌, முகுந்தன்‌ 
வயங்கொளி நாபியிற்‌ பூத்த 
முண்டகா சனனும்‌ குலிசபா ணியனை 
முதலதே வருமுனி வோரும்‌ 
கொண்டல்போம்‌ துறங்கும்‌ தமனியச்‌ சாரற்‌ 
குலவரை நாப்பணிற்‌ குழுமிப்‌ 
பண்டொரு ஞான்று வைகினர்‌ வைகப்‌ 
பன்னக அரசனாங்‌ கடுத்தான்‌ கி 


£32 வாளராவரச - ஆதிசேடன்‌, மாருதம்‌ - வாயுக்கடவுள்‌, இகல்‌ பசை 
கண்டன்‌ - சிவபிரான்‌ 


899 வண்டுழாய்‌ - தளிர்த்ததுளசி, முகுந்தன்‌ - திருமால்‌, நாபி - உந்தி 
ட்‌ முண்டகாசனன்‌ - பிரமதேவன்‌, கொண்டல்‌ - கார்மேகம்‌, பன்னக 
அரசன்‌ - ஆதிசேடன்‌. 


சுந்தராசலச்‌ சருக்கம்‌ 73 


[நாரதன்‌ ஆதிசேடனின்‌ ஆற்றலைப்‌ புகழ்ந்து கூறக்கேட்ட 


234 


236 


226 


வாயுதேவன்‌ பொருது எழுதல்‌ ] 


அடுத்திடும்‌ பன்ன கேசனை நோக்கி 
ஆயிரம்‌ பணாடவி யதனான்‌ 
மடுத்திடுங்‌ கடல்சூழ்‌ தரையினைப்‌ பரிக்கும்‌ 
மதுகையே யன்றிவா னெலையும்‌ 
எடுத்தெடுத்‌ தருந்தும்‌ ஆற்றலாய்‌ உன்போல்‌ 
எறுழ்வலி எவருளர்‌ என்னத்‌ 
தொடுத்ததந்‌ திரியாழ்‌ நாரதன்‌ வியப்பத்‌ 
துண்ணென வாயுவும்‌ எழுந்தான்‌ 8 


[ வாயுதேவன்‌ தன்னுடைய ஆற்றலைச்‌ சோதித்துக்‌ 
காணுங்கள்‌ எனமொழிதல்‌ ] 
எழுந்தனன்‌ புழுங்கி நெட்டுயிர்ப்‌ பெறியா 
இருகணுங்‌ கடைக்கனல்‌ காலத்‌ 
தொழுந்தகை யமரர்‌ எவரையும்‌ நோக்கித்‌ 
துணையெயிற்‌ றரவையோர்‌ பொருளாய்‌ 
மொழிந்தனன்‌ முனிவன்‌ என்னுடை வலியும்‌ 
மூதரா வரசுடை வலியும்‌ 
உழுந்துருள்‌ பொழுதிற்‌ காணுதி ரென்ன 
ஊற்றமிக்‌ குடன்றனன்‌ உரைப்பான்‌ 4 


[வாயு தன்‌ அற்றலைபற்றிக்‌ கூறுதல்‌] 

அண்டகோ டிகளைத்‌ துகள்படப்‌ புடைப்பேன்‌ 
அசலகோ டியையெடுத்‌ தெறிவேன்‌ 

கொண்டலே ழினையும்‌ ஒருபுடைத்‌ தொகுப்பேன்‌ 
குரைகட லேழையும்‌ திரைப்பேன்‌ 


224 
285 


பணுடவி - படங்களாகிய காடு, எறுழ்வலி - மிக்க வலிமை. 


புழுங்கி - வெகுண்டு, கடைக்கனல்‌ - ஊழித்தீ, கால - வெளிப்பட 
உழுந்துருள்பொழுது - ஒரு உளுந்து உருளூகின்ற கால அளவை. 


74 நல்லூர்ப்‌ புராணம்‌ 
விண்டலத்‌ தியாவும்‌ இயக்குதல்‌ புரிவேன்‌ 

மேம்படும்‌ எவர்க்கும்‌எஞ்‌ ஞான்றும்‌ 
தண்டுத லிகந்த பிராணனது யானென்‌ 

சண்டவே கத்தையார்‌ தவிர்ப்பார்‌ 5 


[ அதுகேட்டு அனந்தன்‌ தன்‌ வலிகூற முற்படுதல்‌ ] 


097 மந்தரப்‌ பொருப்பை ஒருகணத்தே தான்‌ 

மத்தெனக்‌ கடவிடை யுய்ப்பேன்‌ 

சந்திர மவுலி வீரியர்‌ தனையும்‌ 
சரவணப்‌ பொய்கையின்‌ மடுத்தேன்‌ 

முந்திய தழற்குஞ்‌ சகாயன்‌ யானட்ட 
மூர்த்தியுள்‌ ஒருவன்யா னென்ன 

கந்தவா கனன்கட்‌ டுரைத்தனன்‌ உரைப்பக்‌ 
கனல்விழித்‌ தனந்தனு முரைப்பான்‌ 6 


[ அனந்தன்‌ தன்‌ ஆற்றலை விளம்புதல்‌ ] 
938 கருங்கட லாடை புடவியோர்‌ துகளிற்‌ 

கணபண மவுலிமேற்‌ பரிப்பன்‌ 

ஒருங்குட னுலகம்‌ முழுவதும்‌ தனித்துண்‌ 
டும்பரைத்‌ தாங்குமா யனையும்‌ 

வீரிதரும்‌ அணையாய்த்‌ தாங்குவன்‌ இமைய 
வெற்பையும்‌ கறங்கெனத்‌ கதிரிப்பன்‌ 

திரிபுர மெரிக்குஞ்‌ சிலைக்குநா ணாகிச்‌ 
சிற்பரற்‌ கணியுமா குவனால்‌ 7 


236 அசலகோடி - மலைக்கூட்டம்‌, கொண்டல்‌ “மேகம்‌, பிராணன்‌ - 
உயிர்‌. 

287 மந்தரப்பொருப்பு - மந்தரமலை, சந்திரமவுலி - சிவபிரான்‌, தழல்‌ - 
அக்கினிக்கடவுள்‌, கந்தவாகனன்‌ - வாயுதேவன்‌, அனந்தன்‌ - ஆதி 
சேடன்‌. 

288 புடவி- பூமி, மவுலி - முடி, பரிப்பன்‌ - தாங்குவேன்‌, அனை - 
படுக்கை, கறங்கு - காற்றாடி, சிலை - விஸ்‌, சிற்பரன்‌ - சிவபிரான்‌, 
அணி - ஆபரணம்‌, 


சுந்தராசலச்‌ சருக்கம்‌ 78 


[ வாயுவைப்‌ பார்த்து நீ என்‌ உணவாக உள்ளாய்‌ 
எனக்‌ கூறிப்‌ போருக்கழைத்தல்‌ ] 
289 ஆயிரம்‌ பகுவாய்‌ முழைஞ்சுகொப்‌ பளிக்கும்‌ 

ஆலவே கத்தையார்‌ தடுப்பார்‌ 

நீயுமென்‌ னுணவே யாமெனி லெனக்கு 
நிகர்வது பிறிதெவன்‌ கொல்லோ 

வாயின லுரைத்தென்‌ னாகுவ அனது 
மதுகையும்‌ எனதெறுழ்‌ வலியும்‌ 

ஏயெனு மளவிற்‌ காண்பரால்‌ வானோர்‌ 


எனக்கனன்‌ நிடுசமர்க்‌ கமைந்தான்‌ 8 


[ தேவர்கள்‌ இம்மலைச்‌ சிகரத்தைப்‌ பெயர்த்து எடுத்திடுக என 
வாயுவிடம்‌ கூற அவன்‌ எழுதல்‌ ] 
240 அமைதலு மன்னோ ரொருவருக்‌ கொருவர்‌ 
ஆற்றலி னிகலுதல்‌ நோக்கி 
இமையவர்‌ உமது மதுகையைக்‌ காண்பாம்‌ 
யாமென மற்றிஃ துரைப்பார்‌ 
சிமையவெற்‌ பிதனைப்‌ பெயர்த்துநீ மற்றுத்‌ 
திண்ணிதிற்‌ புறத்தினீ என்னாத்‌ 
தமையடுத்‌ தெழுந்த சமீரணன்‌ தனக்குஞ்‌ 
சருப்பவேந்‌ தனக்குமாங்‌ குரைத்தார்‌ 9 
[ அதனைப்‌ பெயர்க்க ஓட்டாமல்‌ தடுக்க 
அனந்தன்‌ பேருருக்கொள்ளல்‌ ] 
241 இசைத்தலும்‌ அனந்தன்‌ காட்டெரி கதுவ 
எழுந்ததோர்‌ வெண்புகை மானத்‌ 
திசைத்தலம்‌ சிறுகப்‌ படைவி விரித்துச்‌ 


289 ஆலவேகம்‌ - ஆலகாலவிடம்‌ போன்ற கோபம்‌, உணவு - பாம்பு 
காற்றை உணவாகக்‌ கொள்ளுதலின்‌ இவ்வாறு கூறினான்‌. மதுகை - 
வலிமை, 


240 சமீரணன்‌ - வாயுதேவன்‌, சருப்பவேந்தன்‌ - ஆதிசேடன்‌, 


76 நல்லூர்ப்‌ புராணம்‌ 
விசைத்துமே லெழுந்து தனதுநெட்‌ டுடல்மா 
மேருவிற்‌ காயிர மடங்காய்‌ 
அசைத்தன னீட்டிக்‌ கணவன லுகுப்ப 
ஆங்கதன்‌ பாங்கர்வந்‌ தடுத்தான்‌ 10 
[ அனந்தன்‌ தன்‌ உடலால்‌ பொன்மலையைச்‌ சுற்றிக்கொண்டு 
வாயுவின்‌ செயலைத்‌ தடுத்தல்‌ ] 
242 நிலத்துவா லூன்றித்‌ தனதுநெட்‌ டுடலான்‌ 
நெடுவரை முழுவதுஞ்‌ சூழ்ந்து 
வலத்தினற்‌ சிக்க யாத்தனன்‌ இறுக்கி 
மணிப்பண மாயிர மவற்றால்‌ 
ஈலத்தகு சிகர கோடிகண்‌ மறைத்தான்‌ 
நானிலம்‌ முழுவதும்‌ நடுங்கச்‌ 
சொலத்தகுக்‌ தகைத்தோ மற்றவ னாற்றல்‌ 
சுரர்களும்‌ நடுநடுங்‌ கினரால்‌ 11 


[ அனந்தன்‌ மலைச்சிகரத்தை காக்கும்‌ முயற்சியின்‌ வலிகண்டு 
தேவர்கள்‌ வியந்து கூறல்‌ ] 
242 அண்டகூ டத்தை யாக்கிய தொடங்கும்‌ 
அந்தணன்‌ தரணம்நட்‌ டதற்கு 
வெண்டுகில்‌ சாத்தும்‌ விதங்கொலோ வல்லால்‌ 
வெண்முகில்‌ வீழ்ந்திடும்‌ மாண்போ 
கொண்டவான்‌ பனியின்‌ எழுச்சியோ மற்ற 
குளிர்ச்சியாற்‌ ரொட்டகஞ்‌ சுகமோ 
மண்டுபாற்‌ கடலை மதித்தராட்‌ பொதிந்த 
வயங்கொளி வெண்ணெய்மற்‌ றேயோ 12 
241 காட்டெரிகதுவ- காட்டுத்தீப்‌ பொருந்த, மான - ஒப்ப, கணவனல்‌ - 
பெருகெருப்பு. 
242 சிக்கயாத்தனன்‌ - அகப்படப்‌ பற்றிக்கொண்டான்‌, 


௨49 தூணம்‌ - தூண்‌ (கம்பம்‌), வெண்டுகில்‌ - வெள்ளாடை, கஞ்சுகம்‌ - 
சட்டை: 


த 1 ர 
சுந்தராசலச்‌ சருக்கம்‌ ரர்‌ 
[ அனந்தன்‌ சிகரத்தைக்‌ காக்கும்‌ காட்சி வருணனை ] 
944 கூற்றுயிர்‌ குடித்த குரைகழ லொருவன்‌ 
குலவிய செம்பொன்மே னியிற்பால்‌ 
நீற்றொளி பழுத்த வண்ணமோ நெடுநாள்‌ 
நிலத்தினை த்‌ தாங்குநீர்‌ மையினால்‌ 
ஆற்றல்சா லுதலுக்‌ கிரசத மணிப்பூண்‌ 
அமைத்ததோ சுடுசுணச்‌ சாந்தம்‌ 


தீற்றிய வானே தெரிந்தில மனந்தன்‌ 
திண்ணிதிற்‌ பொதிந்தவப்‌ பரிசே 13 


[ குலகிரிகளும்‌ கடலேழும்‌ கலங்கின எனல்‌ ] 


946 அத்திறம்‌ மேரு வடிமுடி காறும்‌ 

ஆயிரம்‌ முடியுடை யனந்தன்‌ 

பொத்துதல்‌ புரியக்‌ குலகிரி யனைத்தும்‌ 
பூளைவீ எனத்திசை புகுத 

முத்தெறி தரங்கக்‌ கருங்கட லேமும்‌ 
மொத்துண்டு கரைபொரு திரங்க 

சத்தமே கழும்பஞ்‌ சடரெனப்‌ பறப்பத்‌ 
தருக்குலஞ்‌ சருகெனச்‌ சுழல ர்க 


[ விண்ணில்‌ உள்ள திங்கள்‌ முதலியவை கறங்கெனச்‌ சுழல 
திசைக்கரிகள்‌ அழுங்க தேவர்கள்‌ அஞ்சினர்‌ எனல்‌] 
246 திங்களும்‌ மதியும்‌ கறங்கெனத்‌ திரிய 
திசைக்கரி யவசமொத்‌ தழுங்க 
அங்கண்மா நிலமும்‌ விசும்பும்‌ மாறாட 
அண்டருங்‌ கண்புதைத்‌ தஞ்ச 


244 ஒருவன்‌ - சிவபிரான்‌, பால்‌ - வெண்மை, இரசதமணி .. வெள்ளி 
மணி, சுணச்சாந்தம்‌ - சுண்ணாம்புச்‌ சாந்து. 


245 பூளைவி- பூளைப்பூ, தரங்கக்கடல்‌ - அலைகடல்‌, இரங்க - ஓலிக்க 
பஞ்சடர்‌ - பஞ்சின்துகள்‌, தருக்குலம்‌ - மரங்கள்‌. 


ம்‌ ந்ல்லூர்ப்‌ புரர்ண்ம்‌ 


எங்கணுந்‌ துகள்பட்‌ டொழியவான்‌ முகட்டில்‌ 
இலங்குடுக்‌ கணங்களும்‌ (யாவும்‌) 

மங்குதல்‌ புரியும்‌ ஊழியிஞ்‌ ஞான்று 
வந்ததோ எனப்புவி மருள 16 


[ சிகரத்தைப்‌ பெயர்க்க வாயு முயலும்‌ வருணனை ] 


247 கூற்றென வருத்து நெருப்பெனக்‌ கொதித்துக்‌ 

கொடியவெள்‌ ளிடியென முழங்கிச்‌ 

சீற்றமுக்‌ தானும்‌ தெரிவுறு வண்ணம்‌ 
தீப்பொரி விழிக்கடைச்‌ சிந்தி 

நாற்றிசை முகமும்‌ ஒருமுக மாக 
நாலிரண்‌ டிரண்டெனக்‌ கிடந்த 

காற்றெழுந்‌ தடர்ந்து தொடர்ந்துமீ தூர்ந்து 
கைபரம்‌ தலைத்ததை யன்றே 16 


[வீசியெழுந்த வாயுவைத்‌ தான்‌ விழுங்கிக்கொண்டே 
கலக்கமின்றி யிருக்கும்‌ அனந்தன்‌ நிலை யிதுவெனல்‌ ] 
949 அலைத்தலும்‌ மேரு அலைவுறா எண்ணம்‌ 

அனந்தனும்‌ திண்ணிதின்‌ யாத்துத்‌ 

தலைத்தலை சோர்ச்சி யிலாவகைக்‌ காத்துத்‌ 
தனதுடை யாயிரம்‌ பகுவாய்‌ 

பிலத்தினில்‌ வாயு வனைத்தையும்‌ புகுத்திப்‌ 
பெரும்பசி தணிந்திலா தவன்போல்‌ 

கலக்கமற்‌ றின்றி வரவரப்‌ பருகிக்‌ 
கதுவுறாப்‌ பிரமமொத்‌ துளனால்‌ 17 


246 திசைக்கரி - திக்குயானைகள்‌. அண்டர்‌ - தேவர்‌ உடுக்கணங்கள்‌ - 
வீண்மீன்‌ கூட்டங்கள்‌, மருள - கலங்க. 


247 உருத்து - வெகுண்டு, நாலிரண்டிரண்டு - பத்து ( தசவாயுக்கள்‌ ) 
. கைபரந்து - எல்லைகடந்து, அன்றே அசை, 


843 சோர்ச்சி - சோர்வு, மறதி, பிலம்‌ - குகை, 


சுந்தராசலச்‌ சருக்கம்‌ 


79 


[வாயுவின்‌ வேகத்தால்‌ உலகம்‌ கறங்கெனச்‌ சுழல்கிறதெனல்‌] 


249 


260 


21 


252 


( கலிவிருத்தம்‌ ) 


இறங்க வேற்றுஞ்‌ சலாகை யிலங்கொளி 
திறங்கொள்‌ மேருச்‌ சிகரமொப்‌ பாகவே 
மறங்கொள்‌ வாயு மதுகையி னற்சுழல்‌ 
கறங்கு போன்றது காசினி வட்டமே 


[ அனந்தன்‌ விடாது பற்றியிருக்கும்‌ நிலை ] 
அண்ட கூட மலைந்துகப்‌ பற்பகல்‌ 
சண்ட மாருத மின்னணந்‌ தாக்கலும்‌ 
மண்டு மாற்றலின்‌ வாளரா வேந்தனும்‌ 
கொண்டு பற்றினன்‌ கூற்ற மொப்பாகவே 


[ இருவருடைய ஆற்றலும்‌ சலியாமை கண்ட்‌ 


தேவர்களின்‌ எண்ணம்‌ ] 
வாயு வாற்றலும்‌ வாளரா வாற்றலும்‌ 
சாயு மாறு சலீப்பதி லாமைவான்‌ 
க்ப்‌ ல்க வாக கண்டிறும்‌ பூதனல்‌ 
ஓயு மாறிரப்‌ பாமென வுன்னினார்‌ 


[ தேவர்கள்‌ அனந்தனிடம்‌ வேண்டுதல்‌ ] 
உன்னி விண்ணோ ருரக னின்னிடைத்‌ 
துன்னு மாற்றலுன்‌ (னாலித்‌) தொல்புவிச்‌ 
சின்ன மின்னம்‌ படாது சிறிதுகீ 
மன்ன பணை லக்ன 


249 
251 


சாயுமாறு - தோற்கும்‌ வகை, 


சலாகை - இரும்புத்தடி, மரம்‌ - ம்‌ மதுகை - வலிமை. 


உன்னினார்‌ - எண்ணினார்‌. 


252 உரகள்‌ - ஆதிசேடன்‌, சின்னம்‌ - தீங்கு. 


18 


19 


90 


21 


இரப்பாம்‌ - வேண்டுவோம்‌, 


80 நல்லூர்ப்‌ பாரணம்‌ 


[ அனந்தன்‌ தன்‌ பிடியைச்‌ சிறிது தளர்த்தலும்‌ - 
வாயு சிகரத்தைப்‌ பிடுங்குதலும்‌ ] 
2053 வந்து வானவர்‌ வாழ்த்தலு மற்றது 
சிந்தை செய்து சிறிதிடம்‌ தந்தது 
தந்த (போதினில்‌ மாமணிக்‌ கூடத்தோ 
டந்தில்‌ வாயு பிடுங்கிய தாமரோ 22 


[ வாயுவின்‌ சீற்றம்‌ தணியத்‌ தேவர்கள்‌ வேண்டுதல்‌ ] 
9564 பிடுங்க லோடும்‌ 44 பவ 
இடஙய்கொள்‌ பூதல மீறுறு வண்ணத்தாற்‌ 
றடங்கொள்‌ வானவர்‌ தானவர்‌ கையமைத்‌ 


தடங்க வேண்டலும்‌ அடங்கிய தாமரோ 22 


[ தேவர்கள்‌ இருவரையும்‌ போற்றிக்‌ கொண்டாடி மகிழ்தல்‌ ] 


956 அரவ வேந்தையும்‌ ஆறிறல்வங்‌ கூழையும்‌ 
பரவி நும்வலி பார்த்தனம்‌ யாமெனா 
இருவீர்‌ நீவிர்‌ இளைத்திலிர்‌ ஈண்டென 
உரவு நீண்முடி யும்பர்கொண்‌ டாடினர்‌ 24 


[ இருவரும்‌ மாறுபாடு தணிந்துசெல்லத்‌ தேவர்கள்‌ தம்‌ 
இருப்பிடம்‌ சேர்தல்‌ ] 
266 சண்ட வாயுவும்‌ சர்ப்பமும்‌ மாறுதீர்ந்த்‌ 
தண்டர்‌ போற்ற வகன்றன வப்பொழு 
தெண்டி சாமுகத்‌ திந்திர னதியர்‌ 
(தண்ட) லின்றியே தம்பதத்‌ தேகினார்‌ திம்‌ 


255 .வங்கூழ்‌ - காற்று (வாயுதேவன்‌) உரவு - வலிமை, உம்பர்‌ஃ 
தேவர்கள்‌, 


256 சர்ப்பம்‌ - ஆதிசேடன்‌, தம்பதம்‌ - தமதிருப்பிடம்‌, 


சுந்தராசலச்‌ சருக்கம்‌ 84 


[ சுந்தராசலம்‌ இங்குவந்த வரலாற்றை கூறுவேன்‌ எனச்‌ 
சூதமுனி உரைத்தல்‌ ] 
267 அங்க ணுற்ற திறம தாலினித்‌ 
துங்க நீள்முடிச்‌ சுந்தர மால்வரை 
இங்கு வந்த திறமற்‌ றியம்புகேன்‌ 
உங்க என்பின லென்றினி தோ தினான்‌ 26 


[ சோழனாடு செய்த தவப்பயன்‌ எனல்‌ ] 


268 நாவ லஞ்செழுந்‌ தீவு நவையிலாத்‌ 
தேவ மேருவின்‌ றென்றிசைப்‌ பாங்கரும்‌ 
பூவ லம்புரீர்‌ பொன்னின்‌ னடுமுன்‌ 
ஏவ வாற்றும்‌ இழுக்கில்‌ தவத்தினால்‌ 27 


[ வாயுவின்‌ வேகத்தால்‌ கயிலாயத்தின்‌ நீள்மணிக்கூடம்‌ 
இங்குவந்து சேர்ந்ததெனல்‌ ] 
269 வாயு வேகத்தான்‌ மாகயி லாயத்தின்‌ 
ஏயு நீள்மணிக்‌ கூடத்தோ டேந்தெழிற்‌ 
ழூய நீடொளிச்‌ சுந்தர மால்வரை 
மேய காவிரித்‌ தென்கரை மேவிற்றால்‌ 28 


[ அதனோடுகூட சந்தனமால்வரை வளம்கூறுதல்‌ ] 
260 தணப்பில்‌ சுந்தரச்‌ சைய மதனுக்குக்‌ 

குணக்கி ரண்டு குரோசத்‌ தின்னெல்லை 

மணக்குஞ்‌ சாந்த மணிக்கூட மால்வரை 


கணக்கி லாவளம்‌ பூத்துக்‌ கனிந்ததால்‌ 29 


260 தப்பில்‌ - நீங்குதலில்லாத, குணக்கு - கிழக்கு, குரோசம்‌ - ஓர்‌ 
நீட்டலளவு. 


த 11-12 


82 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ இம்மலையில்‌ உள்ள இலிங்கத்தைக்‌ காமதேனுவும்‌ 
முனிவர்களும்‌ அருச்சனை புரிந்துவந்தனர்‌ எனல்‌ ] 
261 அனைய குன்றமர்‌ அற்புத லிங்கத்தைத்‌ 
துனிவி லன்பிற்‌ சுரபி யருச்சித்துக்‌ 
கனைக ருங்கடற்‌ காசினி போற்றவே 
முனிவிற்‌ பேரின்பம்‌ முற்றிய தென்பரால்‌ 30 


[ இம்‌ மலையில்‌ ஓளிமயமாய மகாலிங்கம்‌ விளங்குகிற தெனல்‌ ] 
262 பொன்னித்‌ தென்கரை பொற்புறு பான்மையால்‌ 
துன்னி யுற்றவச்‌ சுந்தர மால்வரை 
தன்னிற்‌ சோதி தயங்கு மணிமயம்‌ 
மன்னு கின்ற மகாலிங்கம்‌ வைகுமால்‌ 31 


[ இங்கே இறைவனோடு மலைமகளூம்‌ உறைகின்றாள்‌ எனல்‌ ] 
263 வைகு மந்த மகாலிங்கம்‌ தன்னுடன்‌ 

மெய்க லந்தமின்‌ னாள்கிரி சுந்தரி 

மொய்க ருங்குழல்‌ முற்றிழைச்‌ செய்யவாய்‌ 

பெய்க னங்குழைப்‌ பேதையும்‌ வைகுமால்‌ 32 


[ சுந்தராசலத்தின்‌ அளவு கூறுகிறது இச்செய்யுள்‌ ] 
264 அன்ன குன்றத்‌ தடியி னகலந்தான்‌ 
மன்னும்‌ யோசனை முன்றதன்‌ மாமுடி 
பன்னு கின்ற பரப்பரை யோசனை 
என்ன ஓதுவர்‌ மேலவ ரென்பவே 92 


( இவ்வெற்பில்‌ இறைவன்‌ லிங்கவடிவில்‌ இருக்கும்‌ காட்சி ] 
265 நலஞ்செய்‌ கின்ற நவமணி வண்ணமாய்‌ 

இலங்கு சுந்தர லிங்கமி ருந்ததால்‌ 

நிலந்த னிற்புகு தாதந்த நீள்வரை 

பொலங்கொள்‌ மாமுடி பொற்புறத்‌ தோன்துமால்‌. 34 


261 துனிவில்‌ - வெறுப்பில்லாத, சுரபி - காமதேனு, 
268 கிரிசுந்தரி - பார்வதி, பேதை - பார்வலியாகிய உமையம்மை, 


சுத்தராசலச்‌ சருக்கம்‌ 98 
( இத்தல விருட்சத்தின்கீழ்‌ இறைவன்‌ பொலிகின்றான்‌ எனல்‌ ] 


266 அக்கு வட்டின்‌ அரும்பெற லுச்சிமேல்‌ 
முக்கி ளைத்தளிர்‌ மொய்மலர்க்‌ கூவிளம்‌ 
தக்க வன்னதன்‌ கீழருள்‌ தான்குடி 
புக்க லிங்கம்‌ பொலிந்தஃ தென்பரால்‌ 36 


பு அன்பருக்கு அருளு தற்பொருட்டிங்கு 
உறைகின்றான்‌ எனல்‌ ] 


267 ஈறி லன்பர்க்கும்‌ எண்ணில்விண்‌ ண~ோருக்கும்‌ 
பேறு நல்கும்‌ பொருட்டுப்‌ பிறையுடன்‌ 
ஆறு வன்னி யரவம ணீந்துமை 
கூறு கொண்ட குழகன்‌ உறைவனால்‌ 36 


[ தேவர்களும்‌ சித்தர்களும்‌ மூவர்களும்‌ அங்கு 
உறைகின்றார்‌ எனல்‌ ] 
969 தேவர்‌ கின்னரர்‌ சித்தர்விச்‌ சாதரர்‌ 
யாவ ரும்மங்க ணெய்தி யுறைவரால்‌ 
மூவர்‌ தம்மிலும்‌ முன்னவன்‌ மால்வரைப்‌ 
பாவை யாளொடும்‌ வைகுமப்‌ பான்மையால்‌ a7 


[ இங்கு வாழ்வார்க்கும்‌ வழிபடுவார்க்கும்‌ எய்தும்‌ 
பேறு இது என்கின்றது ] 


269 எண்டி சாமுகத்‌ துற்றுமில்‌ வெற்பையுட்‌ 
கொண்டு ளார்க்கும்‌ பரகதி கூடுமால்‌ 
கண்டு ளாருக்கும்‌ கைதொழு வார்க்கும்வாய்‌ 
விண்டு வாழ்த்துநகர்க்‌ கும்சொல வேண்டுமோ 38 


968 குவடு - சிகரம்‌, தக்க - தங்கி விளங்க, 
267 ஆறு - கங்கை, வன்னி - வன்னிமாலை, அரவம்‌ - பிம்ப குழகள்‌ - 
சிவபிரான்‌ 


டட 


54 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ இத்தலத்திற்கு வடமொழியிற்‌ சுந்தரமாபுரம்‌ என்று 
பெயர்‌ என்கின்றது ] 


210 வீறு சுந்தர வெற்பவன்‌ மேவலாற்‌ 
பேறு நல்கும்‌ பெயரத்‌ தலந்தனக்‌(கு) 
ஆறு சூடி யருளால்‌ அவனிமேல்‌ 
மாறில்‌ சுந்தர மாபுர மென்பரால்‌ 


[ சுந்தரமாபுரத்தைத்‌ தமிழ்ச்‌ சான்றோர்‌ நல்லூர்‌ எனத்‌ 
தமிழிற்‌ கூறுவர்‌ எனல்‌ ] 
97.1 தேவ பாடையிற்‌ செப்புமப்‌ பேரினைத்‌ 
தாவி லாத தமிழ்தெரி நாவலர்‌ 
பூவில்‌ மங்கை பொருந்தலி னற்செல்வம்‌ 
ஓவி லாதநல்‌ லூரென்‌ றுரைப்பரால்‌ 


[ இக்கதை கேட்போர்‌ எய்தும்‌ பயன்‌ கூறுகிறது ] 


272 சொற்ற விக்கதை சொல்லுரர்‌ கேட்குநர்‌ 
முற்று மன்பி லெழுது முறைமை யோர்‌ 
குற்ற மின்றிக்‌ குவலய மீதில்வாழ்ந்‌ 
தற்றம்‌ மீக்கும்‌ அரனருள்‌ சேர்வரால்‌ 

[ இக்கதையின்‌ எழுத்தொன்று கற்பினும்‌ இறையடி 
சேர்வர்‌ எனல்‌ ] 

273 இக்க தைக்க ணெழுத்தொன்று கற்பிலும்‌ 
தக்க வாறு சலிப்பின்றிக்‌ கேட்பினும்‌ 
மிக்க செல்வங்கள்‌ யாவையு மேவியே 
அக்க ணிந்த அரன்பதம்‌ சேர்வரால்‌ 


271 தேவபாடை - சமற்கிருதம்‌, தாவிலாத - குறைவில்லாத, 
. 212 அக்கு - எலும்பு, 
278 விஞ்சை - வித்தை. 


39 


40 


47 


42 


௬ந்தராசலச்‌ சருக்கம்‌ 
[கேட்க விரும்பினோர்‌ எல்லாப்‌ பேறுகளும்‌ பெறுவர்‌ எனல்‌ ] 


274 ஆயுள்‌, விஞ்சை, யருள்மகப்‌ பேற்றுடன்‌ 
ஏயுஞ்‌ செல்வம்‌ இராசவ சீகரம்‌ 
தூய ஈல்லதம்‌ தொல்புக ழெய்துவார்‌ 
மேய விக்கதை கேட்க வீரும்பினோர்‌ 


சுந்தராசலச்‌ சருக்கம்‌ முற்றும்‌ 


() 


Ng wg 


85 


43 


ஐந்தாவது 
பிரமதேவர்‌ அருச்சனை புரிந்த சருக்கம்‌ 


[ பிரமதேவன்‌ பூசனை புரிந்த வரலாற்றை முனிவர்கள்‌ 

சூதமுனிவரிடம்‌ வேண்ட அவர்‌ கூறத்தொடங்குதல்‌ ] 
976 ஏய்ந்த காதலால்‌ ராச தக்குணச்‌ 
சாந்தி வந்துறுந்‌ தன்மை யாலயன்‌ 
வாய்ந்த பூசைசெய்‌ வண்மை சூதநீ 


ஆய்ந்து சொல்கென அவனும்‌ சொல்கிறான்‌ 1 


[படைப்புத்‌ தொழிலிற்‌ சலிப்புற்ற பிரமன்‌ வருந்தி எண்ணுதல்‌ ] 
276 படைப்புப்‌ பூண்டுழல்‌ பான்மை யால்ஈமக்‌ 
கிடைப்ப டாச்செயல்‌ எய்து கின்றதால்‌ 
தடைப்பு ணுந்துளந்‌ தன்ம யத்துறக்‌ 
கிடைப்ப தென்றெனாக்‌ கேத முற்றரோ 2 


[ உயிர்களின்‌ அறத்திற்கும்‌ மறத்திற்கும்‌ ஏற்பப்‌ செய்வது 
ஒரு தொழிலாகுமா என எண்ணுதல்‌ | 
277 அறஞ்செய்‌ கிற்பவும்‌ துலக்க ணெய்தியே 
மறஞ்செய்‌ கிற்பவு! ஆகி மன்னுயிர்‌ 
பிறந்தை யெய்துமப்‌ பேசும்‌ யாவையும்‌ 


திறந்தெ ரிக்துசெய்‌ வதமோர்‌ செய்தியே? 3 


275 ஏய்ந்த - பொருந்திய, இராசதகுணச்சாந்தி - இராசதகுணஅமைகி, 


276 படைப்பு - படைத்தல்‌ தொழில்‌, இடைப்படா - ஓய்வில்லாத 
கேதம்‌ - வருத்தம்‌, 


277 அலக்கண்‌ - துன்பம்‌, மறம்‌ - பாவம்‌, பிறந்தை - பிறவி, 


பிரமதேவர்‌ அருச்சனை புரிந்த சருக்கம்‌ 87 


[ எழுவகைத்‌ தோற்றத்திலும்‌ நாற்கதியிலும்‌ பிறப்பிக்கும்‌ 
பிரமன்‌ தொழில்‌ ] 
278 தோற்ற மேழெனத்‌ தொகுத்துத்‌ தொல்லுயிர்‌ 
ஏற்ற நாற்கதிக்‌ கெய்த வேற்றலும்‌ 
பேற்றுக்‌ கேடின்பம்‌ பிணிகி ழவுசா 
வாற்று மாறுமோ ரமைதி யாகுமோ ! 4 


[ உயிர்கள்‌ பல்வேறு நிலைகள்‌ எய்தும்‌ நிலைபற்றி எண்ணுதல்‌ ] 
279 இன்ப மெய்துவ எண்ணில்‌ பல்லுயிர்‌ 

துன்ப மெய்துவ சொல்லி னத்துணை 

அன்பு செய்வன அலகி லாதன 

வன்பு செய்வன வகுக்க லாகுமோ? 2 


[ வாழ்வும்‌ தாழ்வும்‌ செல்வமும்‌ வறுமையும்‌ உயிர்கள்‌ எய்தும்‌ 
நிலைபற்றிக்‌ கருதுகின்றான்‌ பிரமன்‌ ] 
980 மணந்து வாழ்வன கோடி மணமிசைத்‌ 
தணந்து சாம்புவ கோடி தாவிலா(து) 
இணங்கு செல்வத்த கோடி யேமுற்‌ 
றுணங்கு நல்குர வுறுவ கோடியே 6 
[ தாழ்ந்தும்‌ நோயுற்றும்‌ நோயின்றியும்‌ உயிர்கள்‌ விளங்கும்‌ 
நிலையைக்‌ கருதுதல்‌ ] 
281 தாழ்ந்து போற்றுவ வனந்தந்‌ தம்மையே 
சூழ்ந்து போற்றவோங்‌ குவவு மத்துணை 
வீழ்ந்து கோயினால்‌ விளிவ வெண்ணில 
ஆழ்ந்த கோயிலா தனவ னந்தமே 7 


278 ஏற்றல்‌ - பிறக்குமாறு செய்தல்‌, பேற்று - பேறு (செல்வம்‌), 
கிழவு - கிழட்டுத்தன்மை. 

279 அலகிலாதன - அளவில்லாத உயிர்கள்‌, வன்பு - கொடுஞ்செயல்‌, 

280 சாம்புவ - அழிபவை, தாவிலாது - கெடாது, ஏதம்‌ - குற்றம்‌. 

981 விளிவ - இறப்பவை, அனந்தம்‌ - பல, 


896 


[கட்ட 
ன 
_ 

= 

8 

ட்டி 


நல்லூர்‌ 


[ அறிவும்‌ ஆற்றலும்‌ அவையின்றியும்‌ விளங்கும்‌ 
உயிர்கள்‌ பற்றி எண்ணுதல்‌ ] 
282 இழிவ சிற்சில வேற்ற மாகவே 
மொழிவ சிற்சில மூடஞ்‌ சிற்சில 
ஒழிவி லாவறி வுதவ நன்னெறி 
அழிவில்‌ விஞ்சைய வனந்த கோடியால்‌ 8 


[ பிறப்பதும்‌ இறப்பதுமாக நிகழும்‌ உயிர்களின்‌ 
நிலையை எண்ணுதல்‌ ] 
283 பிறப்ப வாயிரம்‌ பிறந்து பூமிசை 
யிறப்ப வாயிரம்‌ இனைய யாவையும்‌ 
மறப்பி லாவகை மதித்து நோக்குதல்‌ 
சிறப்பென்‌ ருருமோ சிறுமைத்‌ தென்பவே 9 


[ இத்‌ தொழிலை வெறுத்து இறைவனிடம்‌ அமைதிபெற 
எண்ணுதல்‌ ] 
284 ஆத லாலுளம்‌ அமைதி வந்துற 
நாத னருளினை ஈணுகிப்‌ போற்றுதற்‌ 
கேது வாந்தலம்‌ எவையும்‌ சார்ந்துபின்‌ 
ஒர்ந்து மேதி னீயை மேவினான்‌ 10 


[ பிரமன்‌ பல தலங்களைச்சுற்றி இறுதியில்‌ நல்லூரடை தல்‌ ] 
285 மேவி நான்முகன்‌ வேலை சூழ்புவித்‌ 

தாவி லாத்தல மெவையுஞ்‌ சார்ந்துபின்‌ 

ஓவி லாதுமை யுடனு றைந்துமெய்த்‌ 

தேவன்‌ வாழும்கல்‌ லூரைச்‌ சார்ந்தனன்‌ 11 


282 இழிவ - தாழ்வன, விஞ்சைய - வித்தையை உடையவை, 


288 மதித்து - கணக்கிட்டளர்து, சிறுமைத்து - சிறுமையுடையது. 


284 வேலை - கடல்‌, ஒவிலாது - ஒழிவில்லாமல்‌, 


பிரமநேவர்‌ அருச்சனை புரிந்த சருக்கம்‌ 99 


[ பிரமன்‌ ௩ல்லூரிறைவனை வணங்கி மகிழ்ந்து அருச்சனை புரிதல்‌ ] 
286 சேர்ந்து முக்கணான்‌ செம்பொ லையஞ்‌ 
சார்ந்து தாண்மலர்‌ தலையிற்‌ சூடியே 
யார்ந்த காதலால்‌ அருச்ச னைசெய்வான்‌ 
வார்ந்து கண்கணீர்‌ ததும்ப வாழ்தினான்‌ 12 
[ இறைவன்‌ பிரமனை முறைப்படி அருச்சிப்பாயாக என அருளுதல்‌] 
997 கஞ்ச மாமலர்க்‌ கடவுள்‌ வாழ்த்தலும்‌ 
அஞ்ச னம்மிடற்‌ றையன்‌ அர்ச்சனை 
கெஞ்சு வந்துநீ நெறியிற்‌ செய்கென 
செஞ்செ வேயருள்‌ செய்திட்‌ டானரோ 13 
[ பிரமன்‌ முறையாக அருச்சனை புரிதல்‌ ] 
998 முண்ட காசனன்‌ முறையி லின்னணந்‌ 
தொண்டை வாய்க்கிரி சுந்த ரீயுடன்‌ 
மண்டு சோதியம்‌ மாம ணீமயத்‌ 
தண்டர்‌ நாதனை அருச்சித்‌ தானரோ 14 
[பிரமன்‌ அருச்சனைக்கு மகிழ்ந்த இறைவன்‌ தேவியோடு 
காட்சிதர எழுதல்‌ ] 
( கலித்துறை) 
289 பருவ மாயிரங்‌ கடந்தபின்‌ 
பனிமதி மிலைச்சும்‌ 
உருவ நீண்முடி யும்பர்‌ கோன்‌ 
உந்திபூத்‌ தவன்செய்‌ 
பொருவில்‌ பூசனைக்‌ குள்ளுவந்‌ 
தருள்மழை பொழிவான்‌ 
அரிவை தன்னெடும்‌ அவ்விலிங்‌ 
கத்தினின்‌ றெழுந்தான்‌ 16 


287 கஞ்சமாமலர்க்கடவுள்‌ - பிரமதேவன்‌, அஞ்சனம்‌-கருமை, 
மிடறு - தொண்டை. 

288 முண்டகாசளன்‌ - பிரமன்‌, முண்டகம்‌ - தாமரை, தொண்டை - 
கொவ்வைக்களி, ்‌ 

989 உந்திபூத் தவன்‌ - பிரமன்‌, பொருவில்‌ - ஒப்பில்லாத. 


90 நல்லூர்ப்‌ புராணம்‌ 
[ இறைவனின்‌ திருவடிக்‌ கோலம்‌ ] 
990 பனிச்செ முந்துணர்‌ இதழியம்‌ 
படர்சடைப்‌ பரப்பின்‌ 
புனிற்றி எம்பிறைச்‌ செக்கர்வான்‌ 
எழுக்தெப்‌ பொலிய 
களைத்தெ முந்திரைப்‌ பாற்கடல்‌ 
வருமணி கடுப்ப 
அனல்த தும்புகண்‌ ணீறணி 
நெற்றியின்‌ அவிர 16 


291 செய்ய தாமரை மலர்ந்தெனத்‌ 

திருமுகங்‌ கவினப்‌ 

பைய ராமணிக்‌ குண்டலந்‌ 
தோடொளி பரப்பக்‌ 

துய்ய வானநாட்‌ டரம்பையர்‌ 
துணைவிழிக்‌ கெழுத 

மைகு ழைத்துவைத்‌ தாலென 
மணிக்கண்டம்‌ வயங்க 27 


999 மந்த ராசல மதனுடன்‌ 

வாகுவை யளப்பான்‌ 

சிந்தை செய்தராச்‌ சூழ்ந்தென 
வங்கதஞ்‌ செறிய 

அந்தில்‌ மான்மமு வரதத்தோ 
டபயமுந்‌ தாங்கி 

எந்தை கைத்தலஞ்‌ சரோருக 
மாகன்‌ கிலங்க 18 


290 இதழி - கொன்றை, அனல்‌ ததும்புகண்‌ - சிவபிரான்‌ நெற்றிக்கண்‌ 
291 பையரா - படத்தையுடைய நாகம்‌, மணிக்கண்டம்‌ - நீலகண்டம்‌. 


298 வாகு - தோள்‌, அங்கதம்‌ - தோளணி, சரோருகம்‌ - தாமரை, 


பிரமதேவர்‌ அருச்சனை புரிந்த சருக்கம்‌ 91 


298 உரிய முப்புரி நூலுட 

ன~னோடிய பசும்பொன்‌ 

வரிகொள்‌ நீளுடல்‌ வயங்கொளி 
வாளரா மிடைந்தே 

அரிய செம்பொனே டவீரொளி 
யிமைக்கும்பால்‌ வெள்ளிப்‌ 

புரிமு றுக்கிய தாலென 
மார்பிடைப்‌ பொலிய 19 


[மலைமகள்‌ ஒருபால்‌ விளங்கத்‌ தோன்றும்‌ காட்சி] 
294 மேரு மால்வரைப்‌ பாங்கரின்‌ 
விருப்பமீ தூறச்‌ 
சேரு மோர்பசம்‌ பொற்கொடி 
யாமெனச்‌ செறிந்து 
வாரும்‌ பூங்குழல்‌ வண்மூலை 
வாங்கமைப்‌ பணைத்தோள்‌ 
நேரும்‌ நுண்ணிடை வரைமக 
ளொருபுடை நிலவ 90 


[ யானைமுகனும்‌ ஆறுமுகனும்‌ 
இருபால்‌ விளங்கத்‌ தோன்றும்‌ காட்சி ] 
296 ஐங்க ரத்தினோன்‌ அறுமுக 
னவஜெொடு மன்பால்‌ 
எங்கள்‌ நாயகன்‌ றன்னிரு 
மருங்கினும்‌ எய்தச்‌ 
செங்கண்‌ மால்விடை நெடுங்கொடி 
சேண்விசும்‌ பளப்பக்‌ 
கங்குல்‌ வந்தெழு மதியென 
வெண்குடை கவிப்ப சிசி 


$94 பாங்கர்‌ - பக்கம்‌, வாரும்‌ - நீண்ட, வாங்கமை - நீண்ட மூங்கில்‌, 


92 நல்லூர்ப்‌ புராணம்‌ 
[ உரகர்‌ முதல்‌ தேவர்கள்‌ இறைவன்‌ புடை சூழ்ந்து ஏத்தி நிற்றல்‌ ] 
296 உரகர்‌ கின்னரர்‌ கருடர்கந்‌ 
திருவர்‌ஒண்‌ சோதி 
விரவும்‌ விண்ணவர்‌ விஞ்சையர்‌ 
சாரணர்‌ இயக்கர்‌ 
பரவு மாதவர்‌ புரந்தரன்‌ 
நிரந்தரம்‌ பாய்கற்‌ 
புரவி பூண்டமான்‌ முதலியோர்‌ 
சூழ்ந்தடி போற்ற 22 
[தெய்வ வாச்சியங்கள்‌ முழங்கும்‌ நிலையும்‌ 
நாரதர்‌ வீணை இசைத்தலும்‌ ] 
297 தேவ துந்துமி திசைதிசை 
முழங்கொலி செய்யத்‌ 
தாவில்‌ தும்புரு நாரதர்‌ 
தந்திரி நீவப்‌ 
பாவை நல்லவர்‌ பாற்கடல்‌ 
வயிறுவாய்த்‌ துள்ளார்‌ 
மேவு வெண்ணிலாச்‌ சுகிர்ந்தனன்‌ 
சாமரை வீச 23 


[ வெள்ளிமலையின்‌ மேல்‌ மேருவென 
இறைவன்‌ காட்சிதரக்‌ கண்ட பிரமன்‌ வணங்கி மகிழ்தல்‌ ] 
298 வெள்ளி யங்கிரி முதுகினோர்‌ 
மேருவே தண்டம்‌ 
தெள்ளு செங்கதிர்‌ திசைசெலச்‌ 
சேர்ந்திருந்‌ தாங்குப்‌ 
பள்ள வேலைசூழ்‌ பாரெலாம்‌ 
ஏய்ந்தவெள்‌ விடைமேல்‌ 
வள்ளல்‌ தோன்றினன்‌ தோன்றலும்‌ 
வணங்கிய மலரோன்‌ 94 


297 துந்துபி - வாத்தியம்‌, தந்திரி- யாழ்‌, நீவ ஃ வாசிக்க. 
-298 வேதண்டம்‌ - மலை, மலரோன்‌ - பிரமதேவன்‌, 


பிரமதேவர்‌ அருச்சனை புரிந்த சருக்கம்‌ 08 


[ பிரமன்‌ எல்லையற்ற களிப்பால்‌ ஆடிப்பாடிப்‌ பரவுதல்‌ ] 


299 பாடி னான்மறை யாயிரங்‌ 

கோடிகள்‌ பாடி 

ஆடி ன்மணி முடிமிசை 
யடிமல ரன்பாற்‌ 

குடி னனுடல்‌ துளங்கினான்‌ 
துளக்கிலா இன்பங்‌ 

கூடி னவன்‌ பத்திமை 
யாவரே குனிப்பார்‌ 7 £6 


[ ஆனத்தக்‌ கண்ணீர்‌ பெருக இறைவனைப்‌ 
பிரமன்‌ போற்றத்‌ தொடங்குதல்‌ ] 
300 அன்பு மீக்கொள அருவிதீர்‌ 

கண்மலர்‌ சொரிய 

என்பு நெக்குகெக்‌ குருகவே 
யிதயபுண்‌ டரிகம்‌ 

நன்கி னேடலர்‌ தரப்புள 
கரும்பநான்‌ முகத்தோன்‌ 

முன்பு வந்தித்துப்‌ பழிச்சுதல்‌ 
புரியமே வினனால்‌ 98 


[ இதுமுதல்‌ ஆறு பாடல்கள்‌ இறைவனைப்‌ 
பிரமன்‌ போற்றித்‌ துதித்தல்‌ ] 
(எண்சீர்‌ வீருத்தம்‌ ) 
801 மைக்கட்‌ கொடிபய்‌ குடையாய்‌ சரணம்‌ 
வடிகூர்‌ மழுவாட்‌ படையாய்‌ சரணம்‌ 
தொக்குத்‌ தருதூ சுடையாய்‌ சரணம்‌ 
துணரா ரிதழித்‌ தொடைய்ரய்‌ சரணம்‌ 


801 மைக்கட்கொடி - உமாதேவி, தொக்கு - உடம்பு, ஈண்டு வல்‌ 


தோலை உணர்த்திற்று, தூசு - ஆடை, துணர்‌ ஃ, கொத்து, 
இக்குச்சிலை - கரும்புவில்‌, 


94 ந்ல்லூர்ப்‌ புராணம்‌ 


இக்குச்‌ சிலையாற்‌ கிடையாய்‌ சரணம்‌ 
எளியேற்‌ கருள்கட்‌ கடையாய்‌ சரணம்‌ 

செக்கர்ச்‌ சடையாய்‌ சரணஞ்‌ சரணம்‌ 
சினமால்‌ விடையாய்‌ சரணஞ்‌ சரணம்‌ 


909 வேதப்‌ பொருளாய்‌ நின்றாய்‌ சரணம்‌ 

விரவா ரரணம்‌ வென்றாய்‌ சரணம்‌ 
நாதத்‌ தொளியாய்‌ நிறைவாய்‌ சரணம்‌ 

நல்லூர்‌ குடிகொண்‌ டுறைவாய்‌ சரணம்‌ 
போதத்‌ துருவா கியவா சரணம்‌ 

புகழெண்‌ டிசைபோ கியவா சரணம்‌ 
கீதத்‌ தொலியாய்‌ சரணஞ்‌ சரணம்‌ 

கேடில்‌ வலியாய்‌ சரணஞ்‌ சரணம்‌ 


303 விடமா ரமுதா நுகர்வாய்‌ சரணம்‌ 
விண்ணோர்‌ பரவும்‌ விமலா சரணம்‌ 
தடமால்‌ வரைவார்‌ சிலையாய்‌ சரணம்‌ 
தவளத்‌ திருநீ றணிவாய்‌ சரணம்‌ 
படவா எரவப்‌ பணியாய்‌ சரணம்‌ 
பத்திக்‌ குதவும்‌ பாதா சரணம்‌ 
இடரா னவைதீர்த்‌ தருள்வாய்‌ சரணம்‌ 
எனையா ரூடையாய்‌ சரணஞ்‌ சரணம்‌ 


804 அணுவிற்‌ கணுவாய்‌ அமர்வாய்‌ சரணம்‌ 

அண்டத்‌ தினுமே லாய்‌ சரணம்‌ 
உணர்வுக்‌ குணர்வாய்‌ உறைவாய்‌ சரணம்‌ 
ஒளிர்மா மணியின்‌ உருவாய்‌ சரணம்‌ 


27 


98 


29 


ர்வ ஜல 


802 விரவாரரணம்‌ - பகைவர்‌ தம்‌ முப்புரமாகிய கோட்டை, 


909 விடம்‌ - ஆலகாலவிடம்‌, தடமால்வரை - (ஈண்டு) மேருமலை 


சிலை - வில்‌, தவளம்‌ - வெண்மை, பணி - அணிகலம்‌, 


பிரமதேவர்‌ அருச்சனை புரிந்த சருக்கம்‌ 95 


205 


இணையற்‌ றுயரும்‌ எந்தாய்‌ சரணம்‌ 
ஈறில்‌ பொருளா மிறைவா சரணம்‌ 
நணுகற்‌ கரியாய்‌ சரணஞ்‌ சரணம்‌ 
நல்லூ ரரசே சரணஞ்‌ சரணம்‌ 80 


மூவா முதலே சரணஞ்‌ சரணம்‌ 
முக்கட்‌ கனியே சரணஞ்‌ சரணம்‌ 
தாவா வொளியே சரணஞ்‌ சரணம்‌ 
தருகற்‌ பகமே சரணஞ்‌ சரணம்‌ 
கோவா மணியே சரணஞ்‌ சரணம்‌ 
குன்றா நிதியே சரணஞ்‌ சரணம்‌ 
நாவா ரமுதே சரணஞ்‌ சரணம்‌ 
நல்லூ ரரசே சரணஞ்‌ சரணம்‌ 31 


(அறுசீர்‌ ஆசிரிய விருத்தம்‌ ) 


[ பிரமனின்‌ அன்புக்கு உவந்த இறைவன்‌ வேண்டும்‌ 


வரம்‌ கேளெனல்‌ ] 


306 இத்திறம்‌ பழிச்சி வேதன்‌ 


இணையடி யிறைஞ்சி நிற்ப 
முத்தக முரிஞ்சும்‌ பைம்பூண்‌ 
முகிண்முலை மயிலஞ்‌ சாயற்‌ 
கத்திகைக்‌ கருமென்‌ கூந்தல்‌ 
காம்புறழ்‌ பசுந்தோட்‌ கன்னி 
வித்தகப்‌ பாகன்‌ நோக்கி 
வேண்டுவ கேண்மோ வென்றான்‌ 29 


[ பிரமன்‌ இறைவனிடம்‌ வரங்கேட்டல்‌ ] 


307 அங்கணன்‌ இனைய கூற 


அம்புயத்‌ தவிசின்‌ மேலோன்‌ 
பங்கயக்‌ கரங்கள்‌ கூப்பிப்‌ 
பதமலர்‌ பணிந்து போற்றி 


$06 பழிச்சி - வழிபட்டு ஏத்தி, வேதன்‌ - பிரமன்‌, காய்பு அ குன்கின்‌. 


96 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


எங்கள்டா யகன்பாற்‌ கேட்ப 
தெவன்கொலா மென்று நிற்பான்‌ 
பொங்கிய அன்பே அல்லால்‌ 
ஆயினும்‌ புகல்வே னென்முன்‌ 92 


( இந்த லிங்கத்தினிடம்‌ இதுபோலவே என்றும்‌ விளங்க 
வேண்டுமெனக்‌ கேட்டல்‌ ] 
808 இப்பரி செந்த ஞான்றும்‌ 
இந்தலிங்‌ கத்தி னேடே 
தப்புத லொருவி, யைய 
சார்ந்துநீ விளங்கல்‌ வேண்டும்‌ 
மைப்படி கண்ணாள்‌ செவ்வேள்‌ 
வரமிகு நந்தி யோடே 
ஒப்பிலித்‌ தலத்தின்‌ நாளு 
முற்றருள்‌ சுரத்தல்‌ வேண்டும்‌ 34 
[ அருச்சனைப்‌ புரிவோர்க்குப்‌ பவந்துடைந்தின்பமருள 
வேண்டுதல்‌ ] 
309 நவமணி மயமா யோங்கும்‌ 
நலங்கொளிவ்‌ விலிங்கந்‌ தன்னை 
உவமையி லன்பு தன்னால்‌ 
உற்றருச்‌ சனைசெய்‌ வோர்க்குப்‌ 
பவந்தரு வினைகள்‌ நீக்கிப்‌ 
பாங்குடன்‌ நினைந்த வெல்லாம்‌ 
சிவந்ததாள்‌ மலராய்‌! நல்கிச்‌ 
சிவகதி யுதவல்‌ வேண்டும்‌ 26 


807 அங்கணன்‌ - சிவபிரான்‌. 
808 பவந்தருவினைகள்‌ - பிறப்பைத்தரும்‌ இருவினைகள்‌ 
803, -ஒடிவிலா கெடாத, நெடியவன்‌ - திருமால்‌, 


கிதததேவர்‌ அருச்சனை புரிந்த சருக்கம்‌ 97 


. - [மிரமதீர்த்தத்தில்‌ நீராடி வழிபடுவோருக்கு இம்மை 
இன்பமும்‌ மறுமைப்‌ பேறும்‌ வழங்க வேண்டல்‌ ] 
310 அடியனேன்‌ கண்ட தீர்த்தத்‌ 
தாடுநல்‌ லவருக்‌ கைய 
ஒடிவீலாப்‌ போகம்‌ முற்றும்‌ 
ஊழ்மூறை மாந்திப்‌ பின்னர்‌ 
நெடியவன்‌ முதலாய்‌ உள்ளோர்‌ 
நேசித்தேக்‌ கற்று நிற்கும்‌ 
முடிவில்பே ரின்ப வீடு 
முறைமையா லளித்தல்‌ வேண்டும்‌ 26 


[ பிரமதீர்த்தத்தில்‌ மூழ்கி ஐக்தெழுத்தோதுவார்க்கு இன்பம்‌ 
நல்கும்‌ தலமாக இது விளங்க வேண்டல்‌ ] 
811 எந்தைநின்‌ வடிவ மான 

எழுத்தைந்தின்‌ சித்தி யந்தக்‌ 

கொந்தவிழ்‌ கமல வாவிக்‌ 
குளிர்புனல்‌ படிந்து நின்னை 

வந்தடி பணிந்து போற்றி 
வரன்முறை வழாம லோதின்‌ 

சந்ததம்‌ இனிது நல்கும்‌ 
தானமீ தாதல்‌ வேண்டும்‌ 27 


[ இத்தலத்துறைவோர்‌ இருமையும்‌ பெறல்‌ வேண்டுதல்‌ ] 
812 இத்தலத்‌ துறையும்‌ தூயோர்‌ 
எண்ணிய எண்ணி யாங்கே 
அத்த/நீ யருளிப்‌ பின்னர்‌ 
அழிவிலா னந்த வீடும்‌ 
“சித்தம துகந்து வாழத்‌ 
திருவுளம்‌ ஈயந்து நல்கி 
மூத்தலத்‌ தவரும்‌ போற்ற 
முறையின்‌ நீ உறைதல்‌ வேண்டும்‌. ; 39 
தி 19-14 ட லை 


கூஞ்ன ட்‌ ஆ 


98 நல்லூர்ப்‌ புராணம்‌. 


[உன்‌ இணையடி போற்றிச்‌ சாந்திபெற வேண்டுமெனல்‌ ] 
913 ஒருவழிப்‌ பட்டே னுள்ளம்‌ 
உன்னிரு பாதம்‌ உன்ன 
இருமையும்‌ உதவு மெந்தாய்‌ 
இராசத குணத்தின்‌ சாந்தி 
தருதலும்‌ வேண்டும்‌ என்னாத்‌ 
தாமரைப்‌ பொகுட்டின்‌ மேலோன்‌ 
பொருவரும்‌ அன்பு கூரப்‌ 
பொன்னந்தாள்‌ வணங்கி நின்றான்‌ 39 


[ இறைவன்‌ அவ்வாறே யருள பிரமன்‌ தன்‌ உலகம்‌ அடைதல்‌ | 
814 அண்ணலவ்‌ வரங்க ளெல்லாம்‌ 
அருள்பமுத்‌ தளித்துச்‌ சோதி 
வண்ணவற்‌ புதலிங்‌ கத்து 
மருவினன்‌ வயங்கா நின்றான்‌ 
கண்ணொடு மனமும்‌ அந்தக்‌ 
கருணைலிய்‌ கத்தின்‌ வைத்துத்‌ 
தண்ணந்தா மரையின்‌ மேலோன்‌ 
தனதுல கடைந்தான்‌ மன்னே 40 


( இக்காதையைச்‌ சொல்பவர்‌ கேட்பவர்‌ எய்தும்‌ பயன்‌ கூறுதல்‌ | 
3156 இயம்புமிக்‌ காதை தன்னை 
எழுதுவோ ரிசைக்கும்‌ நல்லோர்‌ 
கயம்பெறக்‌ கேட்குந்‌ தூயோர்‌ 
நன்றென மதிக்கும்‌ மேலோர்‌ 
வியந்தன குணங்க ளெல்லாம்‌ 
வேண்டியாங்‌ கெய்தி யன்னோர்‌ 
பயந்தரு மின்ப வெள்ளப்‌ 
பரவையிற்‌ படிவர்‌ மாதோ. 1 


பிரமதேவர்‌ அருச்சனை புரிந்த சருக்கம்‌ முற்றும்‌. 


க 

814 மருவினள்‌ வயங்கா நின்றான்‌ - பொருந்தி விளங்கினான்‌, உலகு ௪ 
சத்தியலோகம்‌. 

41 பூங்ம்‌ உ பயன்‌, ஸ்ரலை . கடல. 


ஆருவது 
பிரமதீர்த்தச்‌ சருக்கம்‌ 
( முனிவர்கள்‌ வேண்டப்‌ பிரமதீர்த்தத்தின்‌ வரலாற்றைச்‌ 
சூதமுனிவர்‌ கூறத்‌ தொடங்குதல்‌ ] 
( தரவு கொச்சகக்‌ கலிப்பா ) 
816 அரவுபூண்டவன்‌ அருளாமென 
விர்கிலத்தவ தரித்த 
பரவுமாதவம்‌ மிகுஞ்சூதமா 
முனிவவிப்பா லெமக்கு 
விரைகொள்தாமரை யில்வாழ்வேதியன்‌ 
அன்பினால்‌ விதியினாற்றும்‌ 
பிரமதீர்த்தத்‌ தியல்புபேசென 
ஆங்கவன்பேச லுற்றான்‌ 


[பிரமன்‌ ஆகாயகங்கை நீரால்‌ 
இத்தீர்த்த வாவியை நிரப்பினான்‌ எனல்‌ ] 
817 எம்பிரான்சன்‌ னிதிமுன்னர்நாற்‌ 
சதுரமாயிலங்கு சோதி 
பைம்பொனுற்படி வகுத்தாங்கதற்‌ 
குத்துறைபாங்கி னன்கா 
அம்புயாசனன்‌ அமைத்தருளினா 
காயகங்கையின்‌ புனலால்‌ 
இம்பராருய்ய வேயினிதுபூ 
ரித்தவனினைய செய்தான்‌ 


816 அரவுபூண்டவன்‌ - சிவபெருமான்‌, விரை - மணம்‌, விதி - நூன்முறை. 
811 அம்புயாசளன்‌ - பிரமதேவன்‌, இம்பரார்‌ - இல்ஏலகத்‌.தவரி. 


100 


318 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 


(நான்கு வேதத்தையும்‌ நாற்றிசையிலும்‌ 
துறைகளாக அமைத்தான்‌ எனல்‌] 
இந்திரத்திசை யினிலிருக்குவே 
தத்தையும்யம திசைக்கண்‌ 
அந்தமிலாவெசுர்‌ வேதமாங்‌ 
கதனையுமமிர்த முற்றும்‌ 
சந்திரமவுலி சன்னிதியிற்சா 
மத்தையுந்தா விலாத 
மந்திரஅதர்வ ணம்வடதிசைத்‌ 
துறையினும்வைத்து மாதோ ்‌] 


[தீர்த்த வாவியின்‌ நடுவில்‌ ஆறங்கத்தையும்‌ பதினெண்‌ 
புராணங்களையும்‌ ஏழுகோடி மந்திரங்களையும்‌ தாபித்தான்‌ எனல்‌ ] 


219 


320 


818 இந்திரத்திசை - கீழ்த்திசை, யமதிசை - தெற்குத்திசை," 


ஆங்க தன்‌ நடுவில்‌ வேதாங்கமுமெ 
னெம்பிரானருளின்‌ மல்கும்‌ 

நீங்கலின்றாய மூவறுபுரா 
ணங்களும்ரீதி சான்ற 

பாங்கமைத்தெழு கோடிமகாமக்‌ 
திரப்பரப்புந்தா பித்தே 

ஓங்குமன்பா லமைத்தானதன்‌ 
பெருமையாருரைக்க வல்லார்‌ க 


[எல்லாத்‌ தீர்த்தங்களும்‌ ஆண்டுதோறும்‌ 
இதன்கண்‌ வந்து நிறையுமெனல்‌ ] 
(கலித்துறை ) 

அத்தகைப்‌ பெருமையா லலரின்மீ 
மிசையவன்‌ அமைத்த தீர்த்தத்‌(து) 

எத்தலத்‌ திலுமுள கங்கையே 
முதலயா றெவையுமீர்‌ 


க 


9:0 ாழித்து - நிறுவி, . அதன்‌. பெழுமை - இத்திர்த்திள்‌ ளம 


பிரமுதீர்த்தச்‌ சருக்கம்‌ 301 


முத்தெறி மானத முதலவோ 
டைகளும்‌ முழுகியேதந்‌ 
தொத்துறு மாசுதீர்ப்‌ பான்வரும்‌ 
வற்சரம்‌ தோறுமாதோ 6 


( இத்தீர்த்தத்தின்‌ பெருமை முழுதும்‌ கூறவரிதெனல்‌ ] 
997 திக்குமான்‌ கினுமுளோர்‌ மாசுதீர்க்‌ 
கும்புனல்‌ தீர்த்தம்யாவும்‌ 
அக்குளத்‌ தூடுநம்‌ பாவம்நீங்‌ 
கும்பரி சாடுமெல் றால்‌ 
தொக்குமூழ்‌ குநர்பலன்‌ சொல்லலாந்‌ 
தகையவோ சுருதியாலும்‌ 
முக்கண னல்லது யாவரே 
யதனிலை மொழியவல்லார்‌ 6 


[ அந்தணர்‌, குரு, முதலானோருக்குத்‌ தீங்கு செய்தவர்‌ 
கருச்சிதைத்தவர்‌ . முதலாகப்‌ பல பாவங்களைச்‌ : செய்தவர்களும்‌ 
இதன்கண்‌ மூழ்க உய்தி பெறுவர்‌ எனல்‌ ] 

322 அந்தணர்த்‌ தப்பினர்‌ அருள்புரி 
குரவனுக்‌ கவதிசெய்தோர்‌ 
சுந்தர வனிதையர்‌ கருவழித்‌ 
திடுதல்செய்‌ சுமடர்‌, தூய 
ஈந்தலில்‌ லாதவா சான்மனை 
யாட்டிபால்‌ நலம்விழைந்தோர்‌ 


மைந்துடைக்‌ களியினால்‌ மதுவருக்‌ 


திடுதல்செய்‌ மாட்சியில்லோர்‌ ri 
820 “ அல்ரின்மீமிசையவன்‌ - பிரமதேவன்‌, ஈர்முத்து - குளிர்ந்தமுத்து 


மணி: மானதம்‌ (மானசம்‌) ஒருதீர்த்தம்‌. ஏதம்கொத்துறுமாக. ஃ 
கேடுகுமும்‌ குற்றங்கள்‌. “8. த 

821 தீங்கும்பரிசு - நீங்கும்தன்மை, சுருதி - வேதாகமங்கள்‌. ட்‌ 

ஏ28“'தீப்பினோர்‌ - தவறிழைத்தோர்‌, குரவன்‌ - குரு, அவதி - துன்பம்‌, 
கமடர்‌ - அறிவிலார்‌, நந்தல - குறைதல்‌, கலம்‌ - பெண்மை, 


102 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ இதுவும்‌ அது ] 
323 ஆனினுக்‌ கழிவுசெய்‌ தாதரவேற்‌ 
றோர்பொருட்‌ காசைவைத்தோர்‌ 
ஊனமில்‌ பிறர்மனை யாட்டிபால்‌ 
மோகம்வைத்‌ துழலுந்தீயோர்‌ 
ஞானமா தவர்தமை நிந்தனை 
புரிபவர்‌ நடுவிலாத 
ஈனர்மற்‌ றிவருமூழ்‌ குவரெனில்‌ 
வினை யொழிந்‌ தின்புசெய்வார்‌ 8 


[ கார்த்திகைத்‌ திங்களில்‌ இதில்‌ நீராடுவோர்‌ எய்தும்‌ பயன்‌ கூறல்‌ ] 
324 விரிச்சிகத்‌ திங்கள்நாள்‌ முப்பதும்‌ 
வெய்யவன்‌ மேவுபோதில்‌ 
இருக்குநல்‌ வேதவண்‌ டுறையினில்‌ 
மூழ்குவோ ரீறிலாத 
உருக்கிளர்‌ செய்யவாய்ப்‌ பைந்தொடிப்‌ 
பாகர்வாழ்‌ உலகுசேர்வார்‌ 
திருக்குதீ வினையொழித்‌ தவர்பிதிர்‌ 
கஞங்கதி சேர்வரன்றே 9 


[ஆவணி மதிநாளில்‌ நீராடுவோர்‌ எய்தும்‌ பலன்‌ கூறல்‌ ] 
326 ஞாயிறாட்‌ சியில்‌ மவு னத்தொடும்‌ 
மதிகாளின்‌ அங்கண்டடத்‌ 


தூயசா மத்துறை யாடினோர்‌ 
வினையெலாந்‌ தொலைந்துநா தன்‌ 


829 ஆன்‌ - பசு, ஆதரவேற்றோர்‌ - அடைக்கலமாகவந்தவர்‌, கடவு - 
கடுவுகிலை. 


924 விரிச்சிசகத்திங்கள்‌ - கார்த்திகைத்திங்கள்‌, வெய்யவன்‌ - சதிரலள்‌, 
.அபைந்தொடிப்பாகர்‌ - சிவபிரான்‌, 


பீரமதீர்த்தச்‌ சருக்கம்‌ 104 


நேயகல்‌ லருளினல்‌ நிலமெலாம்‌ 
புரந்துபின்‌ நெறியினலே 
வீயுமா றின்றியே நிரதிசை 
யானந்த வீடுசேர்வார்‌ 10 


(உவா நாட்களில்‌ இதில்‌ ஆடுவோர்‌ எய்தும்‌ பலன்‌ கூறல்‌ ] 
896 வெண்ணிலாச்‌ செங்கதிர்‌ மேவுமா 

ளிலெசுர்‌ வேதமல்கும்‌ 

வண்ணவார்‌ துறையினில்‌ ஆடியே 
தருப்பணம்‌ மரபினற்றி 

யுண்ணிலா மன்பின லாமல 
கத்தள வுத்தமவீரல்‌ 

திண்ணமாச்‌ சேர்த்தபிண்‌ டத்திளைப்‌ 
பிதிர்க்களைச்‌ சிந்தைசெய்தே 11 


[ இதன்கண்‌ சிரார்த்தம்‌ புரியின்‌ பிதிரர்‌ எய்தும்‌ பலன்‌ கூறல்‌ ] 
897 தென்றிசை நுனியதாய்த்‌ தருப்பையைப்‌ 

பரப்பிடு செங்கைதன்னால்‌ 

நன்றுற அவர்களுக்‌ களித்திடின்‌ 
இவர்புரி ஈன்மைதன்னால்‌ 

ஒள்றுமப்‌ பிண்டியின்‌ பொடிகளெத்‌ 
துனையவை யொன்றினுக்கோர்‌ 

மன்றவற்‌ சரமரன்‌ மருவுநற்‌ 
கயிலையில்‌ வாழ்வரன்றே 12 

வ்‌ 


828 சாமத்துறை - சாமவேதத்துறை, நிரதிசையானந்தம்‌ - அழியாத 
இன்பம்‌, 

836 ஆமலகத்தளவு - நெல்லிக்காய்‌ அளவு, பிண்டம்‌ - பிதிரர்க்கிடும்‌ 
பொருள்‌, 

687 பிண்டி - பிண்டம்‌, 


104 நல்லூர்ப்‌. புரர்ணம்‌ 
[நான்கு வருணத்தாருக்கும்‌ இப்பலன்‌ உண்டு எனல்‌ ] 
328 முப்புரி நூலினார்‌ அரசர்வா 
ணிகர்‌ உழும்‌ முறைமையாளர்‌ 
செப்பிள முலையிஞர்‌ யாவரென்‌ 
னினுமன்‌ செப்பும்வண்ணம்‌ 
வெப்புறு முச்சியிற்‌ புரிவரேல்‌ 
அவர்களும்‌ வினைகள்‌ தீர்ந்‌(து) 
இப்புவி தன்னில்வாழ்ந்‌ தெம்பிரான்‌ 
கயிலையி லெய்திவாழ்வார்‌ 13 


[ இதன்கண்‌ மூழ்கினோர்‌ எல்லா நலனும்‌. பெற்று 
இறுதியில்‌ கயிலை சேர்வர்‌ எனல்‌ ] 
899 முத்தின்‌ முனிவீர்கேண்‌ மின்விதி 
பாதமே முதலவாய 
அத்தகை நற்றினம்‌ அலையினங்‌ 
| காடினும்‌ அல்லல்தீர்ந்து 
தத்துநீர்ப்‌ பரலைகுழ்‌ உலகெலாம்‌ 
இனிதுடன்‌ தனிபுரந்து 
கத்திகைக்‌ கூந்தல்ஈம்‌ கவுரியோர்‌ 


பாகஞர்‌ கயி சேர்வார்‌ 14 


[ ஆனித்திங்களில்‌ இத்தீர்த்தமாடுவோர்‌ உறும்‌ பலன்‌ கூறல்‌ ] 
320 மாமா தத்தினில்‌ ௮தர்வணத்‌ 
துறையீனில்‌ வந்துமூழ்கி 
ஏகமா னதர்களாய்‌ எம்பிரான்‌ 


பதயுசம்‌ ஏத்துவோரை 


898 :.வெப்புறுமுச்சி - ஈண்பகற்பொழுது. 


829 விதி - பிரமன்‌, 


ஆடினும்‌ - கூழ்கினும்‌, பரவை - கடல்‌, கவுரி - 
உமை 


பிரமதீர்த்தச்‌ சருக்கம்‌ 105 


வேகமாங்‌ கழுதொடு பிரமராக்‌ 
கதமுதல்‌ வெருவியோடிப்‌ 
போகுமாற்‌ கண்டபோ தேயெனில்‌ 
அதனிலைப்‌ புகல்வதேயோ? 16 


[சித்திரைத்‌ திங்களில்‌ இதில்‌ மூழ்குவோர்‌ எய்தும்‌ பலன்‌ கூறல்‌ ] 
331 மேடமா தத்தினில்‌ சித்திரை 
நாள்வயின்‌ விளங்குசாமத்‌ 
தீடுசால்‌ துறையினில்‌ மூழ்கியெம்‌ 
மானடி யிறைஞ்சுகிற்போர்‌ 
கீடுதீ வினையெலாம்‌ தியிடும்‌ 
பஞ்சுபோல்‌ நீறதாக்கிப்‌ 
பீடுசா லுலகில்வாழ்ந்‌ தெங்கள்நா 
யகனருள்‌ பெறுவரன்றே 16 


[ வைகாசித்திங்கள்‌ சுவாதிநாளில்‌ இதன்கண்‌ ஆடுவோர்‌ 
அடையும்‌ பலன்‌ கூறல்‌ ] 
882 இடபமா தத்தினி லனிலநாள்‌ 
மூழ்கியெங்‌ கோனையேத்தின்‌ 
மடவனாம்‌ வேதமீ னப்பிரா 
மணனுநான்‌ மறைகளாற்றத்‌ 
'திடனுளா னாகியா கங்களும்‌ 
செய்துமெய்த்‌ தேவுமாகக்‌ 
கடவனும்‌ அவன்மனு மைக்கண்மற்‌ 
றதனியல்‌ கணிப்பதேயோ 17 


880 மகரமாதம்‌ - ஆனித்திங்கள்‌, கழுது - பேய்‌, வெருவி ஃ அஞ்சி. 


881 மேடமாதம்‌ .. சித்திரை த்திங்கள்‌, பீடுசால்துறை - பெருமை 
“- மிக்கதுறை, . நீறதாக்கி - சாம்பராக்கி, பீடு - பெருமை, * 


992 இடபமாதம்‌ - வைகாசித்திங்கள்‌, அனிலநாள்‌ - சோதிராள்‌, 


196 நல்லூர்ப்‌ புராணக்‌ 


( எக்காலத்து மூழ்கினும்‌ இன்னபலன்‌ பெறுவர்‌. எனல்‌ ] 
833: எத்தகைக்‌ காலமா யினுமதின்‌ 

முழ்கினோர்‌ யாவரேனும்‌ 

கொத்துடைத்‌ தீவினை முற்றவும்‌ 
தீர்ந்துகற்‌ கொள்கையெண்ணிச்‌ 

சித்தமின்‌ புறுவன முழுவதும்‌ 
ஈல்குமெய்ச்‌ செல்வமெய்தி 

உபத்தலைப்‌ பாருல காண்டுவிண்‌ 
ணுலகமும்‌ பாங்கினாள்வார்‌ 38 


[ சித்திரைத்‌ திங்கள்‌ விசாகநாள்‌ மூழ்கினர்‌ உண்டவர்‌ 
‘ எய்தும்‌ பலன்‌ ] 
994 உச்சியம்‌ போதினிற்‌ சித்திரைத்‌ 
திங்களி னுலகமெல்லாம்‌ 
ஈச்சிய சுளகுமாட்‌ பிரமதீர்த்‌ 
தப்புனல்‌ நாடியள்ளி 
மெச்சிய விழைவின லொருதுளி 
யாயினும்‌ விழுங்கின்ஈல்‌ 
சாச்சமில்‌ நெஞ்சகத்‌ துச்சிவ 
லிங்கமே யாகுமன்றோ 49 


[ இத்தீர்த்தமாடினோரைக்‌ காணினும்‌ தீண்டினும்‌ எய்தும்‌ 
பலன்‌ கூறல்‌ ] 
3358 அன்னவர்க்‌ காணினும்‌ தீண்டிலும்‌ 
கேட்பினும்‌ அளவளாவி 
கன்னயக்‌ கிளவிகள்‌ சிற்சில 
பகரினும்‌ ஞாலமெல்லாம்‌ 


பத கபத்தலைப்பாருலகு - ஆதிசேடன்‌ தலையிலுள்ள தாகிய இவ்வுலகம்‌. 
9௫ நச்சிய - விரும்பிய, சளகுறாள்‌ - விசாகாாள்‌, 


பரமதீர்த்தச்‌ சருக்கம்‌ 107 


துள்னுவல்‌ வினைதொலைத்‌ தின்பவீ 
டடைவராற்‌ சமடர்‌என்றாற்‌ 
பள்ளவும்‌ வேண்டுமோ வப்பெரி 
யோர்கடம்‌ பான்மைமாதோ 20 


[ இந்தத்‌ தீர்த்தில்‌ ஆடினோர்‌ எய்தும்‌ சிறப்புக்களைக்‌ கூறல்‌ ] 
896 தாவிலா வங்கவர்‌ புக்கபா 
ரெங்கும்நற்‌ றலமதாகும்‌ 
ஓவிலா மந்திர மாகுமால்‌ 
மற்றவ ருரைக ளெல்லாம்‌ 
மேவியா டும்புனல்‌ கங்கைநீ 
ராகுமால்‌ வீண்ணுளோரும்‌ 
பூவைபோல்‌ வண்ணனும்‌ புகழ்வரே 
லவர்ஈலம்‌ புகலற்‌ பாற்றோ 21 


[ இங்குத்‌ தான முதலியவை செய்யின்‌ அது பன்மடங்கு 
பெருகும்‌ எனல்‌ ] 
887 புள்ளுலா வுமலர்ப்‌ பொ துளுமிவ்‌ 
வாவியிற்‌ போந்து மூழ்கி 
எள்ளிலோர்‌ பாதிதான்‌ நல்கினும்‌ 
அன்னதும்‌ ஏமகூடத்‌ 
தள்ளு வரையெனப்‌ பொலியுமால்‌ 
அத்தலத்‌ தானமேன்மை 
கள்ளுலாவ்‌ கொன்றைவே ணியனலால்‌ 
யாவரே கணிக்கற்‌ பாலார்‌ 99 


ர 


395 கிளவிகள்‌ - ஈன்மொழிகள்‌, பகரினும்‌ - சொல்லினும்‌, துன்னுவல்‌ 
விளை - நெருங்கியுள்ள கொடிய கருமங்கள்‌, சுமடர்‌ - அறிவிலார்‌. 

840 ஓலிலா - நீங்காத, பூவைபோல்வண்ணன்‌ - திருமால்‌, . கலம்‌ - 
சிறப்பு. 

887 ன - (௪ண்டு) வண்டு, பொதுளும்‌ - தழைத்து மலரும்‌, ஏமகூடம்‌- 


108 . நல்லூர்ப்‌. புராணம்‌ 


[ யுகக்தொறும்‌ இத்தீர்த்தின்‌ பெயர்‌ இவ்வாறு வழங்குமெனல்‌ ] 
399 ஆதியு ழிதனில்‌ பிரமபுட்‌ 

கரணியா மடுத்த வூழி 

வேதபுட்‌ கரணியாம்‌ மேதினி 
_ யோர்கள்மூன்‌ றாம்யுகத்திற்‌ 

காதரந்‌ தீர்த்திடும்‌ புண்யபுட்‌ 
கரணியாங்‌ கலியுகத்தில்‌ 

ஏதமில்‌ சத்தசா கரமெலும்‌ 
பெயரதற்‌ கென்பரன்றே 23 


[ இத்தீர்த்தம்‌, தலம்‌, மூர்த்திக்கு இணை உலகில்‌ இல்லை எனல்‌ ] 
339 பிரமதீர்த்‌ தர்தனக்‌ கிணைபுவி 
மீதினிற்‌ பிறிதொன்றில்லை 
விரவிய நவமணி இவ்விலிய்‌ 
கத்தின்மேல்‌ வேறொன்றில்லை 
பரவுமிச்‌ சுந்தர நகரிபோற்‌ 
புடவியிற்‌ பதியொன்றில்லை 
வரமிகு முனிவீர்மு வகைவிசிட்‌ 
டமுமவண்‌ மன்னுமன்றே திக 


[ இத்தலத்தின்‌ பெருமை கூறல்‌] 
940 ஆதலா லத்தலந்‌ தீவினை 
தீர்த்திடும்‌ அறம்பெருக்கும்‌ 
பேதமை நீக்கிடும்‌ ஞான௩ன்‌ 
நெறிதரும்‌ பெற்றியாலே 
காதரம்‌ பெயர்த்திடும்‌ கயிலையங்‌ 
கிரியில்வாழ்‌ கடவுள்‌ செம்பொற்‌ 
பாததா. மரைதரும்‌ அப்பதி 
மேன்மையார்‌ பகர்தல்‌ வல்லார்‌7 ஓத 
அவதள சையாக யைவ சைய மாயை யவை வவ னன னை க வைவ்‌ 
898 ஆதியூழி - கிரேதாயுகம்‌, அடுத்தவூழி - திரேதாயுகம்‌ :ூன்றாம்‌, 
ப டடயுகம்‌ - துவாபராயுகம்‌, காதரம்‌ - தீங்குகள்‌, ஏதம்‌ - குற்றம்‌, ; : 
899 பரவும்‌ - வழிபடும்‌, புடவி - மண்ணுலகம்‌, பதி - தல்ம்‌ ஃ 


பிரமதீர்த்தச்‌ சருக்கம்‌ 109 


[ இச்சருக்கத்தினைப்‌ படிப்பவர்‌ கேட்பவர்‌ எய்தும்‌ பேறு கூறல்‌ ] 
841 இக்கதை படிப்பவர்‌ கேட்பவர்‌ 
எமுதுகர்‌ எழுதுவிப்போர்‌ 
தொக்கதீ வினையெலாம்‌ துகள்படுத்‌ 

. திக்கடல்‌ சூமும்பார்மேல்‌ 
மிக்கவிர்‌ திரனெனத்‌ தங்கிளை 
தன்னெடு மேவிவாழ்ந்து 
முக்கணா னுலகினை யடைவது 

திண்ணமாம்‌ முறையினன்றே, 96 


பிரமதீர்த்தச்‌ சருக்கம்‌ முற்றும்‌. 


ஏழாவது 
பஞ்சாக்கரச்‌ சருக்கம்‌ 


[ முனிவர்கள்‌ வேண்டப்‌ பஞ்சாக்கர சித்திபற்றிச்‌ சூதமுனிவர்‌ 
[ கூறத்‌ தொடங்குதல்‌ ] 
( கலி வீருத்தம்‌ ) 
942 விழுத்த வக்கிழ வோர்மிகு காதலால்‌ 
தொழத்த குந்திறற்‌ சூதனை நோக்கியே 
எழுத்தொ ரைந்தின்‌ இயல்புறு சித்திதான்‌ 
வழுத்து காதைசொல்‌ கென்ன வகுகின்றாள்‌ 1 


[ இது முதல்‌ 16 பாடல்கள்‌ தேவர்கள்‌ முதலானோர்‌ பஞ்சாக்கரப்‌ 
பெருமையை அறிந்துய்யப்‌ பிரமதேவரிடம்‌ செல்லுதலைக்‌ 
கூறுகின்றார்‌ ] 

843 உடைதி ரைக்கடல்‌ ஒப்பக்‌ கவுட்குழி 
கடைதி றந்து சொரிமத வாரணம்‌ 
பிடரின்‌ ஏறியப்‌ பீடுடை வானெலாம்‌ 
அடையக்‌ காக்குமோ ராயிரங்‌ கண்ணனும்‌ 2 


344 உம்பர்‌ யாவர்க்கும்‌ ஒள்ளழற்‌ குண்டத்துள்‌ 
இம்ப ராகுதி ஏற்றொரு ஏற்றைமேல்‌ 
பம்பு சோதி பரப்பிவந்‌ தேயருள்‌ 
விம்ப வாயெழு நாவுடை வேந்தனும்‌ 2 


842 விழுத்தவம்‌ - மேலானதவம்‌, எழுத்தோரைந்து - பஞ்சாட்சரம்‌, 
வகுக்கின்றான்‌ - வகுத்துச்சொல்லுகிறான்‌ . 

848 கவுட்குழி - கன்னத்தில்‌ உள்ள துளை, வாரணம்‌ - வெள்ளையானை. 
ஆயிரங்கண்ணன்‌ - இந்திரன்‌. 

844 உம்பர்‌ - தேவர்‌, குண்டம்‌ - குழி, ஏற்றை - ஆடு, வேந்தனி - 
அங்கிள, 


பஞ்சாக்கரச்‌ சருக்கம்‌ 


9406 


246 


347 


348 


349 


ஏற்று வெம்பனை ஈர்ந்துவைத்‌ தாலென 
தோற்றங்‌ கோட்டுடைத்‌ துங்கப்‌ பகட்டின்மேல்‌ 
நாற்றி சைக்கும்‌ நடுவனென்‌ றே வரும்‌ 

சீற்ற மிக்கதோர்‌ தென்றிசை வேந்தனும்‌ 


குருதி கொப்புளிக்‌ குங்கொலை வாட்படை 
பொருதி ரைக்கடல்‌ போன்ம்மெனச்‌ சூழ்வரப்‌ 
பிருது விக்கட்‌ பிரேதத்தின்‌ மேல்வரும்‌ 
நிருதி யென்னும்‌ நெடுந்திறல்‌ வேந்தனும்‌ 


வெள்ள வேலையோர்‌ ஏழுக்கும்‌ வேந்தெளத்‌ 
துள்ளித்‌ தாவும்‌ சுறாவின்‌ மிசைவரும்‌ 
தெள்ளூ சோதிச்‌ செழுமணி நீள்முடி 
வள்ளத்‌ தாரக லத்து வருணனும்‌ 


விண்ணந்‌ தாவும்‌ விறலுடை வான்கலை 
வண்ண மாமுது கேறி வலம்வரும்‌ 
எண்ணி லாற்ற லியல்புளி யெய்திய 
தண்ணந்‌ தாமச்‌ சதாகதி வேந்தனும்‌ 


பொங்கும்‌ நீடொளிப்‌ புட்பக வூர்திக்கும்‌ 
எங்கும்‌ ஏத்தும்‌ இயக்கர்தம்‌ சாதிக்கும்‌ 
சங்க நீணிதி யாதிக்கும்‌, சம்புவின்‌ 
வெங்க ணான்வட வீதிக்கும்‌ வேந்தனும்‌ 


111 


9 


ஈர்ந்து - பிளந்து, பகடு - எருமை, ஈடுவன்‌ - நீதிமான்‌, வேக்தள்‌ 2 
யமன்‌. 


_ திருதி - தென்மேற்குத்திசைக்கடவுள்‌, திறல்‌ - வலிமை 


வேலை கடல்‌, சுறா வருணன்‌ஊர் தி, 


விண்ணம்‌ - அம்‌ இடப்பொருள்விகுதி, 


வாயுதேவன்‌. 
குர்தி விமானம்‌, சேர்தள்‌ - குமேரன்‌, 


கலை - மாள்‌, சதாகதிஃ 


112 


860 


301 


362 


263 


964 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 


அள்ளி வாரித்தன்‌ கம்‌ முழுவதும்‌ 
வெள்ளை நீரொளி வீசிடப்‌ பூசிய 

துள்ளு மால்விடை ஏறித்‌ துரத்துநீர்‌ 
தெள்ளு பாற்கடல்‌ வருஞ்சல வருணனும்‌ 


கற்ப கச்செழுக்‌ தாமங்க ளார்தரு 
பொற்பு மிக்க புனைமணி மோலியார்‌ 
விற்ப முத்தொழு குஞ்செழு மேனியார்‌ 
மற்பு யத்துயர்‌ வானவர்‌ யாவரும்‌ 


. குய்யர்‌ சாரணர்‌ கோதில்விச்‌ சாதரர்‌ 


கையில்‌ யாழ்பயில்‌ கந்திரு வத்தினார்‌ 
வெய்ய நாகர்‌ வியக்கும்‌ இயக்கர்கள்‌ 
துய்ய சித்தர்‌ இனையதொல்‌ லோர்களும்‌ 
வெள்ள வாய்க்கம லங்கண்‌ மடைதிறந்‌ 


தள்ளல்‌ வாரியி னாய்நற வூற்றவே 
துள்ளு மேழ்பரித்‌ தூண்டிவந்‌ தீண்டிய 


தெள்ளு சோதிச்‌ செழுங்கதிர்ச்‌ செல்வனும்‌ 


அமிழ்து குற்கொண்‌ டரும்பிய வெண்ணிலா 


உமிமு மாறுசெய்‌ தூடறுத்‌ தேகலா 
இமிழ்தி ரைக்கடல்‌ வையத்‌ திருள்கெடத்‌ 
தமிழ்சு ரக்குமத்‌ தண்மதி வேந்தனும்‌ 


10 


11 


1a 


13 


ம 050 ,சலவருணன்‌ - கடலரசன்‌, 


851 மோலியார்‌ - கிரீடமணிந்தவர்‌, வில்‌. ஒளி, 


852 குய்யர்‌'-'குய்யகர்‌, ஒருவகை தேவசாதியினர்‌, துய்ய - தூய்மை 
யுடைய. 


. 058 அள்ளல்‌ - சேறு, நறவு - தேன்‌, பரி - குதிரை, கதிர்ச்செல்வ்ன்‌ ஃ 
"குரியன்‌, 


பஞ்சாக்கரச்‌ சருக்கம்‌ 415 


855 


856 
957 
958 
859 


366 ஆரல்‌ பண்டிதன்‌ ஆண்டளப்‌ பான்‌, புகர்‌ 
காரி யாதிய கோள்களும்‌ காண்பரும்‌ 
பாரின்‌ மங்கையும்‌ பங்கயச்‌ செல்வியும்‌ 
வீர பத்தி ரையும்பொரு விந்தையும்‌ 14 


866 காசி பன்கும்ப யோனிக்‌ கவுதமன்‌ 
மாசில்‌ மார்க்கண்டன்‌ மாண்டவி யன்றவத்‌ 
தாசில்‌ கண்ணுவன்‌ அத்திரி வங்கிரர்‌ 
ஓசை பெற்ற வசிட்டன்‌ உரோமசன்‌ 16 


2077 சீலம்‌ வாய்மை செழுமை யருள்நலம்‌ 
காலம்‌ மூன்றும்‌ உணர்தல்‌ கடைப்பிடித்‌ 
தேல ஈற்றவஞ்‌ செய்த லினுவபெறும்‌ 
வால கில்லியர்‌ ஆதி வரர்களும்‌ 16 


[ தேவராதியர்‌ சத்தியலோகம்‌ புக்குப்பிரமனை வணங்குதல்‌ ] 


308 இன்ன தன்மை இமையவர்‌ யாவரும்‌ 
பொன்னை யன்ன புரிசடைச்‌ செல்வரும்‌ 
தன்னை யொத்தவச்‌ சத்திய லோகம்புக்‌ 
கன்ன வூர்தி யடியினைப்‌ போற்றினார்‌ 17 


[ பிரமதேவன்‌ நீவிர்‌ போந்த காரணம்‌ புகல்கெனக்‌ கேட்டல்‌ ] 


869 போற்றி வந்திக்கும்‌ புங்கவ ராதியாம்‌ 

ஏற்ற மிக்கவர்‌ யாரையும்‌ நோக்கியே 

சேற்றி தழ்க்கம லத்தமர்‌ செவ்வியான்‌ 

தோற்ற மிக்குளீர்‌ வந்ததென்‌ சொல்கென்றான்‌ 189 
ஆரல்‌ - செவ்வாய்‌, பண்டிதன்‌ - புதன்‌, ஆண்டளப்பான்‌ - வியாழன்‌ 
புகர்‌ - (வெள்ளி) சுக்கிரன்‌, காரி - சனி, கோள்களும்‌ கிரகங்களும்‌, 
பாரிள்மங்கை - பூமிதேவி, பங்கயச்செல்வி - இலக்குமி (சரசுவதி 
யுமாம்‌) விந்தை - துர்க்கை. 
கும்பயோனி - அகத்தியன்‌, ஓசை - புகழ்‌, 
சீலம்‌ - ஓமுக்கம்‌, வரர்‌ - முனிவர்கள்‌, 
அன்னவூர்தி- அன்னத்தை வாகனமாகஉடைய பிரமதேவன்‌, 
புங்கவர்‌ - மேலானவர்‌. 


அ 19-16 


114 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ தேவர்கள்‌ தம்‌ நோக்கத்தைக்‌ கூற முற்படுதல்‌ ] 
60 என்ன நான்முகன்‌ கூறலும்‌ யாவரும்‌ 
பொன்னை நோக்கிப்‌ புகல்கென வோ தினர்‌ 
அன்ன வன்மல ரோனடித்‌ தாமரை 
முன்ன மேத்தி முறைமையிற்‌ கூறுவான்‌ 19 


[ ஈறிலாக்கதி நல்குவது யாதெனத்‌ தேவர்‌ கேட்பப்‌ பிரமன்‌ 
கூறத்‌ தொடங்குதல்‌ ] 
361 ஈறில்‌ போகம்‌ எவர்க்கும்‌ அளிப்பதும்‌ 
மாறி லாத வரகதி யுய்ப்பதும்‌ 
தேறில்‌ யாதது தேர்ந்துரை செய்கெளக்‌ 
கூறி னவ னுங்குறித்‌ தோதுவான்‌ 20 


[ பிரமன்‌ பஞ்சாக்கரப்‌ பெருமையை விளக்குதல்‌ ] 
62 அலகில்‌ வேத முதல வனைத்தையும்‌ 
உலக மீன்ற முதல்வன்‌ ஒருங்குணர்ந்‌ 
திலவ வாயுமை பங்கன்‌ எழுத்தைக்தின்‌ 
நலம தித்தன னாகி ஈவில்கின்றான்‌ 97 


[ இதுவும்‌ அது] 


069 உறுதி யாவு முதவுமத்‌ தன்மையை (து) 
இறுதியி லைந்தெழுத்‌ தன்றி யில்லையால்‌ 
நறும லர்க்கம லத்துறை நான்முகன்‌ 
அறிதிர்‌ நீரென ஆங்கவர்க்‌ கோதினான்‌ 292 


860 பொள்ளைகோக்கி - வியாழபகவாளைநோக்கி, 
861 தேறில்‌ - ஆராய்ந்து தெளியின்‌. 


992 அலகில்‌ - எண்ணிக்கையில்லா ச, இலவவாய்‌ ._ இலவமலர்போள்‌ ற்‌ 
செவ்வாய்‌, 


பஞ்சாக்கரச்‌ சருக்கம்‌ 115 


[ முனிவரர்‌ பஞ்சாக்கர மந்திரத்தை யாம்‌ அறியும்‌ திறங்‌ 
கூறுகெனப்‌ பிரமனிடம்‌ கேட்டல்‌ ] 
964 ஓத லோடுமங்‌ குற்றவர்‌ யாவரும்‌ 
மாது பாகன்‌ மகிழ்ந்தவம்‌ மந்திரம்‌ 
பேதை யேமறி யுந்திறம்‌ பேசெனப்‌ 
போதின்‌ மேலவ னும்புகல்‌ வானரோ 28 


[ பிரமன்‌ பஞ்சாக்கரப்‌ பெருமையை சிவபிரானன்றி 
யாராலும்‌ விளம்ப இயலாதெனல்‌. ] 
365 என்னை யீன்ற முராரியும்‌ யானுமற்‌ 
றன்ன தன்பரி சின்றள வாய்ந்திலம்‌ 
கன்ன லஞ்சொற்‌ கவுரியோர்‌ பங்குடை 
முன்ன வன்னல தியாவர்‌ மொழிவரால்‌ 7 நச்‌ 


[ சிவபிரானிடம்‌ சென்று கேட்க வேண்டுமெனப்‌ பிரமன்‌ 
கூறுதல்‌. ] 
966 ஆத லாலர ஸம்புயத்‌ தாள்மலர்‌ 
காத லாற்பணிந்‌ தேத்திலக்‌ கண்ணுதற்‌ 
பூத நாதனே புண்ணிய வஞ்செழுத்‌ 
தோது வானென வோதிமற்‌ ரேதுவான்‌, 9௪ 


[ வாயுதேவனால்‌ கொண்டுவரப்பட்டதோர்‌ சிகரம்‌ 
பூவுலகில்‌ உண்டெனப்‌ பிரமன்‌ கூறுதல்‌. ] 
867 சண்ட வாயுவி னாலித்‌ தாரதலத்‌ 
தெண்டி சாமுகம்‌ யாவையு மேத்தவே 
பண்டு வந்த பசும்பொற்‌ சிகரமொன்‌ 
றுண்டெ னவதன்‌ உண்மையுங்‌ கூறினன்‌, [1] 


தல த்தன? 


864 போதின்மேலவள்‌ - பிரமன்‌. 
865 முராரி - திருமால்‌, கன்னல்‌ - கரும்பு, கவுரி - உமாதேனி. 
867 கண்டவாயு - வேகமான காற்று, சண்டம்‌ - மிகுதி, 


116 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ காவிரித்‌ தென்கரையில்‌ உள்ள அச்சிகரத்தைக்‌ காணத்‌ 


368 


தேவராதியர்‌ வந்து சேர்தல்‌. ] 


கூற லோடுங்‌ குறிக்கொண்‌ டனைவரும்‌ 

பேறு நல்கும்‌ பிரானடி போற்றுவான்‌ 

தேறு நீர்ப்பொன்னித்‌ தென்கரைப்‌ பாங்கரில்‌ 

ஈறி லாமகிழ்‌ பூப்பவந்‌ தெய்தினார்‌. 27 


[ தேவராதியர்‌ நல்லூர்‌ வந்து பிரமதீர்த்தில்‌ மூழ்குதல்‌. ] 


269 


370 


371 


எய்தி வானவர்‌ ஏந்திய கொள்கையார்‌ 

உய்தி நல்குகல்‌ லூரை வலங்கொண்டு 

செய்தி கூறத்‌ திசானனன்‌ வானதி 

பெய்த தீர்த்தத்துட்‌ பெற்றியின்‌ முழ்கியே. 28 


[ அவர்கள்‌ இறைவனை அருச்சித்து வழிபடுதல்‌. ] 
நியம முற்றி நிலவிய காதலான்‌ 
நயன மூன்றுடை யானல்‌ லூரில்வாழ்‌ 
கயனெ டுங்கண்ணி பாகனைக்‌ கைதொழு 
தயறு எம்புகு தாதரிச்‌ சித்தரோ. 99 


[ இதுவுமது ] 
தத்தம்‌ பேரில்‌ தாபித்து லிங்கமும்‌ 
சித்த மின்புறத்‌ தீர்த்தங்க ளுங்கண்டு 
பத்தி மீக்கொளப்‌ பற்பக லர்ச்சித்தார்‌ 
முத்தி தருமவை கண்டருள்‌ முற்றியே. 30 


868 கேறுநீர்‌ - தெளிந்த வெள்ளம்‌, பொன்னி - காவிரி, 


969 திசானன்‌ - திக்குகளை முகமாகக்கொண்ட பிரமன்‌, வானதி - ஆகாய 
கங்கை, 


பஞ்சாக்கரச்‌ சருக்கம்‌ 117 


[ தேவர்களின்‌ வழிபாட்டிற்கு வந்த இறைவன்‌ உமையோடு 


காட்சிதரல்‌. ] 


272 கரும்பு மென்றதை யொக்குங்‌ கனிமொழி 


அரும்பி எங்கொங்கை யாய்மலர்ப்‌ பூந்தொடைச்‌ 
சுரும்பு லாங்குழ லாள்கிரி சுந்தரி 
விரும்பி வாமத்து மேவி விளங்கவே. 21 


ட இதுவுமது ] 


973 ஐங்க ரத்தொரு போதகம்‌ ஆறிரு 


துங்க வண்புயத்‌ தோன்றல்முன்‌ தோன்ற,வான்‌ 
திங்கள்‌ வெண்குடைச்‌ சென்னியின்‌ மீமிசை 
பொங்கு நீணிழல்‌ செய்து பொலியவே, . 92 


[ இதுவுமது ] 


974 விடைநெ டுங்கொடி விண்ணர்‌ தடவர 


இடப ஊர்தியின்‌ மீமிசை யேறியே 
புடையிற்‌ பூத கணம்பல போற்றிடக்‌ 
கடவு என்னவர்‌ காண்வரத்‌ தோன்றினர்‌. மிமி 


[ இடபவாசனத்தோடு காட்சி தரும்‌ இறைவனைக்‌ கண்டு 
தேவர்கள்‌ ஆனந்த மேலிட்டுப்‌ பரவுதல்‌. ] : 


976 எந்தை தோன்றலு மிந்திர னதியோர்‌ 


தந்த மன்பு தனக்கெல்லை காண்கிலார்‌ 
கந்த மாமமலர்‌ தூவிக்‌ கனிவினால்‌ 


வந்தித்‌ தாடி வழுத்தத்‌ தொடங்கினார்‌. 34 


872 


978 


874 
875 


அரும்பு - கோங்கரும்பு, கிரிசந்தரி - பார்வதி, வாமம்‌ - தென்‌ 
பக்கம்‌. 

போதகம்‌ - யானை (விநாயகர்‌) 'துங்க - மேலான, தோன்றல்‌ - முருகக்‌ 
கடவுள்‌. 

விடை - இடபம்‌, ஊர்தி ஃ வாகனம்‌, புடை - பக்கம்‌ 


கந்தமாமலர்‌ - மணம்பொருந்திய மலர்‌, கனிவு - உள்ள கெகிழ்ச்சி 
வழுத்த - வணங்கிப்போற்ற 


418 


[ இது முதல்‌ மூன்று பாடல்கள்‌ தேவர்கள்‌ இறைவன்‌ 
புகழைப்‌ பலவாறு கூறிப்‌ போற்றுதல்‌. ] 


376 


377 


378 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 


( அறுசீர்‌ விருத்தம்‌ ) 

சையம்யா வைக்கும்‌ மேலாம்‌ 

தமனியப்‌ பொருப்பி னின்றும்‌ 
துய்யபூஞ்‌ சோஸை சூழ்ந்த 

சுந்தரத்‌ சிகரத்‌ தோடும்‌ 
பையரா மவுலி மீது 

பாங்குடன்‌ பரிக்கு மிந்த 
வையகம்‌ உய்ய வந்த 

வள்ளலே போற்றி போற்றி! 


பூரணப்‌ பொருள தாகிப்‌ 
புறம்புமா யுள்ளு மாகிக்‌ 
காரணச்‌ சுடராய்‌ யார்க்கும்‌ 
க&ரகணாய்க்‌ கருணை மல்கி 
ஆரணத்‌ தலைவன்‌ செய்த 
அருச்சனைக்‌ குகந்து ஈல்கும்‌ 
வாரணத்‌ துரியாய்‌ ஈல்லூர்‌ 
வரதனே போற்றி போற்றி! 


எங்கன்நா யகனே போற்றி 
எவர்க்குமே லவனே போற்றி 
பொங்கர வணிந்தாய்‌ போற்றி 
புரிசடைப்‌ புனிதா போற்றி 
செங்கண்மா லறியாய்‌ போற்றி 
திருமலைச்‌ சொக்கி யென்னும்‌ 
மங்கைபங்‌ குடையாய்‌ நல்லூர்‌ 
வரதனே போற்றி போற்றி! 


90 


36 


37 


ட கப த ட ப ப ப தள்ள படம்‌ 
276 சையம்‌ - மலை, தமனியப்பொருப்பு - பொன்மலை, பையரா - படம்‌ 
பொருந்திய நாகம்‌, பரிக்கும்‌ தாங்கும்‌. 
877 சளைகண்‌ - பற்றுக்கோடு, ஆரண த்தலைவன்‌ - பிரமதேவன்‌, ஆரணம்‌ஃ 
வேதம்‌. வாரணத்துரி - யானைத்தோல்‌, வரதன்‌ - மேலானவள்‌ 
878 அரவு - பாம்பு, திருமலைச்சொக்கி - பார்வதி, 


பஞ்சாக்கரச்‌ சருக்கம்‌ 119 


[ இறைவன்‌ நீவிர்‌ வந்த நோக்கம்‌ யாதென வினவ 
அவர்கள்‌ கூறத்தொடங்குதல்‌ ] 
879 இன்னன துதிகள்‌ கூறி 
இமையவர்‌ இறைஞ்சி நிற்ப 
முன்னவன்‌ நோக்கி நீவீர்‌ 
முன்னிய தெவன்கொ லென்ன 
பன்னக மணிந்தோன்‌ பாதம்‌ 
பணிந்தனர்‌ மீண்டும்‌ போற்றி 
அன்னவர்‌ உவகை பூப்ப 
ஆங்கது மொழிய லுற்றார்‌ 88 
[ பஞ்சாக்கர நுட்பத்தை ஓதல்‌ வேண்டுமென 
அவர்கள்‌ கேட்டல்‌ ] 
980 பிஞ்சுமா மதியஞ்‌ சூடும்‌ 
பிஞ்ஞக ! நினது நாமத்‌ 
தஞ்செழுத்‌ தோதல்‌ வேண்டும்‌ 
அதனினை யடியே முய்யச்‌ 
செஞ்செவே யுபதே சித்தல்‌ 
செய்தவை செபிக்கு மாறு 
நெஞ்சிடை நினையும்‌ வண்ணம்‌ 
நீயினி தருள வேண்டும்‌ படட 49 
[ இத்தலத்துவந்து வழிபட்டோர்‌ இன்னல்‌ தீர்க்க 
வேண்டுமென வேண்டுதல்‌ ] 
881 பொன்னல ரிதழி சூடும்‌ 
புனிதநின்‌ சரணத்‌ தென்றும்‌ 
மன்னுபே ரன்பு வேண்டும்‌ 
மகிழ்ந்துயா மரிச்சித்‌ தேத்தும்‌ 


279 முன்னியது - கருதிவந்த நோக்கம்‌, பன்னகம்‌ - பாம்பு, 
980 பிஞ்சுமாமதியம்‌ - பிறைச்சந்திரன்‌, செஞ்சவே - செம்மையாக, 


120 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


துன்னிய சோதி லிங்கம்‌ 

எவற்றினும்‌ தொழுவோர்‌ தொல்லை 
இன்னல்தீர்த்‌ தருளி நாளும்‌ 

இலங்குதல்‌ வேண்டும்‌ மன்னே 40 


[ இங்குள்ள தீர்த்தத்தில்‌ ஆடினோர்க்குப்‌ பரகதி அளிக்க 
வேண்டுமெனல்‌ ] 
999 பாசிழைப்‌ பரவை யல்குற்‌ 
பாவையோர்‌ பாகங்‌ கொண்ட 
ஈச! யாம்‌ அமைத்த தீர்த்தம்‌ 
முழ்கினர்‌ எவரும்‌ பார்மேல்‌ 
மாசினை யகற்றி மீளா 
வரகதி கொடுத்தல்‌ வேண்டும்‌ 
ஆசைமற்‌ றெமக்கீ தென்றார்‌ 
அய்யனும்‌ அதற்கு நேர்ந்தான்‌. 41 


[ இறைவன்‌ அவர்கள்‌ கேட்ட வரத்தினை நல்கிப்‌ பஞ்சாக்கரப்‌ 
பெருமை கூறுதல்‌. ] 


(கலி விருத்தம்‌ ) 
3883 ஒப்பரும்‌ பஞ்சினீ டுயர்மலைத்‌ தீயெனச்‌ 
செப்புமச்‌ செயலினோர்‌ செனனகோ டியினுறும்‌ 
எப்பெரும்‌ பாவமும்‌ ஈறுகண்‌ டிடுதல்செய்‌ 


யப்பெருந்‌ தன்மைய தஞ்செழுத்‌ தாகுமே. டட கி9 


881 இதழி- கொன்றைமலர்‌, சரணம்‌- பாதங்கள்‌, துன்னிய - நெருங்கிய 
892 பாவை - உமாதேவி, மாசினை - பிறவித்துள்‌ பத்‌ தினை , 


888 செனனகோடி- கோடிக்கணக்கான பிறப்பு, ஈறுகண்டிடுதல்‌ - முடிவு 
செய்தல்‌, 


பஞ்சாக்கரச்‌ சருக்கம்‌ 121 


[ சத்தகோடி மகாமந்திரத்தினும்‌ பெரிது அஞ்செழுத்து 
மந்திர மெனல்‌. ] 
௦84 சத்தகோ டிமகா மந்திரக்‌ தன்னிலும்‌ 
உத்தமொத்‌ தம்மென உரைசெயுந்‌ தகையது 
கித்தமா நிலையதூம்‌ நிகரில்பன்‌ மறைகளின்‌ 
அத்தமா கின்றதூம்‌ அஞ்செழுத்‌ தாகுமே. 43 


[ எல்லா ௩லங்களையும்‌ தந்து பிறவி நீக்குவது இம்மந்திரமெனல்‌. ] 
386 திருந்திய விஞ்சையும்‌ செய்தவ மேன்மையும்‌ 
பொருந்திய வாயுளும்‌ புகழ்மையும்‌ பூப்பதூம்‌ 
மருந்தினு மினியதூம்‌ வன்பெரும்‌ பிறவியின்‌ 

அருந்துயர்‌ களைவதூம்‌ அஞ்செழுத்‌ தாகுமே. 44 


[ எண்வகைச்‌ சித்திகளும்‌ வீடும்‌ அருள்வது இம்மந்திரமெனல்‌. ] 
386 வழுவீலா எண்வகை மாபெருஞ்‌ சித்தியும்‌ 
பமுதிலா மரபினாற்‌ பன்னுவார்க்‌ கெண்ணியாங்‌ 
கொழிவிலா மாட்சியின்‌ உற்றபோ கத்துடன்‌ 
அழிவிலா வீடருள்‌ வஃதுமஞ்‌ செழுத்துமே 46 


[ இறைவன்‌ அஞ்செழுத்தாகத்‌ தான்‌ விளங்குவதாகக்‌ கூறல்‌ ] 
397 மேயநம்‌ மாற்றலும்‌ மிக்கதாஞ்‌ செல்வமும்‌ 

ஏய௩ன்‌ நாமமும்‌ ஈறிலா நீர்மையாற்‌ 

றூயகங்‌ கரசர ணாதியுக்‌ தொன்மையே 

ஆயது மத்தகை யஞ்செழுத்‌ காகுமே 46 


884 சத்தகோடி - ஏழுமுடிபுகளைடய, உத்த - உற்ற, அத்தம்‌ - 
அர்த்தம்‌ (பொருள்‌) 

885 விஞ்சை - கலை, வித்தை, மருந்தினும்‌ - அமிழ்தத்தினும்‌ 

886 வழுவிலா -குற்றமில்லாத, எண்வகைச்சித்தி - அட்டமாசித்தி, 
பன்னுவார்க்கு - புகழ்ந்துநுதிப்பார்க்கு, 

887 ஈறிலா- அழிவில்லாத, கரசரணாதி - கைகால்முதலிய உறுப்புக்கள்‌ 


128 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ஆறாதார முதலிய தத்துவங்கள்‌ யாவும்‌ அஞ்செழுத்தின்‌ 
விளக்கமே எனல்‌ ] 
388 வீறுயா வும்மெமை விட்டக லாதகம்‌ 
ஈறிலாச்‌ சத்தியும்‌ ஏயவான்‌ மாவுமக்‌ 
கூறுசே ரிருண்மலக்‌ கொத்துமாய்க்‌ குடிலையோ 
டாறுமா கின்றதூம்‌ அஞ்செழுத்‌ தாகுமே 47 


[ கொடியோரும்‌, பாவிகளும்‌ அஞ்செழுத்தோதின்‌ அவரை 
மாற்றுவது எனல்‌ ] 
999 வன்பராய்‌ முருடுநேர்‌ மனத்தின ராயினும்‌ 
முன்பிலா கெறிபயில்‌ மூர்க்கரே யாயினும்‌ 
இன்புகூர்‌ தரவுளத்‌ தெண்ணுவர்‌ தமையெமக்‌ 
கன்பராய்ச்‌ செய்வதூ மஞ்செழுத்‌ தாகுமே 48 


[ இதுவே தாரக மந்திரமென இறைவன்‌ அதனை யாவர்க்கும்‌ 
உபதேசஞ்‌ செய்தல்‌] 
390 இத்திறம்‌ பற்பல இனிதெடுத்‌ தெம்பிரான்‌ 
அத்தகை யஞ்செழுத்‌ தமைதியிவ்‌ வானவர்க்‌ 
குத்தம முனிவிர்கா ளோங்குதா ரகமுடன்‌ 
சித்தமின்‌ புறஉப தேசஞ்செய்‌ தானரன்‌ 40 


[ பிரமன்‌ முதலானோர்‌ மகிழ்ந்து சேவித்தல்‌ ] 

291 அம்புயப்‌ பொகுட்டினான்‌ அருச்சனை புரிந்தநம்‌ 
செம்பொனீ டவிரொளித்‌ திவ்யலிங்‌ கத்தினை 
பைம்பொனு லயம்வல மாகவே பாங்கின்வந்‌ 
தும்பர்கா ளுமையுடன்‌ உவந்துசே வித்தரோ 60 

988 ஊறு - துன்பம்‌, இருள்மலக்கொத்து - அவிச்சையாகிய மாயை 
... குடிலை - குண்டலிசக்தி, ஆறு - ஆதாரங்கள்‌ ஆறு, 

889 வன்பர்‌ - தீயவர்‌, முருடு - நெறியில்லாமை, மூர்க்கர்‌ - கொடியவர்‌, 

890 அமைதி - இயல்பு. தாரகம்‌ - (கொள்ளத்தக்கது) அடிப்படை, 


991 அம்புயப்‌ பொகுட்டினன்‌ - பிரமதேவன்‌. உம்பர்கள்‌ _. தேவர்கள்‌ 


பஞ்சாக்கரச்‌ சருக்கம்‌ 


128 


[ இறைவன்‌ கூவிளத்‌ தருவின்‌ கீழமர்ந்து ஆயிரத்தெட்டுருவேற்றி 
இவ்வாறே ஓதி வழிபடுவது என முனிவர்க்குக்‌ கூறுதல்‌ ] 


892 


898 
894 
995 


392 


292 


394 


[ இதுவே சித்திதலம்‌ என இறைவன்‌ அறிவுறுத்தல்‌ ] 


396 


தக்கணா மூர்த்திதன்‌ சன்னிதி யெய்திவிண்‌ 
முக்கிளைக்‌ கூவிளை மூலத்தின்‌ வைகியே 
மிக்கவா தரவினால்‌ மேவர வெமைநினைந்‌ 
தொக்கவோ ராயிரத்‌ தெட்டுரு வோதிபே 


[ இதுவுமது ] 
நீதியான்‌ முற்றுவித்‌ திட்டபின்‌ நெஞ்சினிற்‌ 
காதலா யினவெலாம்‌ கடிதுசித்‌ திக்குமால்‌ 
ஆதலா லும்பர்கா எஞ்செழுத்‌ துண்மை,யாம்‌ 
ஓதுமா றோதிநீ ருய்மினென்‌ றுரைசெய்தான்‌ 


[ ஏழுதீவினும்‌ இத்தலம்‌ உயர்ந்தது எனல்‌ ] 
சந்தமார்‌ காவிரி தனக்குத்தென்‌ பாலினிற்‌ 
சுந்தர கிரியின்மேற்‌ சோதிநீள்‌ மயமதாய்‌ 
அந்தமி லாத௩ம்‌ மிலிங்முந்‌ துறுமதால்‌ 

இந்தமெய்த்‌ தீவுதீ வேழினும்‌ உயர்ந்ததே 


மாகயி லாயநீள்‌ சிகரமிவ்‌ வான்பதி 
ஆகையாற்‌ பரதகண்‌ டம்மிஃ தாதலால்‌ 
ஓகைகூர்‌ சித்திதா னம்மென உணர்மினென்‌ 
றேகநா யகன்மொழிந்‌ தினையவும்‌ புகலுவான்‌ 


51 


62 


63 


94 


கூவிளை - கூவிளமரம்‌. ஆதரவு - அன்பு. உரு - மந்திரஞ்‌ செபிக்கும்‌ 
எண்ணிக்கை, 


கடிது - விரைவாக. சித்திக்கும்‌ - வந்துகூடும்‌. 


சந்தம்‌ - அலையோசை, சந்தனமணம்‌. தீவு - நாவலந்தீவு, 


சித்திதானம்‌ - இறைவன்‌ அருள்‌ கூடுமிடம்‌. 


தன்மையன பலவும்‌, 


இணையவும்‌ - இத்‌ 


124 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ 


996 
897 


898 


999 


[ இத்தலத்தில்‌ பஞ்சாக்கரத்தை ஓத அஃது பத்து 
நூறாயிரங்கோடியாகப்‌ பெருகுமெனல்‌ ] 
396 இத்தலத்‌ தைந்தெழுத்‌ தேவர்‌ ஓ தினுமது 
பத்துநூ ராயிரப்‌ பத்தெனப்‌ பலித்திடும்‌ 
அத்தலத்‌ தருச்சனை யதுலமா மாதலான்‌ 
அத்தல மதற்குநேர்‌ வேறுமற்‌ நில்லையே 66 


[ இதனை ஓதுவார்‌ வேறுமந்திரங்களைக்‌ கருதார்‌ எனல்‌ ] 

3897 கண்மபே தத்தினாற்‌ காண்வருக்‌ தகையவாம்‌ 
வள்னவித்‌ யாசத்தான்‌ மற்றவிம்‌ மந்திரம்‌ 
பன்னிலை ஐந்ததாம்‌ பரகதி வேண்டுவோர்‌ 
பின்னைவே றுள்கலார்‌ பெற்றியி னெண்ணுவார்‌ 56 


[ உருத்திராக்கம்‌ பவழம்‌ இவற்றால்‌ எண்ணி உருச்செய்ய 

வேண்டுமெனல்‌ ] 

898 அக்கமா மணியின லவீர்ப்பளிங்‌ கவற்றினால்‌ 
மிக்கவித்‌ துருமத்தால்‌ வேறுமித்‌ திறத்தினாற்‌ 
ரொக்கரீள்‌ வடத்தினல்‌ தோமிலி மந்திரம்‌ 
தக்கவா நெண்ணுவார்‌ சற்கதிக்‌ குரியரால்‌ 57 


கார்த்திகைத்‌ திங்கள்‌ கார்த்திகை பெளர்ணமியில்‌ முருகனை 
அருச்சித்து அஞ்செழுத்‌ தோதுவார்‌ குமரனாக 

வீற்றிருப்பாரெனல்‌ ] 

299 விருச்சிகத்‌ திங்களின்‌ மேவுகார்த்‌ திகைதனில்‌ 
திருந்துபூ ரணைதனில்‌ செய்யவேற்‌ குமரனை 
அருச்சனை புரிற்துசன்‌ னிதியிருர்‌ தைந்தெழுத்‌ 
துருத்தொகுத்‌ தோரன்‌ ஒத்தவீற்‌ றிருப்பரால்‌ 58 


பலித்திடும்‌ - பெருகிப்‌ பயண்‌ தரும்‌, அதலம்‌ - உவமையின்மை, 
வன்னம்‌ - ஒலியெொழத்து. பன்னி&்‌ - பன்னும்‌ நிலை, கூறும்‌ முறை, 
உள்கலார்‌ - எண்ணமாட்டார்‌. பெற்றி - தருதி, தன்மை. 
அக்கமாமணி - உருத்திரரக்க மணி, விந்துருமம்‌ - பவழம்‌. வடம்‌ - 
மாலை, தோமிலி - குற்றமற்ற. 

வீரிச்சிகம்‌ - விருச்சிகராசி, பூரணை -- பவுர்ணமி, 


பஞ்சாக்கரச்‌ சருக்கம்‌ 125 


[ இதுமுதல்‌ மூன்று பாடல்கள்‌ திருநீறு முதலிய சைவசின்னங்களை 
அணிந்து அஞ்செழுத்தோதுவார்‌ எய்தும்‌ பலன்‌ கூறுகின்றன ] 


400 அக்கினிக்‌ கோத்திரத்‌ தடலையா லடைவுசால்‌ 


மிக்கதோ ரவிர்சரவோ மத்தின்‌ வெண்‌ பொடியினாற்‌ 
தக்கவேள்‌ பாசனத்‌ தவளவெண்‌ பூதியாற்‌ 
ரெக்கசை வர்க்கினித்‌ தூயவெண்‌ ணீற்றிால்‌ 69 


401 சென்னியி னெற்றியிற்‌ றிருந்துகந்‌ தரத்தினில்‌ 


பொன்னணி மார்பினிற்‌ பொற்புறும்‌ உந்தியில்‌ 
மன்னிய தோள்மணிப்‌ பந்தமற்‌ றவற்றினில்‌ 
கன்னமே முதலிய ஃவீனகோ எங்களின்‌ 60 


402 அக்கினி யாதிய மந்திர மவற்றினால்‌ 


பொக்கமில்‌ நெறிபொடு புனைந்துகண்‌ டிகைவடம்‌ 
தக்ககண்‌ டம்முதற்‌ றிரித்தினி தோதுவார்‌ 
மிக்ககம்‌ பொற்கயி லைக்கண்வீற்‌ றிருப்பரால்‌ 61 


[ திருநீறு முதலியவற்றை அணியா தவரைக்‌ கண்டதோடங்கள்‌ 


400 


401 


402 
403 


அஞ்செழுத்‌ தோதுவதனால்‌ அகலுமெனல்‌ ] 


403 பூதிகண்‌ டிகையணி யாதவர்‌ புலையரே 


ஆதலால்‌ அவர்களை ஆற்றெதிர்ப்‌ பட்டவர்‌ 
சீதநீ ரங்கிதே னுவை, நமைத்‌ தெரிசியா 
ஏதமி லைந்தெழுத்‌ தெண்ணிமா நறெழிவரால்‌ 62 


அடலை - சாம்பல்‌, திருநீறு, அவீர்சரம்‌ - புல்லு ( தருப்பை } 
பாசனம்‌ - நெருப்பு. பூதி - புழுதி. இனி - இனிதாய்‌. 


கந்தரம்‌ - கழுத்து. மணிப்பந்தம்‌ - மணிக்கட்டு, கன்னம்‌ - காது 
ஓரம்‌, கவின - அழகுடைய. 


பொக்கம்‌ - குறைவு. கண்டிகை வடம்‌ - உருத்திராக்க மாலை. 


பூதி விபூதி (திருகீறு). ஆற்றெதிர்ப்‌ பட்டவர்‌ - வழியில்‌ எதிர்ப்‌ 
பட்டவர்‌, அங்கி - நெருப்பு, தேனு - காமதேனு, தெரிசியா - 


126 ந்ல்லூர்ப்‌ புரரண்ம்‌ 


[ இத்தலத்துடன்‌ ஒருமுறை அஞ்செழுத்தோதி வழிபடுவார்‌ 
எய்தும்‌ பலன்‌ கூறுதல்‌ | 
404 கரசியிற்‌ றமதுடல்‌ முடிவு கண்டிடும்‌ 
ஏசிலா முத்திவீ டெய்துவர்‌ இத்தலத்‌ 
தோசைகூ ரைந்தெழுத்‌ தொருமுறை யோதுவார்‌ 
மாசுதீர்க்‌ திறுதியில்‌ வரகதி யுறுவரால்‌ 63 


[ இத்தலத்து உறைபவர்‌ எய்தும்‌ பலன்‌ கூறுதல்‌ ] 
405 ஒருகண மித்தலத்‌ துறைவரே லன்னவர்‌ 
பெரிதுகங்‌ கயிலையிற்‌ பிரிவிலா துறைவரால்‌ 
மருவுகீ டாதியும்‌ மரிக்கின்மற்‌ றவைகளும்‌ 
அருமைசால்‌ வரகதி யடைவது திண்ணமே 61 


[ சேய்மையிலிருந்து சுந்தரச்‌ சிகரத்தை கண்டு தெரிசித்தோர்‌ 

முதலானோர்‌ எய்தும்‌ பயன்‌ கூறுதல்‌ ] 

406 சேணிடைச்‌ சுந்தரச்‌ சிககரம்கோக்‌ கினர்களும்‌ 
ஏணுடைப்‌ பாதகம்‌ எவையுநீங்‌ குவர்களாற்‌ 
காணவோர்‌ மூன்றடி காலையிற்‌ செல்குநர்‌ 
பேணுவாம்‌ பரிமகப்‌ பேறுபெற்‌ றுய்வரேரே 66 


[இத்தலத்தில்‌ எப்பொழுதும்‌ இருந்து அருள்‌ புரிவேனெனக்‌ கூறி 
இறைவன்‌ இலிங்கத்துள்‌ அமர்தல்‌ ] 
407 கந்தனந்‌ தியுங்கவு ரியுடன்‌ நுந்தமக்‌ 
கந்தமி லின்பவீ டருளிநா ணா'}ளுமிச்‌ 
சுந்தர கிரியின்மேற்‌ றுன்னிவாழ்‌ வோமெனா. 
எந்தைகூ றியிலிங்‌ கத்தமர்ந்‌ தானரோ 66 


404 ஏசிலா - பழிப்பில்லாத, மாசு - மும்முலக்‌ குற்றம்‌. 
405 கீடாதி - புழு முதலான உயிரினங்கள்‌. மரிக்கின்‌ - இறந்துபடின்‌. 


496 பாதகம்‌ - பஞ்சமா பாதகங்கள்‌. பரிமகம்‌ - அசுவமேத யாகம்‌. 


பஞ்சாக்கரச்‌ சருக்கம்‌ 127 


408 


409 
410 


411 


[ அஞ்செழுத்தின்‌ சித்திகள்‌ பற்றி உரைப்பதற்‌ கரிதெனச்‌ 


408 


சூதமுனி ஓதுதல்‌ ] 
இன்னவா றெம்பிரான்‌ இனிதுரைத்‌ தேகினான்‌ 
சொன்னவா றனையவர்‌ சூழ்ந்தனர்‌ புரிதலும்‌ 
உன்னுமான்‌ றைந்தெழுத்‌ துயர்பெருஞ்‌ சித்திகள்‌ 
மன்னினர்‌ அவர்பெறும்‌ மாட்சியான்‌ வகுப்பதோ? 67 


[ இந்திரன்‌ இம்மந்திரத்தால்‌ பெற்ற பேற்றினைக்‌ கூறுதல்‌ ] 


409 


ஐந்தரு நீழலின்‌ அரியணைப்‌ புறமிசைச்‌ 

சுந்தர நீண்முடிச்‌ சுரர்தொழு தேத்தவே 

மந்திர வைந்தெழுத்‌ துதவுமன்‌ சித்தியால்‌ 

இந்திர னரசுவீற்‌ றிருந்தனன்‌ என்பவே 68 


[ அக்கினி, யமன்‌ முதலானோர்‌ பெற்ற சிறப்பைக்‌ கூறுதல்‌ ] 


410 அங்கிவா னவன்சுசி யடைந்தனன்‌ அந்தகன்‌ 


எங்கணும்‌ தருமனென்‌ நேத்தவீ நெய்தினான்‌ 
துங்கவா னிருதியும்‌ தொகையிலா நிசிசரர்‌ 
தங்கணா யகனெனும்‌ தலைமைபெற்‌ ரனரோ 69 


[ வருணனும்‌ குபேரனும்‌ பெற்ற பெருமையைக்‌ கூறுதல்‌ ] 


411 


மறிகடற்‌ சிறையென வருணன்வாழ்‌ வெய்தினான்‌ 
எறுழ்வலிக்‌ கிணையிலா னெனவளி யோங்கினான்‌ 
உறுநிதிக்‌ கிழவனாய்‌ உத்தர திசைபுரம்‌ 

தறைகழற்‌ பிங்களன்‌ அளகைவீற்‌ நிருந்தனன்‌ 70 


- கை 


சூழ்ந்தனர்‌ - சிந்தை செய்து, புரிதலும்‌ - சொல்லுதலும்‌. உள்ளும்‌ - 
நினையும்‌. மன்னினர்‌ - நிலைபெற எய்தினார்‌. 


ஐந்தரு - கற்பக முதலிய ஐந்து தெய்வ விருட்சங்கள்‌, சுரர்‌ - தேவர்‌, 
அங்கிவானவன்‌ - அக்கினிதேவன்‌, அந்தகன்‌ - யமன்‌, நிசிசரர்‌ - 
இராக்கதர்‌. 


எதுழ்வலி - மிக்கவலிமை, வளி - வாயு தேவன்‌, பிங்களன்‌ - 
குபேரன்‌, 


128 


412 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ ஈசானன்‌ பெற்ற பேற்றினைப்‌ புகலுதல்‌ ] 


காளகண்‌ டமுநுதற்‌ கண்ணும்விண்‌ ஹணோர்தொழும்‌ 
தாளதா மரையுமச்‌ சம்புவொப்‌ பாகவே 

கோளிலாச்‌ செல்வமும்‌ குறைவறப்‌ பொருந்தியே 
மீளியீ சானனும்‌ வீற்றிருந்‌ தானரோ 71 


[ கதிரவனும்‌ திங்களும்‌ பெற்ற பேறு அஞ்செழுத்தோதியதனால்‌ 


413 


எனல்‌ | 
அள்ளிருட்‌ படலமேய்ந்‌ தாயிரங்‌ கதிரினால்‌ 
வெள்ள௩ீ ரூலகெலாம்‌ வெய்யவன்‌ விளக்கலும்‌ 
தள்ளரும்‌ பனிக்கதிர்‌ சந்திரன்‌ படைத்ததும்‌ 
தெள்ளுமம்‌ மந்திரச்‌ சித்தியா லென்பவே 72 


[ முனிவர்கள்‌ எண்வகைச்‌ சித்தி முதலாயின பெற்றதும்‌ 


414 


416 


இதனால்‌ எனல்‌. ] 
எண்வகைச்‌ சித்தியும்‌ எத்துணைப்‌ பெருமையும்‌ 
தண்ணளிக்‌ குறையுளாந்‌ தாபத ரடைந்ததும்‌ 
கண்ணுதற்‌ கடவுள்தன்‌ கருணையின்‌ படிவமாம்‌ 
அண்ணலைந்‌ தெழுத்துடை யாற்றலா லென்பவே, 73 


| இதுவுமது ] 
வாலகில்‌ லியரெழு வாம்பரித்‌ தேரினான்‌ 
காலும்வெங்‌ காய்கதிர்‌ காண்வரத்‌ தாங்கியே 
ஞாலம்யா வையுமிடர்‌ ஈண்ணுறா தருள்ஈலம்‌ 
ஆலபா ரணனெழுத்‌ தைந்தின லென்பவே. 74 


சம்பு - சிவபெருமான்‌, மீளி - வலிமை பொருந்திய. 


வெய்யவன்‌ - கதிரவன்‌. பனிக்கதிர்‌ - குளிர்ந்த கிரணங்கள்‌, 


தண்ணளி - அருள்‌, தாபதர்‌ - தவ முனிவர்கள்‌. படிவம்‌ - வடிவம்‌, 


. வாலகில்லியர்‌ - ஒரு மகா முனிவர்‌. காலும்‌ - வெளிப்படுத்தும்‌, 
ஈண்ணுருது - வந்து அடையாமல்‌. ஆலபாரணன்‌ - சிவிப்தம்ர்ன்‌. 


பஞ்சாக்கரச்‌ சருக்கம்‌ 129 


[ இதுவுமது ] 
476 எத்தகைத்‌ தேவரும்‌ எவ்வகை முனிவரும்‌ 
சித்தமுற்‌ றெவைகளும்‌ சேர்ந்துவா முறுவதும்‌ 
அத்தகை யைந்தெழுத்‌ தாற்றலே எனிலதன்‌ 
வித்தகச்‌ சித்தியின்‌ மேன்மையார்‌ புகல்வரே? 75 


[ அஞ்செழுத்தோதிச்‌ சிறப்புற்றோரை அளந்து கூறுதற்கரி தெனல்‌ ] 


417 இப்பெரும்‌ பதியினி லெம்பிரா னைந்தெழுத்‌ 
தொப்பருஞ்‌ சித்திபெற்‌ றுய்ந்தளா ரளவையான்‌ 
செப்புறுக்‌ தகையவோ தெண்டிரை மணல்களும்‌ 
அப்பெருந்‌ தொகையுரைக்‌ காற்றுமா றரிதரோ. 76 


[ இச்சருக்கத்தை எழுதுவோர்‌ கூறுவோர்‌ கேட்போர்‌ 
எய்தும்‌ பலன்‌ கூறல்‌. ] 


418 இப்பெருங்‌ காதையை எழுதுவோ ருரைசெய்வோர்‌ 
தப்புத லின்றியா தரவினாற்‌ கேட்பவர்‌ 
முப்பெரும்‌ பகையையும்‌ முடிவுகண்‌ டீறிலா 
ஒப்பருஞ்‌ சிவகதி யுற்றுவீற்‌ றிருப்பரால்‌ 77 


பஞ்சாக்கரச்‌ சருக்கம்‌ முற்றும்‌ * 


417 அளவை அன்னிக்கும்‌. ன்ட்‌ ர ரகக ௭9 ரகு 
418 முப்பெரும்பகை - ஆணவம்‌, கன்மம்‌, மாயை. சிவகதி - வீடுபேறு, 

€ இச்சருக்க இறுதியில்‌ பஞ்சாட்சரச்‌ சித்தி சருக்க முற்றும்‌ என்று 
சுவடியில்‌ எழுதப்பட்டுள்ளது. 


எட்டாவது 
அக்கினி தீர்த்தச்‌ சருக்கம்‌ 
[ முனிவர்கள்‌ ஓர்‌ அந்தணன்‌ தன்‌ பாவம்‌ நீங்கிப்‌ பழைய 
உருவெய்திய வரலாற்றைச்‌ சூதமுனியைக்‌ கூறுவேண்டுதல்‌ ] 
( அறுசீர்‌ விருத்தம்‌ ) 


419 பண்டையொரு தொழுகுலத்தோன்‌ பரம்பரன்வாழ்‌ 

நல்லூரின்‌ பாங்கர்‌ எய்திக்‌ 

கண்டவர்கள்‌ வியப்பெய்தச்‌ சுணங்கனுருத்‌ 
தணந்தபழங்‌ காதை யிப்பாற்‌ 

புண்டரிக முகமலர்ந்து புகல்வாயென்‌ 
றருந்தவத்தோர்‌ புகலச்‌ குதன்‌ 

துண்டமதிக்‌ கண்ணியனேத்‌ தொழுதமிழ்த 
முமிழ்வதுபோற்‌ சொல்ல லுற்றான்‌ சீ 


[ சூதன்‌ அவ்வந்தணனின்‌ வரலாறு கூறத்‌ தொடங்கி பொருநை 
நதிக்கரையில்‌ மாதவி என்பது அவன்‌ ஊர்‌ எனல்‌ ] 
420 பண்பயிலு மேழிசைய அறுகாலஞ்‌ 
சிறைச்சுரும்பர்‌ பசும்பொற்‌ றொட்டில்‌ 
கண்பொருவப்‌ பொருதுலவஞ்‌ சோலைவிளிம்‌ 
புடுத்துவளங்‌ கனிந்து நாளும்‌ 
விண்குலவு நெடுஞ்சினைய கோழரைச்சந்‌ 
தகிலினொடு மலைத்தி யூக்கும்‌ 
தண்பொருனைப்‌ பொருகரையின்‌ மாதவியென்‌ 
றொருமுது றமைந்த தன்றே 2 


419 தொழுகுலத்தோன்‌ - அந்தணகுலத்தோன்‌, பாங்கர்‌ - பக்கம்‌. 
சுணங்கன்‌ உரு - நாய்வடிவம்‌, ணந்த - நீங்‌ ட்‌ - 
pre தணந்த ங்கிய. துண்டமதி 

420 அஞ்சிறை - அகச்சிறகு, கோழரை - வயிரம்‌ முற்‌ i 

ஆ ட ட த HD மூக ய மரம்‌ ]. 
சந்து - சந்தன மரம்‌. மலைத்தி - பொருது. த்தப்‌ தத்‌ 


அக்கினி நீர்த்தச்‌ சருக்கம்‌ 181 


[ வசு என்னும்‌ அவ்வந்தணனின்‌ பண்பு, கல்வி முதலிய 
சிறப்புக்‌ கூறல்‌ ] 
421 அந்நகரின்‌ ஒருபனவன்‌ வசுவெனப்பேர்‌ 
தரித்துள்ளா னங்க மாறும்‌ 
பன்னுமறை யொருநான்கும்‌ ஐயம்விப 
ரீதமறப்‌ பயின்ற மேலோன்‌ 
துன்னுெடும்‌ புகழாளன்‌ சுருதிநெறி 
முறையொழுகுந்‌ தூயோன்‌ நேயம்‌ 
மன்னுபொறை யறிவூக்கம்‌ நடுநிலைமை 
வாய்மைமுதல்‌ வாய்ந்த நீரான்‌ 3 
[ அவன்‌ நிகழ்த்தும்‌ இல்லறச்‌ சிறப்பைக்‌ கூறுதல்‌ ] 
429 இல்வாழ்க்கை நிலைக்குரிய மனை வியொடும்‌ 
மைந்தரொடும்‌ ஈறில்‌ மெய்ந்நூல்‌ 
சொல்வாழ்க்கை யொக்கலொடும்‌ எண்ணில்பல 
வளங்களொடுந்‌ துவன்றித்‌ தூய 
பல்வாழ்க்கை நிலைபூண்ட சால்புடையோர்‌ 
அனை யோரும்‌ பாரின்‌ மீது 
நல்வாழ்க்கை யிவன்வாழ்க்கை யெனமதித்து 
வியப்பெய்த நடக்கும்‌ நாளில்‌ சீ 


[ அக்காலை பாண்டிய நாடாண்ட வேந்தன்‌ சிறப்புக்‌ கூறல்‌ ] 
493 சையமெனப்‌ பணைத்தசெழுந்த திரடோளான்‌ 
சரணமெனத்‌ தரியார்ச்‌ சாய்க்கும்‌ 


செய்யமுடித்‌ தழும்பிருந்த விருதாளான்‌ 
வளையாத செங்கோல்‌ வேந்தன்‌ 


491 பனவள்‌ - அந்தணன்‌, அங்கம்‌ - வேதாங்கம்‌. சுருதி - சாத்திரம்‌, 
நீரான்‌ - தன்மையுடையவன்‌. 

422 ஈறில்‌ - அழிவில்லாத, ஒக்கலொடும்‌ - உறவினரோடும்‌, துவன்றி- 
நிறைந்து. 


132 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


பையரவின்‌ முடிக்கிடந்த வுலகாள்‌ மன்‌ 
னவன்கூடற்‌ பதிக்கு நாதன்‌ 
வையைநதித்‌ துறைபுரக்கும்‌ வமுதிமலை 
யத்துவசன்‌ நேர்வை வேலோன்‌ ச 


[ பாண்டிய மன்னன்‌ ஆட்சிச்‌ சிறப்பும்‌ செங்கோலும்‌ ] 
494 சீற்றமோ டயிலனுக்கிச்‌ செஞ்சிலைவா 

ளியைமருட்டிச்‌ செழுந்தோ டேந்தும்‌ 

போற்றுதா மரைமடந்தை பொருவுநலார்‌ 
கருந்தடங்கட்‌ பூசலல்லாற்‌ 

கூற்றுநா வெனச்சோரி குடித்துமிமும்‌ 
சுடர்வாளாற்‌ குறுகார்‌ வெய்ய 

ஆற்றல்சால்‌ பூசல்கடிந்‌ தடுபூசல்‌ 
பெறாதுபுவி யாளும்‌ நாளில்‌ 8 


[ பாண்டிய மன்னனின்‌ கொடைச்சிறப்பு ] 


495 இருகிதியைந்‌ தரு,சுரபி புட்கலா 

வர்த்தமணி யிவற்றோ டேற்றுப்‌ 

பொருவதைமேற்‌ கொண்டவன்போற்‌ பூசிரர்க்கும்‌ 
நாவலர்க்கும்‌ அன்பு கூர்ந்து 

வருமிரவ லாளருக்கும்‌ மாமணிநீள்‌ 
நிதிதூசு வளங்க ளெல்லாம்‌ 

இருவருமே ரில்லையென அவரவர்‌ வேண்‌ 
டியவெல்லாம்‌ உதவு கின்றான்‌ சீ 


428 சையம்‌-மலை பணைத்து- திரண்டு, தரியார்‌ - பகைவர்‌. வழுதி. 
பாண்டியன்‌, நேர்‌ - ஒத்த, வைவேல்‌ - கூரியவேற்படை, 

484 அயில்‌ வேல்‌, சிலை- வில்‌. வாளி- அம்பு. பூசல்‌- ஊடற்போர்‌ 
சோரி குருதி, குறுகார்‌ - பகைவர்‌, பூசல்‌ - போர்‌, ்‌ 

425 இருநிதி - சங்கநிதி, பதுமநிதி. ஐந்தரு - கற்‌ i 

5 ற்பக லி 

கருக்கள்‌. சுரபி காமதேனு, புட்கலாவர்த்தம்‌ - ன னழன்க உன்ற. 
மணி - சிந்தாமணி. பொருவதை - ஒப்பாக அதனை. பூசுரர்‌ - 
அக்தணர்‌. தூசு - ஆடை, 


அக்கினி தீர்த்தச்‌ சருக்கம்‌ 138 


[ வசு என்னும்‌ அந்தணன்‌ மன்னனிடம்‌ பெற்ற பரிசு ] 
496 முத்தமணி முகடமுத்தும்‌ பசும்பொற்கொள்‌ 

கைம்மருப்பீன்‌ முயங்கச்‌ சேர்த்தி 

பத்திபத்தி மணிகுயின்ற தமனியத்தாற்‌ 
குரம்கான்கும்‌ பருமித்‌ தார்க்கும்‌ 

கொத்துமணித்‌ தாமமணி தோகைநுதற்‌ 
புனைந்தனைய குழக்கன்‌ றோடும்‌ 

உத்தமஅவ்‌ வசுவினுக்குப்‌ பசுவொன்‌ றீற்‌ 
தனனவனும்‌ உவப்பி னோடே 8 


[அந்தணன்‌ தான்பெற்ற பசுவைப்‌ பத்தியோடு பேணிக்‌ 
காத்துவரும்‌ நிலைகூறல்‌ 
497 ஏற்றவலும்‌ அவ்வியகெவ்‌ வியம்பயப்ப 
தவயவந்தா மெனவா யும்நூற்‌ 
சாற்றியதெய்‌ வதமிதுவே தருமத்தின்‌ 
உருவமது சரத மென்ஜஸப்‌ 
போற்றுசுரு திப்பொருளைப்‌ பின்செல்லும்‌ 
ஆரிடமே போல நாளும்‌ 
ஊற்றமிகும்‌ வேதியனும்‌ அதன்குறிப்பின்‌ 
வழியேநின்‌ ரொழுகுகின்றான்‌ 9 


[ பசுவை அந்தணன்‌ பேணும்‌ முறைமை கூறல்‌ ] 
428 கொடிவீடுபா சறுகினுடன்‌ வாலரிமேய்த்‌ 
தகடாரக்‌ குளிர்ரீ ருட்டி 


வடிசுதைதீற்‌ றியபுரையுட்‌ சமனிலத்தி 
னிசைந்தவகை வைக வைக்கோல்‌ 


426 முகடு - உச்சி. கைம்மருப்பு - யானை. பத்தி - வரிசை, குரம்‌ - 
குதிரை. பருமித்து - சேணம்‌ முதலிய விட்டு அழகு செய்து. 

427 அவ்வியம்‌ தேவர்‌ க்குப்‌ படைக்கும்‌ பொருள்‌ கெவ்வியம்‌ (கெளவியம்‌). 
கோரோசனம்‌ பால்‌ தயிர்‌ முதலிய ஐந்து. சரதம்‌ - சத்தியம்‌, 
உண்மை, சுருதி - மனு முதலிய நூல்கள்‌. ஆரிடம்‌ - இருடிகள்‌ நெறி. 


134 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


அடியினம எியிற்படுத்தும்‌ அசகமுடன்‌ 
ஈக்கதுவா த௲ற்றி நாளும்‌ 
நெடியதடங்‌ கண்மணிபோற்‌ போற்றியதன்‌ 
கன்றையும்‌ நெறியிற்‌ பேணி 10 


[பசுவாற்கொள்ளும்‌ பயனை நியதியோடு அவ்வந்தணன்‌ 
பெற்று வாழ்தல்‌ ] 
429 குடம்புரையும்‌ செருத்தல்முலை சுரந்துபீ 
ரோடுதலும்‌ குழக்கன்‌ நாட்டி 
முடிந்தபினர்‌ விஞ்சியபால்‌ கறந்துவே 
ளவிகளைந்து முறையி ஒற்றி 
அடைந்தகுழக்‌ கன்றினுக்கவ்‌ வான்போல 
அகங்கசிந்தா தரவு மல்கித்‌ 
தடம்புரிறு ஸிமார்பன்‌ இப்பரிசே 
காத்‌ தோம்பிச்‌ சரிக்கும்‌ நாளில்‌ 11 


[தன்‌ மகன்‌ திருமணத்தின்‌ பொருட்டு வேற்றூர்‌ செல்ல நேர்ந்த 
அந்தணன்‌ தன்‌ மாணாக்கன்‌ ஒருவனிடம்‌ பசுவை ஒப்பித்தல்‌ ] 


490 அரும்பெறற்சே யொருவனுக்கு மணம்புரிவா 
னெண்ணிம&ை யாட்டி யோடும்‌ 

விரும்‌ பியதன்‌ கிளைவஷூரொடும்‌ வேற்றூர்க்குச்‌ 
செலநடப்பான்‌ விழைந்து தன்பால்‌ 

பொருக்தியவண்‌ கலைபயிலும்‌ மாணாக்கன்‌ 
ஒருவனையிப்‌ புனிற்று நல்லான்‌ 

பெருர்பசிமீக்‌ குகதிவசம்‌ மூன்றென்றா 
னவனுமந்தப்‌ பெற்றி கேர்ந்தான்‌ 1 


426 பாசறுகு - பசுமையான அறுகம்‌ புல்‌. வாலரி - தூய வைக்கோல்‌. 
அகடு - வயிறு. சுதை - சுண்ணம்‌, புரை - கொட்டில்‌. அமளி. 
படுக்கை, அசகம்‌ - ஒருவகை ஈ, கதுவாது - பற்றிக்கடிக்காமல்‌, 

429 புரையும்‌ - ஒக்கும்‌. செருத்தல்‌ - பால்மடி. பீர்‌ - சுரப்பு. சரிக்கும்‌ - 
ஒழுகும்‌. 

480 சேய்‌ - மகன்‌. கிலைஞர்‌ - சுற்றத்தார்‌, புனிற்றுகல்ான்‌ - ஈன்றணிய 
பசு. திவசம்‌ - நாள்‌. பெற்றி - செயல்‌ தன்மை, 


அக்கினி தீர்த்தச்‌ சருக்கம்‌ 185 


[ அந்தணன்‌ சென்றபின்‌ மாணவன்‌ ஒரு நாளிட்ட உணவை 
முழுதும்‌ உண்ட பசு இருநாள்‌ பட்டினியாகக்‌ கிடந்ததெனல்‌ ] 
481 நேர்ந்தபின்னர்க்‌ கவற்சியொரீத்‌ தீவேட்பான்‌ 
வேதியனும்‌ நெறியிற்‌ செல்லச்‌ 
சார்க்தவிளை ஞர்களொடு மாணாக்கன்‌ 
முத்திவசந்‌ தனக்குங்‌ கூட 
ஆர்ந்தகொடிப்‌ பாசறுகு கொய்திட்டான்‌ 
அத்தினத்தின்‌ மடுத்த தெல்லாம்‌ 
ஆர்ந்தபசு பட்டினியே வீருதினமும்‌ 
கிடந்ததந்தோ வந்த ணீர்காள்‌. 13 


[ மீண்டுவந்த அந்தணன்‌ பசுவின்‌ நிலையை அறிதல்‌. ] 


432 விப்பிரனு மணமுடித்து மீண்டெய்திச்‌ 

சுரபிநிலை வினவ லோடும்‌ 

செப்பியவா றொருங்குதினம்‌ மூன்றினுக்கும்‌ 
பச்சிளம்புற்‌ சேர்த்த வாறும்‌ 

அப்பசுமற்‌ றவையனைத்தும்‌ ஒருதினத்தின்‌ 
அருந்தியிரண்‌ டானி யந்தான்‌ 

துப்பருந்தப்‌ பெறாமலரும்‌ பசியுழந்து 
சோர்ந்ததுவும்‌ சொற்றார்‌ மன்னோ. 14 


| பசுவின்நிலை கேட்ட வசு மனங்கலங்குதல்‌. ] 
483 சொற்றலுகெட்‌ டுயிர்த்துமனந்‌ துளங்கினன்மெய்‌ 
நடுநடுங்கிச்‌ சோர்ந்தா னாவி 
யிற்றவன்போற்‌ கிடந்தும்மீண்‌ டெழுந்திதனுக்‌ 
கேன்செய்வோ மெனமா ழாந்தான்‌ 


481 கவற்சி - கவலை. ஒரிஇ - நீங்கி. தீவேட்பான்‌ - மணவினைசெய்ய. 
மடுத்தது - உண்டது. ஆர்ந்த - உண்ட. 


492 விப்பிரன்‌ - பிராமணன்‌. சுரபி - பசு. ஆனியம்‌ - நாள்‌. துப்பு- 
உணவு, 


180 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


கற்றதுவும்‌ கேட்டதுவும்‌ சீலமம்மென்‌ 
ஒகுமெனக்‌ கரைந்தான்‌, பின்னை 
மற்றதனுக்‌ கென்செய்வான்‌ மறையவனும்‌ 
அலமந்து வருத்தங்‌ கூர்ந்தான்‌. 16 


[ வசு நெறியோடு பசுவைப்‌ புரக்காமையீன்‌ பெரும்‌ பாதகம்‌ 
செய்வதனாகக்‌ கருதி வருந்துதல்‌. ] 
434 ஏற்றல்விதி யேனும்‌ஆன்‌ ஏற்பதுதீ 
ததனினுந்தீ திரண்டா னேற்றல்‌ 
போற்றலரி தெனவிற்றாற்‌ றலைமுறையேழ்‌ 
பொன்றுமெனப்‌ புகலா நிற்பார்‌ 
தோற்றமிகு மாவினைக்காத்‌ தளிப்பவர்க்கே 
ஈற்கதியுக்‌ துணிவி றம்மால்‌ 
ஆற்றுநெறி யாற்புரவா தடைந்தனம்பா 
தகமென்னா வறிவி னோர்ந்தே. 16 


[ வசு ஆவினை ஓர்‌ அந்தணக்குத்‌ தானமாகக்‌ கொடுத்து பின்‌ 
இயமனுலகில்‌ இருநூறு ஆண்டுகள்‌ நிரயத்‌ துன்பம்‌ உறுதல்‌. ] 
436 வேதியனு ம ..தரந்‌ தாவினையோர்‌ 
விப்பிரர்க்கு விருப்பி னீந்தே 
ஏதமிலா வாழ்நாளுக்‌ கெல்லைகண்டு 
மறலியுல கெய்தி யன்னோன்‌ 
தீதுடைய நிரயமதிற்‌ றினமிரண்டான்‌ 
பசியுழந்த தீங்கு தன்னால்‌ 
மாதுயர மீதூர மாழாந்து 
நூற்றிரட்டி வருடம்‌ ஆழ்ந்தான்‌. 17 


488 இற்றவன்‌ - நீங்கினவன்‌, மாழாந்தான்‌ - மயங்கினான்‌. அலமந்து - 
கலங்கி. 

484 ஆன்‌ - பசு. விற்றால்‌ - விலையிட்டால்‌. பொன்றும்‌ - அழியும்‌. 
புரவாது - பேணாமல்‌, ஓர்ந்தே - எண்ணி. 

405 ஏதம்‌ - குற்றம்‌. மறலியுலகு - யமன்‌ ௨.லகம்‌, நிரயம்‌ - நரகம்‌. 
ஆன்‌ - பசு. மாழாந்து - மயங்கி. நூற்றிரட்டி - இருநூறு. 


அக்கினி தீர்த்தச்‌ சருக்கம்‌ 137 


[ அவன்‌ பின்பு மறுபிறவிநாயாகத்‌ தோன்றிச்‌ சுற்றி வருந்தி 
அகத்தியரின்‌ ஆசிரமத்தை யடைதல்‌ ] 
496 நிரையவுல கதுநீங்கி நிலவுலகக்‌ 
தனையடைந்து நெறியொன்‌ நில்லார்‌ 
புரையுடைய ஞாளியாய்ப்‌ பிறந்தைநா 
றெய்திமுனம்‌ புரிந்த நன்றால்‌ 
வரையினையொத்‌ துயர்‌ திணிதோள்‌ வல்லவுணர்‌ 
வலிசாய வானே ருய்யத்‌ 
கிரையெறிவா ரிதியுடைய தமிழ்‌ முனிவன்‌ 
ஆச்சிரமஞ்‌ சேர்ந்தா னன்றே. 48 


[ அகத்தியர்‌ ஆசிரமத்தின்‌ பெருமை கூறல்‌ ] 
(கலி விருத்தம்‌ ) 
437 அன்ன வாச்சிர மத்தி னணிஈலம்‌ 
பன்ன காதி பனுக்கும்‌ பகர்ந்திட 
உன்னெ ணதெனின்‌ ஊழ்முறை யாலுணர்ந்‌ 
தென்ன வாறெடுத்‌ தெங்ஙன மோதுகேன்‌ 7 19 


[ பொதியமலையின்‌ சிறப்பும்‌ செழிப்பும்‌ ] 
438 சந்த மோடுத மிழ்மண மிக்கது 
முந்தை மாதவ ரெண்ணிலர்‌ மொய்ப்பது 


இந்தி ராதிபர்‌ யாருமி ருப்பது 
மந்த மாருதஞ்‌ சூழ்மலை யாசலம்‌ 20 


496 புரை - குற்றம்‌. ஞாளி- நாய்‌. பிறந்தை - பிறப்பு. ஈன்று - 
பசுவினை ஒர்‌ அந்தணனுக்கீந்த நன்மை. வலிசாய - ஆற்றல்கெட. 
வாரிதி - கடல்‌. உடைய - வயிறார உண்டு அடைந்த. தமிழ்‌ 
முனிவன்‌ - அகத்தியன்‌. 


497 பன்னகாதிபன்‌ - ஆதிசேடன்‌. உன்னெணாது - எண்ண முடியாது. 


488 சந்தம்‌ - சந்தன மரங்கள்‌. மந்தமாருதம்‌ - தென்றல்‌. மனையாசலம்‌ - 
பொதியமலையைக்‌ குறித்தது. 


188 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ பொதியமலையின்‌ அருவி வருணனை |] 


439 ஆளி யேற்றி னசைந்தரு விப்புனல்‌ 
நீள்கு வட்டிடை நின்றிழி கின்றன - 
மீளி யுற்றவி ராட்புறு டன்மணித்‌ 
தோளி லிட்டமுந்‌ நாலெனத்‌ தோன்‌ றுமால்‌ 21 


[ மலை முகடுகளின்‌ வருணனை ] 


440 கணங்கொள்‌ சாந்தம்‌ கமழ்குவட்‌ டின்னிடை 
மணங்கொள்‌ வேங்கை மணம்விரிக்‌ கின்றன 
குணங்கொள்‌ பார்மகள்‌ கொங்கைத்‌ தலத்தின்‌ மேற்‌ 
சுணங்கு பூத்தது போன்மெனத்‌ தோன்றுமால்‌. 99 


[ மேகங்கள்‌ வந்து படியும்‌ வருணனை ] 


44.7 வந்து வைகிய வாசவன்‌ வேழமும்‌ 
கந்து கொல்லுங்‌ கடகளிற்‌ றீட்டமும்‌ 
முந்து மஞ்சுமுன்‌ லிருண்ட மேகமும்‌ 
பந்தி பந்திக்‌ குலவுமோர்‌ பாங்கெலாம்‌. ப 


[ மயில்‌ கிளி அன்னம்‌ முதலிய விளங்கும்‌ வருணனை ] 


449 முருக னூர்தி முராரி செலுத்திய 
கருடன்‌ வேதன்‌ கடவிய வோதிமம்‌ 
உருவி லான்கிளி யொன்று... ஜென்றுசாய்‌ 
மருவி வைகும்வண்‌ காவின்‌ மருங்கெலாம்‌, 24 


ஆளி - சிங்கம்‌. குவடு - உச்சி, மீளி - வலிமை, முந்நூல்‌ - 
பூல்‌, 

பார்மகள்‌ - பூமிதேவி. சுணங்கு - ஒருவகை அழகுப்‌ படர்ச்சி, 
வாசவன்‌ - இந்திரன்‌. வேழம்‌ - ஐராவதம்‌. கந்து - கட்டுக்கறி, 
மஞ்சு - வெண்‌ மேகம்‌, பந்தி - வரிசை, 

முருகனூர்தி - மயில்‌, முராரி - திருமால்‌. வேதன்‌ - பிரமா. 
ஒதிமம்‌ - அன்னம்‌, உருவிலான்‌ - மன்மதன்‌, வண்கா - வளமிக்க 


சோலை, 


அக்கினி தீர்த்தச்‌ சருக்கம்‌ 139 


[ முனிவர்களும்‌ தேவசாதியாரும்‌ இசைக்கும்‌ 
பாட்டொலிகளின்‌ வருணனை ] 
443 நாவின்‌ பாடலும்‌ நான்மறைக்‌ கீதமும்‌ 
தாவில்‌ கின்னரர்‌ தந்திரி யோசையும்‌ 
மேவ ரம்பையர்‌ மென்சிலம்‌ போதையும்‌ 
தேவ துந்துபி யார்ப்புக்‌ திசையெலாம்‌. 2 


[ தேவ மாதர்கள்‌ உறைதலால்‌ எழும்‌ நறுமண வருணனை ] 


444 வாச வார்குழல்‌ வானர மாதரார்‌ 
பூச சாந்தமும்‌ பொன்னரி மாலையும்‌ 
காசு லாமலர்க்‌ கற்பகத்‌ தாமமும்‌ 
ஆசை யெங்கு மருங்கடி வீசுமால்‌. 26 


[சுனைகளும்‌ தடங்களும்‌ பற்றிய வருணனை ] 
445 குண்டு நீர்ச்சனை பூத்த குவளையும்‌ 
அண்டர்‌ நாட்டின்‌ அரிவையர்‌ வாட்கணும்‌ 
கண்டு வேறு கணிப்ப தருமையின்‌ 
வண்டு சூழ்ந்தலம்‌ வந்தும யங்குமால்‌ 97 


[ சுணங்கனாகிய வசுவை அகத்தியர்‌ காணுதல்‌ ] 


446 இன்ன தன்மை மலயத்‌ திலங்கொளிப்‌ 
பன்ன சாலையும்‌ பாங்குடன்‌ வைகிய 
அன்ன வாய்மை யகத்தியன்‌ கண்டனன்‌ 


முன்ன வன்செய்‌ தவத்தின்‌ முதிர்ச்சியால்‌, 28 


446 


தந்திரி - யாழ்நரம்பு. ஓதை- ஓசை, ஆர்ப்பும்‌- ஆரவார ஒலியும்‌. 
வான்‌அரமாதர்‌ - தேவ மகளிர்‌. காசு - ஒளி. தாமம்‌ - மாலை. 
ஆசை - கிக்கு. அருங்கடி - அரிய நறுமணம்‌, 

குண்டு£ீர்‌ - ஆழமானநீர்‌. கணிப்பது - எண்ணுவது. அலம்வந்து - 
சுற்றிச்‌ சுற்றி வந்து. 

மலயத்து - பொதிய மலையிடத்து. முன்‌ அவன்‌ செய்த - முன்புவச 
செய்த, 


140 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ அகத்தியர்‌ அவன்‌ நிலையுணர்ந்து இரங்கிக்‌ கூறுதல்‌ ] 


447 கண்டு கும்ப முனிவன்‌ கருணையாற்‌ 


பண்டு மற்றவற்‌ குற்ற பரிசெலாம்‌ 
தண்ட லின்றிய தன்மையி ஜோர்ந்துவாய்‌ 
விண்டு கேண்மதி யென்ன விளம்புவான்‌. 29 


( வசுவை நோக்கி அவன்‌ பழைய வரலாறு கூறல்‌] 


448 


449 


வழுவில்‌ வென்றி மலயத்‌ துவசன்பால்‌ 

கழுகு பாற்பசு வொன்றுநீ யேற்றதும்‌ 

பழுதில்‌ விஞ்சை பயில்பவ னலதற் 

கழிபெ ரும்பசி யுற்றது மாய்ந்தனம்‌. 30 


[ இதுவுமது ] 
அன்ன தீமையி லவ னோடுதீ 
இள்னல்‌ கூர்ரிர யத்திடை யெய்தியே 
பன்ன ருந்துயர்‌ பற்பல வெய்தினை 
பின்னும்‌ ஞாளிப்‌ பிறந்தையுற்‌ றாய்மன்னே 31 


[பசுவை பட்டினி விட்டோர்‌ எய்தும்‌ நிலை கூறுதல்‌ ] 


சீச்0 


சிறந்த வான்பசி சேர வருத்தியோர்‌ 

இறந்து தீய நிரயத்தின்‌ எய்தியே 

பிறந்தை நூறுகா யாகப்‌ பிறந்துபின்‌ 

அறந்த பும்புலைச்‌ சென்ம மடைவரால்‌ 32 


பல்‌ ப தப ப அ தப அந்ய பட்டைய ப்ட்‌ 
கும்பமுனி - அகத்தியன்‌. தண்டலின்றி - தாழ்வில்லாமல்‌, ஓர்ந்து - 
அறிந்து. விண்டு - திறந்து. 

மலயத்துவசன்‌ - அந்தனணனுக்கு பசுவைத்‌ தானங்கொடுத்த 
பாண்டிய மன்னன்‌. கழிபெரும்‌ - மிக்க, பயில்பவன்‌ - மாணாக்கன்‌, 


அவனோடு - பசுவை இரண்டு நாள்‌ பட்டினி கிடக்கச்‌ செய்த 
வசுவின்‌ மாணாக்கனோடு. பன்னரும்‌ - சொல்லுதற்கரிய. 


இறந்து - இறந்தபின்பு, தபும்‌ - தவறியொழுகும்‌, சென்மம்‌ - 
பிறப்பு. 


அக்கினி தீர்த்தச்‌ சருக்கம்‌ ர்க்க 


[ அகத்தியர்‌ வசுவின்‌ துயர்‌ நீங்க உபாயங்கூற முற்படுதல்‌ ] 


4581 புந்தியாரப்‌ புரிந்திலை யாதலால்‌ 


| 


451 
452 
458 
454 


வந்த தீங்கினை மாற்றுமு பாயம்யாம்‌ 
சிந்தை செய்து தெளிவுறக்‌ கூறுதும்‌ 
அந்த ணாள வதற்கஞ்சே லென்றான்‌ 33 


[ இறைவனருளால்‌ உன்னைக்‌ காப்பேன்‌ எனல்‌ ] 
462 உச்சிப்‌ போதிடை ஞாளி யுருக்கொடு 
நச்சி வந்திடும்‌ நான்மறை வேதிய 
செச்சை மேனிச்‌ சிவனரு ளாலின்றே 
நிச்ச லும்புறம்‌ காப்பல்நி னையென்றாள்‌ 34 


[ பசுவைத்‌ தானமிட்டோர்‌ எய்தும்‌ பயன்‌ கூறல்‌ ] 
4563 என்று பின்னு மினிதெடுத்‌ தோதுவான்‌ 
கன்றி னேடுங்‌ கபிலைக்‌ கனிவினால்‌ 
ஒன்று நல்கி னுலக முழுவதும்‌ 
நன்று ஈல்குநர்‌ நற்பல னெய்துவார்‌ 38 


பாலாபிடேகம்‌ இறைவற்‌ கியற்றுவார்‌ எய்துப்‌ பயன்‌ கூறல்‌] 
454 செய்ய தேனுடன்‌ சேதாவெண்‌ பாலினை 

ஐயன்‌ சென்னியி லாட்டிய தூயவர்‌ 

உய்யும்‌ வண்ணம்‌ உறும்பயன்‌ மான்மறிக்‌ 

கைய எல்ல தெவர்கட்‌ டுரைப்பரே 98 


புந்தி - வயிறு, ஆர - நிறைய. உபாயம்‌ - வழிமுறை. 


நச்சி - விரும்பி. செச்சை - ஒரு மலர்‌. நிச்சலும்‌ - காள்தோறும்‌, 
கபிலை - பசு, கனிவினால்‌ - அன்பால்‌, நன்று - பெரிது, 


சேதா - செர்நிறப்‌ பசு. ஆட்டிய - அபிடேகம்‌ செய்த, கட்டுரைப்பர்‌ - 
விரித்துச்‌ சொல்லுவார்‌. 


142 ந்ல்லூர்ப்‌ புரர்ணம்‌ 


[ சிவலிங்கங்களின்‌ பெருமை கூறுதல்‌ ] 


466 மானு டச்சிவ லிங்கத்தின்‌ மாண்புடைத்‌ 
தான ஆரிட லிங்க மதிகமாம்‌ 
எனைச்‌ சித்த விலிஙக மதனினும்‌ 
ஊன மற்ற பயன்பெரி துய்க்குமால்‌ 37 


[ சிவலிங்கத்திற்குப்‌ பஞ்சாமிர்த அபிடேகம்‌ செய்வார்‌ 
எய்தும்‌ பயன்‌ ] 
4566 இயம்பும்‌ சித்த விலிங்கத்தி னும்பயன்‌ 
சுயம்புலிங்க மதிகஞ்‌ சுரக்குமால்‌ 
வியந்து பஞ்சமிர்‌ தம்விழைம்‌ தாட்டிஞர்‌ 
நயங்கொள்‌ சாயுச்‌ சியபதம்‌ நண்ணுவார்‌ 38 


[ பசு முதலியவற்றைத்‌ தெரிசித்தோர்‌ எய்தும்‌ பலன்‌ கூறல்‌ ] 


457 ஆவி னைத்தெய்வ தங்களை யன்பினாற்‌ 
பாவு தீர்த்தங்‌ களைப்பரன்‌ அன்பரை 
யாவ ரேனும்‌ இனிது தெரிசித்தோர்‌ 
ஓவில்‌ பாவங்கள்‌ முற்றும்‌ ஒழிவரால்‌ 29 


[ அறிந்துசெய்த பாவங்கள்‌ அரனைப்‌ பூசிக்க விலகும்‌ எனலும்‌ 
நீ ஆவினைத்‌ தானம்‌ செய்தமையின்‌ சிறிது பேறு 
பெற்றனை எனலும்‌ | 
458 அறிந்தி யற்றிய பாவ மரன்பதஞ்‌ 
சிறந்த அன்புடன்‌ பூசிக்கத்‌ தீருமால்‌ 
நிறங்கொ ளாவை நெறிபயி லந்தணர்க்‌ 
கறந்த வாமல்‌ த்ய வல்‌ 40 


45௦ ஆரிடலிங்கம்‌ - விற்கள்‌ ல்க லிங்கம்‌. ஊனம்‌ - குற்றம்‌, 
456 சுரக்கும்‌ - வழங்கும்‌. சாயுச்சியம்‌ - இறைவஜேடுறையும்‌ பேறு, 


457 தெய்வதம்‌ - தெய்வம்‌. பரன்‌ அன்பர்‌ - சிவனடியார்‌. ஓவில்‌ - 
நீங்காத. 


458 . அரன்பதம்‌ - சிவனுடைய பாதங்கள்‌, 


ஆவை - பசுவை, தவாமல்‌ - 
கெடாமல்‌, 


அக்கினி தீர்த்தச்‌ சருக்கம்‌ 145 


4659 


[ உன்‌ குறை நீங்கவழி கூறுவேன்‌ எனல்‌ ] 

ஆத லானவை பாதிய கன்றது 

வேத பாரக! விஞ்சிய தற்குமிப்‌ 

போது முத்திப்‌ பொருந்திய தாலிஃ 

தேத நீங்க வியம்புதுங்‌ கேட்டியால்‌ 41 


[ குடந்தையின்‌ தென்திசையில்‌ உள்ள நல்லூரைப்‌ பற்றி 


460 


விளக்குதல்‌ ] 


சுழிக்குந்‌ தெண்டிரை தூமணி யெற்றுகீர்‌ 

செழிக்கும்‌ காவிரித்‌ தெக்கணத்‌ தீர்த்தத்தில்‌ 
கொழிக்குஞ்‌ சோதிக்‌ குடந்தைக்‌ கிமதிசை 
ச.ழிக்குங்‌ கோணத்திற்‌ காவதம்‌ பாதியில்‌ 42 


[சித்தர்‌ முதலியோர்‌ சூழ்ந்து வணங்கும்‌ சுந்தரகிரியைச்‌ சுட்டுதல்‌ ] 


459 
160 


461 
462 


461 


462 


சித்தர்‌ சாரணர்‌ தேவ ரியக்கர்கள்‌ 

பத்த ரந்தணர்‌ பண்ணவர்‌ யோகிகள்‌ 

சுத்தர்‌ சூழ்சும்‌ தரகிரி என்னவே 

அத்தர்‌ வாழும்‌ அசலமொன்‌ றுண்டரோ 43 


[ ஆண்டுள்ளது அக்கினி தீர்த்தமெனல்‌ 
அக்கினி தீர்த்தத்தின்‌ பெருமை கூறுதல்‌ ] 


சாற்று மச்சும்‌ தரகிரி தன்வயிற்‌ 

போற்று மங்கித்‌ திசையினோர்‌ பூந்தடம்‌ 

ஆற்றல்‌ மிக்கதோ ரக்கினி யாற்றந்‌ 

தேற்ற மெய்தி யிலங்குமற்‌ றென்பவே 44 


நவை - குற்றம்‌. விஞ்சியது - எஞ்சியிருக்கும்‌ பாவம்‌. உத்தி - வழி, 


தூமணி - வயிரம்‌ முதலிய மணிகள்‌, கிமதிசை - தெள்திசை, 
காவதம்‌ - காத தூரம்‌. 


பத்தர்‌ - பக்தர்கள்‌. பண்ணவர்‌ - கந்தருவர்‌. அத்தர்‌ - மேலாளவர்‌; 


அங்கித்‌ திசை -தென்கிழக்குத்திசை, தடம்‌ - தீர்த்தக்‌ குளம்‌, 


ர்க்க நல்லூர்ப்‌ புராணம்‌ 


463 சொற்ற வத்தடந்‌ தூய்மையி லுண்டியின்‌ 
குற்ற முற்றுங்‌ குறுகலும்‌ தீர்ப்பது 
பெற்ற மூரும்‌ பிரானருள்‌ போல்வது 
எற்று நீர்க்கங்கை யொப்பதத்‌ தீர்த்தத்தை 45 

[ அத்தீர்த்தத்தின்‌ கரையில்‌ உள்ள அரசமரத்தின்‌ அடியில்‌ 

சென்று நிற்கக்‌ கூறுதல்‌ ] 

464 வலங்கொண் டன்னதன்‌ மாடொரு பிப்பிலம்‌ 
நலங்கொண் டோங்கும்‌ நயங்கெழு மற்றதின்‌ 
நிலங்கொள்‌ மூலத்தின்‌ நீசென்று நின்றிடின்‌ 
பொலங்கொள்‌ பங்கயப்‌ பூந்தடம்‌ ஆங்கதில்‌ 46 


[ அத்தீர்த்தத்தில்‌ நீராடி வரும்‌ நல்லவர்‌ ஒருவரின்‌ சடைநீர்த்‌ 
துளிபட உன்‌ நாயுரு நீங்கி ஈலம்பெறுவாய்‌ எனல்‌ ] 
466 ஆடும்‌ நல்லவ ராய்மலர்க்‌ குஞ்சியின்‌ 
வீடும்‌ நீர்த்துவ லைத்துளி விசலும்‌ 
நீடு தீவினை நீங்கும்‌ நினதுருக்‌ 


கூடும்‌ அந்தணக்‌ கோமகன்‌ என்னவே 47 


[பின்னர்‌ பிரமதீர்த்தத்தில்‌ மூழ்குமாறு பணித்தல்‌ ] 
466 பரவு மத்தடம்‌ ஆடிப்ப ரவினால்‌ 
விரவு மந்தணர்‌ தம்முடன்‌ மேவிநீ 
அரவு பூண்டருள்‌ அண்ணலின்‌ சன்னிதிப்‌ 
பிரம தீர்த்தத்தின்‌ பெற்றியின்‌ மூழ்கியே 48 


தப 


468 தூய்மையில்‌ உண்டி - புலால்‌, கள்‌ முதலியன, குறுகலும்‌ - 
அடைந்தவுடன்‌, பெற்றம்‌ - காளை ( இடபம்‌ ). 


464 மாடு - பக்கம்‌, பிப்பிலம்‌ - அரசமரம்‌, முலம்‌ - அடி, 
. 465 ஆடும்‌ - மூழ்கும்‌. குஞ்சி - தலைமுடி. வீடும்‌ - வழியும்‌. 
466 பரவும்‌ ஃ வணங்கத்தகும்‌, மேவி - பொருந்தி, பெ்றீ'- முறை. 


அக்கினி தீர்த்தச்‌ சருக்கம்‌ 145 


[பின்னர்‌ திருக்கோயில்‌ புக்கு வழிபடுக எனல்‌ ] 


467 ஆல யத்தெய்தி அன்புடன்‌ மும்முறை 


ஏல வேவலம்‌ வந்திறை வன்பதம்‌ 
சீல மாக வுமையுடன்‌ சேவித்து 
மூல வைந்தெழுந்‌ தோதி முறைமையால்‌ 49 


[ சிவராத்திரி நாள்‌ வருதலின்‌ விரைந்து செல்கென ஏவுதல்‌ ] 


468 சொல்லு மாறுதோ முதங்ஙன்‌ வாழுகாள்‌ 


எல்லை காறு மிருத்தி சிவநிசி 
வல்லை வந்துறு மாசியும்‌ வந்ததால்‌ 
ஒல்லை ஏகெனப்‌ பின்னரு மோதுவான்‌ . 80 


[ இறைவன்‌ நல்லருள்‌ புரிவானெனல்‌ ] 


469 தலவி சிட்டத்தி னாற்பிர சன்னதை 


நிலவு மாற்சிவன்‌ நின்னெதிர்‌ தோன்றியே 
அலகி லாவப ராதட்‌ சமரெனக்‌ 
குலவி வேண்டுவ யாவுங்‌ கொடுப்பரால்‌ #1 


[ அகத்தியர்‌ இவ்வாறு கூறக்கேட்ட வசு ஆங்குப்‌ புறப்படல்‌ 4 


470 அப்ப திக்குநீ போதற்‌ கறிவுகாம்‌ 


ஒப்பரும்‌ பரிசாலின்‌ றுதவினம்‌ 
செப்பு மாறுசெல்‌ வாயென்‌ றகத்தியன்‌ 
தப்பி லாததன்‌ சாலைபுக்‌ கானரோ டட. 22 


467 
468 
469 
470 


சீலமாக - ஒழுக்க முறையாக, 


இருத்தி - அங்குத்‌ தங்கியிருப்பாயர்க, சிவநிசி ஃ சிவனிரவு, 
வல்லை - விரைந்து, மாசி - மாசித்‌ திங்கள்‌, ஒல்லை . விரைந்து 


விசிட்டம்‌ - மிக்க சிறப்பு, பிரசன்னம்‌ - காட்சி, குலவி - விளங்கி 


பரிசு  அருட்டன்மை, உதவினம்‌ - கூறினோம்‌, 


த. 19-20 


146 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ அவன்‌ பொதிய வெற்பை வலம்‌ வந்து பணிதல்‌ ] 


471 ஞாளி முத்தமிழ்‌ நற்றவன்‌ தாள்மலர்‌ 
தூளி யாடிதன்‌ தோகை குழைத்துராய்‌ 
ஆளி யெற்றி அருவிவந்‌ தார்க்குமம்‌ 
மீளி வெற்பை வலங்கொண்டு மீண்டரோ 52 


[ கடம்பாடவி இலிங்கத்தை வழிபட்டுச்‌ செல்லுதல்‌ | 


472 தமிழ்ம ணந்தரு தண்பொருந்‌ தப்புனல்‌ 
இமிழ்த டந்துறை யாடி யினிதுராய்க்‌ 
கமழ்ஈ றுந்துணர்‌ பூங்கடம்‌ பாடவி 
அமிழ்த லிங்கத்தை யன்புட னோக்கியே 64 


[ வையையில்‌ நீராடிப்‌ பின்‌ சிராப்பள்ளி வழியாக வருதல்‌. ] 


473 வையை மாநதி யாடி வழிக்கொளீ 
ஐயன்‌ வாழ்சிராப்‌ பள்ளி யடைந்துமான்‌ 
கையன்‌ வாரணக்‌ கானங்‌ கண்ணுற்று 
மெய்யன்‌ வாழ்பதி யேனவும்‌ மேவியே. ச்ச 


[| ஐயாற்றிறைவனை வணங்கிக்‌ குடந்தை வந்து பின்‌ 
அவன்‌ நல்லூரையடைதல்‌, ] 
874 நம்பன்‌ பஞ்ச ஈதத்தை வலங்கொண்டு 
பம்பு காவிரித்‌ தீர்த்தம்‌ படிந்துராய்க்‌ 
கும்ப கோணங்‌ குறுகிக்‌ குழகன்வாழ்‌ 
உம்பர்‌ போற்றும்ஈல்‌ லூரைவந்‌ துற்றதால்‌. 66 
த்தில்‌ தனத்த அகவ வம்ப வல்‌ கதன்‌ 


471 ஞாளி - வசுவாகிய நாய்‌, தூளி - தூசு. தோகை - வால்‌, 
ஆளி - யாளி (சிங்கம்‌). வெற்பு - பொ தியமலை. 


472 தண்பொருந்தம்‌ - பொருகை நதி ( தாமிரவருணி ), கடம்பாடவீ - 
கடப்பந்துறை. நோக்கி - தரிசனம்‌ செய்து. 


478 வழிக்கொனீ இ - வழியாக, மான்கையன்‌ - சிவபெருமான்‌, வாரணக்‌ 
காணம்‌ - திருவானைக்கா, ஏனவும்‌ - பிற தலங்களும்‌, 


474 பஞ்சநதம்‌ - திருவையாறு. குழகன்‌ - சிவபெருமான்‌, 


அக்கினி தீர்த்தச்‌ சருக்கம்‌ 


ந்ழ்ர்‌ 


[ அக்கினி தீர்த்தத்தில்‌ மூழ்கி அரசமரத்தின்‌ கீழ்‌ அவன்‌ நிற்றல்‌ ] 


475 


476 


உற்று நேசம்‌ உவட்டெடுத்‌ தோடவாங்‌ 
கற்ற மின்றியவ்‌ வக்கினி தீர்த்தத்தைச்‌ 
சுற்றி மும்முறை சூழ்வற்‌ தரசின்கீழ்‌ 

சொற்ற வாறு சுணங்கன்‌ வதிந்ததால்‌ 


[ முனிகுமாரன்‌ சடைநீர்ப்‌ படுதல்‌. | 
துனிவு தீர்க்குமத்‌ தூய்தடந்‌ தன்னி$லோர்‌ 
முனிகு மாரன்‌ முழுகித்தன்‌ குஞ்சிநீர்‌ 


இனிதி னற்றுழி யெற்றுமோர்‌ சீகரம்‌ 
அனைய ஞாளிதன்‌ னுஈத்‌ தணைந்ததால்‌ 


[ ஞாளிஉரு நீங்கி வசு அந்தண உடம்பு பெறுதல்‌ ] 


477 


அன்ன காலையி னவ்வுரு நீங்கித்தன்‌ 
முன்னை வேதிய னாமுரு முற்றினான்‌ 
மன்னு சித்த குளிகையின்‌ மாட்சியால்‌ 
பொன்ன தாகிப்‌ பொலிகருந்‌ தாதென 


[ மீண்டும்‌ பெற்ற உடம்பின்‌ எழில்நல வருணனை. ] 


478 


வால ஞாயிற்றின்‌ மண்டிலத்‌ தின்னுருக்‌ 
கோல மோவியன்‌ குத்தி வகுத்தெனக்‌ 
காலுஞ்‌ சோதிக்‌ கரசர ணாதிகள்‌ 
ஞாலம்‌ யாவும்‌ வியப்ப நலஞ்செய 


67 


68 


69 


60 


476 
476 


477 


478 


உவட்டெடுத்து - பொங்கி. அற்றம்‌ - மறதி. 


துளிவு - வெறுப்பு ( பாவம்‌). 
பட்டது, 


சுணங்கன்‌ - நாய்‌, 


சீகரம்‌ - நீர்த்துளி. அணைந்தது - 


அவவுரு - நாய்‌ வடிவம்‌. சித்தகுளிகை - இரும்பைப்‌ பொன்னாக்கும்‌ 
ஆற்றலுடையது. 


வாலஞாயிறு - இளஞ்சூரியன்‌. கோலம்‌ - அழகு, 
வெளிப்படும்‌. ்‌ 


காலும்‌ - 
கரசரணாதிகள்‌ - கால்கை முதலிய உதுய்ப்க்கள்‌. 


148 


[ இதுவுமது ] 
479 சாற்று நான்மறை தன்னுட ஒறங்கம்‌ 
போற்று வான்முகம்‌ பொற்ப நிலாவினை 
நூற்ற தன்ன நுடங்குமுந்‌ நூலுடன்‌ 
ஏற்ற மானுரி மார்பத்‌ தெழிலுற 61 
| அங்கு வாழ்கின்ற அந்தணர்கள்‌ இவ்வற்புதங்‌ கண்டு 
கூறுதல்‌. ] 
480 தோன்றி நின்ற சுருதியந்‌ தோன்றலை 
ஆன்ற நூலணி மார்புடை யந்தணர்‌ 
ஊன்று காத லுவட்டெடுத்‌ தோடரேர்‌ 
ஏன்று நோக்கி யிஃதிரும்‌ பூதென்றார்‌ 6.9 
| வசு, பின்னர்‌ பிரமதீர்த்தத்தில்‌ மூழ்கிவிட்டுக்‌ கோயிலுக்குள்‌ 
செல்லுதல்‌. ] 
48.7 என்ன வன்னவ ரோடு மிசைந்தவன்‌ 
பின்னர்‌ வந்து பிரமதீர்‌ தத்தினிற்‌ 
சொன்ன வன்ணமே தோய்ந்து கடன்கழீ 


முன்ன வன்றிருக்‌ கோயிலை முன்னினன்‌. 62 


[ இறைவனை வணங்கி வலம்‌ வருதல்‌. ] 
482 ஆல யத்திளை யெய்திய வந்தணன்‌ 
ஞால முற்றும்‌ புகழ்தரு நந்திமுன்‌ 
மால யற்கரி யானை வணங்கிப்பின்‌ 


சீல மாய்மும்‌ முறைவலஞ்‌ செய்தரோ 64 


479 நூற்றதன்ன - நூலாகத்திரித்தாற்போல, மானுரி - மான்தோல்‌, 


480 தோன்றலை - வசுவாகிய அந்தணனை, ஏன்று - நிமிர்ந்து, இறும்பூது - 
வியப்பு, 


481 சொன்னவண்ணம்‌ - அகத்தியர்‌ கூறிய முறைப்படி, தோய்ந்து - 


முழ்கி, 


அக்கினி தீர்த்தச்‌ சருக்கம்‌ 149 
[ காசி விநாயகரையும்‌ அம்பிகையையும்‌ வணங்குதல்‌. ] 
483 காசி யைங்கரன்‌ கான்மலர்‌ கைதொழு 
தீசன்‌ சேவடி யேற்றி யிறைஞ்சியே 
ஆசை மீக்கொள அம்பிகை தாளிணை 
வாச மாமலர்‌ வாழ்த்தி வணங்கியே 66 


[ வசு சிவராத்திரி நன்னாளை எதிர்நோக்கி யிருத்தல்‌. ] 
484 இன்ன தன்மை நியம மினிதுசெய்‌ 
தன்ன வூர்தி யனையவவ்‌ வந்தணன்‌ : 
சொன்ன வைந்தெழுத்‌ தோதித்‌ துளக்கற 
மன்னி யாங்குச்‌ சிலபகல்‌ வைகினான்‌. 66 


[ சிவராத்திரியன்று வசு இறைவனைப்‌ பூசித்தல்‌ ] 

485 வைகும்‌ நாளிற்‌ சிவநிசி வந்தென 
மெய்கொள்‌ வேதியன்‌ பூசை விதிமுறை 
கைக ளாரக்‌ கனிவி ளியற்றியே 


பைகொள்‌ பாம்பரை யானைப்‌ பரவுவான்‌ 67 


[ இதுமுதல்‌ ஏழு பாடல்கள்‌ இறைவன்‌ புகழைப்‌ பலவாறாக 
அவ்வந்தணன்‌ போற்றிக்‌ கூறுதல்‌ ] 
688 கங்கைவாழ்‌ சடையாய்‌ போற்றி 
கவுரிதன்‌ பாகா போற்றி 
பொங்கர வசைத்தாய்‌ போற்றி 
புரம்பொடி படுத்தாய்‌ போற்றி 


488 காசிறங்கரன்‌ - காசி விநாயகர்‌, தாளிணையாகிய மலர்‌ எனக்கூட்டுக, 


அன்னஊர்தி - பிரமன்‌. துளக்கற - கலக்கம்‌ நீங்கி, மன்னி - 
நிலையாக, 


பைகொள்‌ பாம்பரையான்‌ - படத்தையுடைய நாகத்தை இடையிலே 
அணிந்துள்ள சிவபெருமான்‌, பரவுவான்‌ - வணங்கிப்‌ போற்றுவான்‌. 


140 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


பங்கயன்‌ முகுந்தன்‌ காணாப்‌ 
பரஞ்சுட ராகி நின்று 
இங்கெமை யினிதி ண்ட 
இறைவனே போற்றி போற்றி! 68 


487 மூலகா ரணனே போற்றி 
முச்கண்டா யகனே போற்றி 
சூலபா ணியனே போற்றி 
சுருதியின்‌ முடிவே போற்றி 
மேலைவா எவர்கள்‌ உய்ய 
விரிகடல்‌ முகட்டிற்‌ றோன்றும்‌ 
ஆலமே யமுதா யுண்ட 
ஐயனே போற்றி போற்றி! 69 


499 பாலலோ சனனே போற்றி 
பனிமதி முடித்தாய்‌ போற்றி 
வேலைப்‌ பயந்தாய்‌ போற்றி 
விண்ணவர்‌ தலைவா போற்றி 
சீலமா முனிவ ரேத்த 
சின்மய வடிவ மாகி 
ஆலமா நீழல்‌ வைகி 
யறம்பல உரைத்தாய்‌ போற்றி! 70 


489 கண்டவர்‌ வெருக்கொண்‌ டேத்த 
கவைத்தலைச்‌ சூலஞ்‌ சுற்றும்‌ 
.சண்டனை மார்க்கண்‌ டற்காய்த்‌ 


தடிந்துயிர்‌ புரந்தாய்‌ போற்றி 


486 அசைத்தாய்‌ - உடுத்தாய்‌. பங்கயன்‌ - பிரமன்‌. முகுந்தன்‌ - 
விட்டுணு. 

487 பாணி- கை. சுருதி - வேதம்‌. ஆலம்‌ - ஆலகால விடம்‌. 

488 பாலலோசனன்‌ - நெற்றியிற்‌ கண்‌ ஊையுடையவன்‌. வேலன்‌ - முருகள்‌. 


அக்கினி தீர்த்தச்‌ சருக்கம்‌ 19% 


முண்டக மலரி னானும்‌ 
முகுந்தனும்‌ மருண்டு நீங்கப்‌ 
பண்டொரு பாலற்‌ கென்றே 
பாற்கட லளித்தாய்‌ போற்றி! 71 


490 வண்ணமைந்‌ துடையாய்‌ போற்றி 

வானவர்‌ தலைவா போற்றி 

பெண்ணொரு பாகா போற்றி 
பேரருட்‌ செல்வா போற்றி 

எண்ணுதற்‌ கரியாய்‌ போற்றி 
எமக்கெளி வந்தாய்‌ போற்றி 

அண்ணலே போற்றி ஈல்லூர்‌ 
அமலனே போற்றி போற்றி! 74 


491 சென்னியைந்‌ துடையாய்‌ போற்றி 

தேவர்க்குக்‌ தேவே போற்றி 

பொன்னணி நீக்கி யென்பு 
பூண்டருள்‌ புனிதா போற்றி 

முன்னைய வடிவு நல்கி 
முனியும்கா யுருவம்‌ போக்கி 

என்னையும்‌ ஆண்டு கொண்ட 
இறைவனே போற்றி போற்றி! 73 


492 அணுவினுக்‌ கணுவாய்‌ மற்றை 
யண்டத்திற்‌ கண்ட மாகித்‌ 
தணவுத லிகந்து நின்ற 
சச்சிதா னந்த போற்றி 


489 வெருக்கொண்டு - அச்சமுற்று. கவை - பிளவு. சண்டன்‌ .. யமன்‌. 
புதந்தடய்‌ - காத்தாய்‌. பாலன்‌ - அபிமன்யு. 8 ப 


491 சென்னி - (தலை) முகம்‌, என்பு - எலும்பு, முனியும்‌ - வெறுக்கும்‌, 


152 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


இணையிலா வன்பு பூண்டோர்க்‌ 
கீறில்பே றின்ப மான 
துணையடி நீழல்‌ நல்கும்‌ 
சுந்தரே சுரனே போற்றி! 74 


[ இறைவன்‌ வசுவிற்குக்‌ காட்சிதரல்‌ ] 


493 இன்னன துதிகள்‌ கூறி 

இணையடி இறைஞ்சி நிற்ப 

அன்னவன்‌ காணச்‌ சோதி 
யாயலிய்‌ கத்தி னின்றும்‌ 

கன்னியோர்‌ பாக மாகக்‌ 
கந்தவேள்‌ நடுவண்‌ லைகப்‌ 

பொன்னிற மேனி யண்ணல்‌ 
பொலிவுறத்‌ தோன்றி நின்றான்‌ 76 


[வசு ஆனந்த மேலிட்டு உளமுருகி நிற்றல்‌ ] 


494 தோன்றலு மந்த ணாளன்‌ 

தொடர்ந்தபே ரன்பி ஓலே 

கான்றுகண்‌ ணருவி சோரக்‌ 
கரகம லங்கள்‌ கூப்பி 

மூன்‌ நுகண்‌ ணுடையான்‌ பாத 
முளரிகள்‌ முடிமேற்‌ சூடி 

ஈன்றணித்‌ தாய சேதா 
வெனக்கசிந்‌ துருகி நின்றான்‌. 76 


499 தணவுதல்‌ - நீங்குதல்‌. ஈறில்‌ - அழிவில்லாத. 
498 கன்னி - உமாதேவி. அண்ணல்‌ . சிவபெருமான்‌. 


494 அகரகமலம்‌, கைகளாகிய - தாமரை. முளரி - தாமரை. 


அக்கினி தீர்த்தச்‌ சருக்கம்‌ 


[ இறைவன்‌ நீ வேண்டும்‌ வரங்களைக்‌ கேள்‌ எனல்‌ ] 


495 உருகுமந்‌ தணனை நோக்கி 


496 


497 


யொருவனென்‌ றுலக மேத்தும்‌ 
விரைகம ழிதழி யானும்‌ 
வேண்டுநல்‌ வரங்க ளென்ன 
பரமநின்‌ பாதம்‌ போற்றும்‌ 
பான்மையே யன்றி வேறு 
வரமெனக்‌ கென்கொ லென்றான்‌ 
வல்வினை மாய்த்து நின்றான்‌ 


[ வசு இறைவனிடம்‌ வரம்‌ கேட்டல்‌ ] 


ஆயினு மைய நின்பே 
ரருள்வழி நிற்ப தன்றி 
நாயினேன்‌ மறுப்ப துண்டோ 
ஈல்வர மாவ தெந்தாய்‌ 
மாயிறு ஞால முண்டோன்‌ 
மண்கிளைத்‌ தறியா நின்பொற்‌ 
சேயொளிச்‌ சரணம்‌ போற்றும்‌ 
செல்வமே வேண்டும்‌ வேண்டும்‌ 


[ இதுவுமது ] 

தவவினை புரிதல்‌ (செய்யாத்‌) 

தன்மையேன்‌ நன்மை யெய்தும்‌ 
சிவநிசி யிதன்கட்‌ பூசை 

செய்தில ரேனு மைய 
பவவினை நீக்கி யின்பம்‌ 

பயக்குநின்‌ பதவி ஈண்ணி 
உவமையி னீங்கி வாழ்வோர்‌ 

உறைவது வேண்டு மென்றான்‌ 


495 விரைகமழிதழி - மணம்‌ நாறும்‌ கொன்றை மலர்‌, 


496 ஞாலமுண்டோன்‌ - திருமால்‌. 


சரணம்‌ - பாதங்கள்‌, 


153 


77 


76 


79 


497 உவமையின்‌ நீங்கி - இங்கு வாழ்வோருக்கு உவமைகூற முடியாதபடி , 


154 நல்லூர்ப்‌ புராணம்‌ 
[ இறைவன்‌ அவன்‌ வேண்டியவற்றை நல்கி இலிங்கத்தில்‌ 
டீறைதல்‌ ] 


498 .. 


புனிதலிங்‌ கத்தி னூடு 
சென்றுபுக்‌ குறைந்தா னெங்குஞ்‌ 
செறிந்துட னிறைந்து நின்றே 80 


[ இறைவன்‌ அபராதட்சமர்‌ என்னும்‌ பெயரோடு விளங்குதல்‌ ] 


499 அன்றுதொட்‌ டுலக மெல்லாம்‌ 

அபராதட்‌ சமரென்‌ றோதக்‌ 

கன்றுமா னுகளூங்‌ கையான்‌ 
காணவரும்‌ பெயரொன்‌ றுற்றான்‌ 

பொன்றிரண்‌ டனைய சோதிப்‌ 
புரிசடை மவுலி தாங்கும்‌ 

நன்றறி முனிவிர்‌ ஐயன்‌ 
கருணையார்‌ நவிலற்‌ பாலார்‌ 81 


[ இச்சருக்கத்தை ஓதுவார்‌ கேட்பார்‌ அடையும்‌ பலன்‌ கூறல்‌ ] 


600 இக்கதை படிப்போர்‌ கேட்போர்‌ 

எழுதுவோர்‌ எழுது வித்தோர்‌ 

தொக்கதீ வினைகள்‌ தீயிற்‌ 
தூலம்போல்‌ மாய நூறித்‌ 

திக்கெலாம்‌ புகழப்‌ பார்மேல்‌ 
செல்வமீ தூர வாழ்ந்து 

முக்கண னுலகை யெத்தி 
முடிவின்றி வாழ்வ ரன்றே 89 


அக்கினி தீர்த்தச்‌ சருக்கம்‌ முற்றும்‌. 
499 அபராதட்சமர்‌ - குற்றக்‌ பொறுத்து நீக்குபவர்‌ "என்னும்‌ 
கருத்தால்‌ நல்லூர்‌ இறைவனுக்கு வழங்கும்‌ பெயர்களுள்‌ ஒன்றாகும்‌. 
609 தொக்க - நிறைந்த, தூலம்‌ - பஞ்சி, நூறி ஃ அழித்து. 


ஒன்பதாவது 
அகத்தியர்க்கு 
மணவாளக்‌ கோலங்காட்டின சருக்கம்‌ 


[ முனிவர்கள்‌ அகத்தியருக்கு இறைவன்‌ திருமணக்கோலங்காட்டிய 
வரலாறு கூறுக எனச்‌ சூதமுனிவரை வேண்டுதல்‌ ] 
601 மாதவர்‌ குறுமு னிக்கு 
மணவாளக்‌ கோலம்‌ பெம்மான்‌ 
காதலாற்‌ காட்டி யாண்ட 
கதையிப்பா லுரைசெய்‌ கென்ன 
சீதமா மதியஞ்‌ சூடும்‌ 
செல்வனை வணங்கிப்‌ போற்றிச்‌ 
சூத ரன்பு கூரத்‌ 
தொகுத்தகு துரைக்க லுற்றார்‌ 1 


[ உமாதேவி தக்கன்‌ மகளாகத்‌ தோன்றினாள்‌ எனச்‌ 
சூதமுனி கூறித்‌ தொடங்குதல்‌ ] 
602 பங்கயத்‌ தவிசின்‌ மேய 

பண்ணவன்‌ பயந்த பாலர்‌ 

அங்கண்மா ஞாலம்‌ போற்றும்‌ 
ஆற்றல்சால்‌ பதின்ம ரன்னோர்‌ 

தங்களிற்‌ றலைமை சான்ற 
தக்கன்கான்‌ மறைகள்‌ வல்லான்‌ 

மங்கையா யவத ரித்தாள்‌ 
வான்புவி முழுது மீன்றாள்‌ 2 


501 மணவாளக்கோலம்‌- திருமணக்‌ காட்சி, சிதம்‌ - குளிர்ச்சி, கூர-மிக, 


608 பண்ணவன்‌ - பிரமன்‌, முழுதும்‌ ஈன்றாள்‌ - உமாதேவி. 


156 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ தக்கன்‌ தாட்சாயணியைச்‌ சிவபெருமானுக்கு மணஞ்செய்து 
கொடுத்தான்‌ எனல்‌ ] 
505 ஈர்ந்தவெண்‌ பளிக்குப்‌ பாறை 
யிடத்தெய்தித்‌ தோன்றா நின்ற 
வார்ந்தபா சொளியின்‌ மிக்க 
மரகதப்‌ பாவை யொப்பாள்‌ 
நேர்ந்தநூ லிடையா எந்த 
நேரிழை யவளை யீசற்‌ 
கார்ந்தவா தரவா லன்னோன்‌ 
அளித்தன னுறையு நாளின்‌ 3 


[ சிவபெருமானை இகழ்ந்து தக்கன்‌ பூரியும்‌ வேள்வியைக்‌ காண 
வந்த இறைவியை அவன்‌ மதியாதிருந்தான்‌ எனல்‌ ] 
504 மூலகா ரணனாம்‌ முக்கண்‌ 
முதல்வனை யிகந்தோர்‌ வேள்விச்‌ 
சாலும்வா னவரோ டந்தத்‌ 
தக்கனாற்‌ றினனவ்‌ வேலை 
ஏலவார்‌ குழலாள்‌ தாதை 
யியற்றுமவ்‌ வேள்வி காண்பான்‌ 
தூவிடை துவள வந்தாள்‌ 
நோக்கினன்‌ மதியா துற்றான்‌ 4 


[| அதனைப்‌ பொறாத உவமையவள்‌ தன்னை வேள்வியில்‌ அவியாக 
நல்கி இமவானுக்கு மகளாகப்‌ பிறந்தாள்‌ எனல்‌ ] 
606 அவமதித்‌ திடலு மந்த 
வாயிழை வெள்கி யாகத்‌ 
தவ...... னுங்க வாகந்‌ 
தனையவி யாக நல்கிப்‌ 


508 ஈர்ந்த.குளிர்ச்சிபொருந்திய. பாசொளி - பச்சைஒளி, அனிச்சை 
மணம்‌ செய்து கொடுத்தான்‌. ்‌ 

504 இகந்து- நீக்கி. ஏலவார்‌ குழலாள்‌ - தாட்சாயணி, ரான்‌ - 
இகழ்ந்து பராமுக இருந்தான்‌, துப்‌ ஏமன்‌ 


அகத்தியர்க்கு மணவாளக்‌ கோலங்காட்டின சருக்கம்‌ 157 


புவியொரு மூன்றும்‌ போற்றும்‌ 
பொன்னெரி யிமைய வேந்தன்‌ 
உவகைகூர்‌ புதல்வி யாகி 


உதித்தனள்‌ வளரும்‌ நாளில்‌ 5 


[ இமவானிடம்‌ முனிவரைக்கொண்டு மணம்‌ பேசி இறைவன்‌ 
தேவர்கணங்களோடு எழுந்தருளினான்‌ எனல்‌ ] 
506 எழுவகை முனிவர்‌ தம்மை 
யியன்மணம்‌ பேசு கென்று 
செழுமலை யரசன்‌ றன்பால்‌ 
செலவிடுத்‌ திசைவு நோக்கி 
மூழூழூத லிறையோன்‌ செங்கண்‌ 
மூரிவெள்‌ விடைமேற்‌ கொண்டு 
தொழுதிரு மருங்கு மும்மைத்‌ 
தொல்புவி யோருஞ்‌ சூழ 6 


[ தேவர்களும்‌ முனிவர்களும்‌ இமையத்திற்‌ கூடினமையால்‌ 
தென்திசை உயர்ந்தது எனல்‌ ] 
607 இமையமால்‌ வரையி னெங்கோன்‌ 
எய்தின னிருத்த காலை 
அமைநெடுந்‌ தோளி னாரும்‌ 
ஆண்டகை யவரு மீண்டிச்‌ 
சிமையவெற்‌ பிடம்பெ ராது 
சேர்ந்தொருங்‌ குறலுந்‌ தென்பாற்‌ 
சமமஃ துறாது விண்ணந்‌ 
தடவமீ துயர்ந்த தன்றே 


505 வெள்கி - நாணமுற்று. அவியாக - வேள்விப்‌ பொருளாக. எரி- ஒளி, 


-.. எழுவகை முனிவர்‌ - சப்தரிசிகள்‌, மலையரசன்‌ - இமவான்‌. மும்மைத்‌ 
தொல்புவி - மூன்றுலகம்‌, 


அமை - மூங்கில்‌, ஈண்டி - குழுமி. விண்ணாந்தடவ - ஆகாயத்திற்‌ 
சென்றுஉயர. 


158 ந்ல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ உலகினைச்‌ சமன்‌ செய்ய அகத்தியனை இறைவன்‌ தென்னாடு 
ஏகப்‌ பணித்தான்‌ அவன்‌ மணக்கோலங்காணல்‌ 
வேண்டினான்‌ எனல்‌ ] 
608 அத்திறம்‌ நோக்கி யீசன்‌ 
அகத்தியன்‌ தன்னைக்‌ கூவி 
வித்தக முனிவ நீபோய்‌ 
மேவரப்‌ புரிதி யென்ன 
முத்தக முரிஞ்சும்‌ பைம்பொன்‌ 
முகிண்முலை யுமையை வேட்டுக்‌ 
கத்திகை சூட்டுங்‌ கோலங்‌ 
காண்டலெங்‌ ஙனம்யா னென்றான்‌ 8 


[அகத்தியன்‌ வேண்டுகோளுக்கு இரங்கி இறைவன்‌ நல்லூரில்‌ 
திருமணக்‌ கோலங்‌ காட்டுவதாக அருளினான்‌ எனல்‌ ] 
609 என்றவ னிரங்கலோ லோடும்‌ 
எம்பிரான்‌ கருணை பூத்து 
மன்றலங்‌ கோதை சூட்டும்‌ 
மங்கள ரூபந்‌ தன்னைப்‌ 
பொன்றிகழ்‌ புரிசை நல்லூர்‌ 
போந்துகாட்‌ டுதும்யா மென்றான்‌ 
நன்றென வவனும்‌ நேர்ந்து 
நலங்கொள்தென்‌ வரையிற்‌ செல்வான்‌ 9 


[ அகத்தியன்‌ தெற்குநோக்கி வருங்கால்‌ விந்தமலை செருக்குடன்‌ 
எழுந்து நின்றதெனல்‌ ] 
610 தொடுத்ததேன்‌ பிரச மென்னச்‌ 
சுடரவ னோடு திங்கள்‌ 
மடுத்திட வான்கீ ழாக 
வடதிசை யிருளின்‌ மூழ்க 


598 மேவர - சமனிலையாகப்‌ பொருந்த என்றவாறு, : கத்திகை - 
மணமாலை. 

509 மன்றல்‌ - திருமணம்‌, மங்கள ரூபம்‌ - திருமணக்‌ கோலத்து வடிவம்‌, 

£  " யுரிசை'- மதில்‌. போந்து - வந்து. தென்வரை -.டிபர்‌ தியம்‌. 


அகத்தியர்க்குமணவாளக்‌ கோலங்காட்டின சருக்கம்‌ 159 


முடித்தலை முன்ன மெங்கோன்‌ 
முளிரியான்‌ தேட நீண்டாங்‌ 
கிடைப்பட லொன்று மின்றி 
யெழுந்தமால்‌ விந்தந்‌ தன்னை 10 


[ அகத்தியன்‌ அதன்‌ செருக்கழியக்‌ கையினால்‌ அமிழ்த்து அடக்கிப்‌ 
பொதிய மலையில்‌ வந்து தங்கினான்‌ எனல்‌ ] 
641 குடங்கையி அடக்கிச்‌ சாந்தக்‌ 
குளிர்நறுஞ்‌ சோலை சூழ்ந்த 
தடம்பெறு மலையச்‌ சாரல்‌ 
சார்ந்தனன்‌ சார லோடு 
நெடுங்கட லுலக மெல்லாம்‌ 
நிலைமையி னிர்ற தன்னோன்‌ 
இடம்பெறு தவத்தின்‌ மேன்மை 
யாவரே இசைச்க வல்லார்‌ 27 


[ பின்னர்‌ மணவாளக்‌ கோலங்காண அகத்தியன்‌ நல்லூரை 
வந்தடைந்தான்‌ எனல்‌ ] 
512 திங்களஞ்‌ சடிலத்‌ தெங்கோன்‌ 
சிற்பரை தன்னை வேட்ட 
மங்கள ரூபங்‌ காணும்‌ 
வாஞ்சையுள்‌ எத்தின்‌ மல்க 
பொங்குவா ரிதியை வாரி 
புனிதவாய்‌ மடுத்தோன்‌ வாச 
பங்கயத்‌ தடாகஞ்‌ சூழ்ந்த 
பரமன்நல்‌ லூரில்‌ வந்தான்‌ 19 


க ்‌்‌ ப்ப ல்‌ அல்ப ட்ப டடம டயட்‌ 
510 பிரசம்‌ - தேனிறால்‌. முளரியான்‌ - பிரமன்‌. மால்‌ - பெரிய. விந்தம்‌ - 
. . விந்தியமலை. பல்‌ எக்‌ 
811 குடங்கை - குழிந்த அகங்கை, நிலைமையின்‌ நின்றது - சமமாக 
நின்றது. 
612 சடிலம்‌ - சடாமுடி. சிற்பரை - பார்வதி, வாஞ்சை - அவா, 
வாரிதி - கடல்‌. மடுத்தோன்‌ - உண்டவன்‌. 


160 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ இறைவன்‌ இமயவல்லியோடு 
மணவாளக்‌ கோலங்காட்டியருளினான்‌ எனல்‌ ] 
613 வந்தவன்‌ பிரமதீர்த்த 
வாவியின்‌ மூழ்கி யன்பாற்‌ 
சுந்தர நாதன்‌ பாதம்‌ 
தொமுதுபோற்‌ நிசைத்து நிற்ப 
இந்துவாழ்‌ சடையி னானும்‌ 
இயற்றமிழ்‌ முனிவன்‌ காண 
முந்திய மணக்கோ லத்தை 
முறையுளிக்‌ காட்டு கின்றான்‌ 13 


( சிவபெருமான்‌ மணவாளனாக இருந்த தோற்றச்‌ சிறப்பை 
விளக்கிக்‌ கூறுதல்‌ ] 


614 செஞ்சுடர்‌ மவுலி தானே 

செழுமணிக்‌ கிரீட மாக 

நஞ்சரா வணிக ளெல்லாம்‌ 
நகைமணிப்‌ பணியே யாக 

விஞ்சுமூ மத்தை பூளை 
வெள்ளெருக்‌ கினைய தாமம்‌ 

எஞ்சலி லரமக்‌ தாரத்‌ 
தேடலர்‌ தொடைய லாக 14 


[விண்ணோர்‌ ஆசிகளியம்பத்துந்துமி முழங்கிய காட்சி ] 
615 பூசுவெண்‌ ணீறு வாசப்‌ 
புதுநறுஞ்‌ சுண்ண மாக 
வீசுதோ லுடைக ளெல்லாம்‌ 
விலைவரம்‌ பறிதல்‌ செல்லாத்‌ 


518 இந்து - சந்திரன்‌ (பிறை) முறையுளி - முறைப்படி, 


514 அரா - பாம்பு, பணி - அணிகலன்‌, 


அரமந்தாரம்‌ - தேவ மந்தார 
மலர்‌, தொடையல்‌ - மாலை, 


அகத்தியர்க்கு மணவாளக்‌ கோலங்காட்டின சருக்கம்‌ 161 


தூசுக ளாகத்‌ தேவ 
துந்துமி முழங்க விண்ணோர்‌ 
ஆசிக ளியம்ப மெய்ந்நூ 
லறிஞர்பல்‌ லாண்டு கூற 16 


[ பிரமன்‌ சடங்குகளியற்ற திருமால்‌ குடநீர்‌ வார்க்க இறைவன்‌ 
தேவியைக்‌ கரம்பற்றிய காட்சி ] 
616 எண்டிசை யுலக மெல்லாம்‌ 
இனிதொருங்‌ கீன்று வாசப்‌ 
புண்டரி கத்தில்‌ வாழும்‌ 
புண்ணியன்‌ சடங்கு காட்டத்‌ 
தண்டுள வணிந்த மாயன்‌ 
தமனியச்‌ சிரக நன்னீர்‌ 
அண்டர்நா யகனின்‌ கைப்போ 
தடுத்தனன்‌ நின்று வார்ப்ப 78 


[ இமயவெற்பில்‌ நிகழ்ந்த மணநிகழ்ச்சியோடுகூடிய திருமணக்‌ 
கோலத்தை அகத்தியன்‌ காணுதல்‌ ] 
5.77 செம்பொன்‌ மால்‌ வரையின்‌ பாங்கர்‌ 
செழித்தகார்‌ மயிலோ வானிற்‌ 
பைம்பொனீ டருவி நோற்பாற்‌ 
படர்ந்தபைங்‌ கொடியோ வென்ன 
விம்பவா யிமைய வல்லி 
மேவரு மொருபா லாகத்‌ 
தம்பீரா னெதிரே தோன்றித்‌ 
தமிழ்முனி காண நின்றான்‌ 17 


518 நறுஞ்சுண்ணம்‌ - நறிய மணம்‌ வீசும்‌ பொடி, தூசு - பட்டாடை, 
516 புண்ணியன்‌ - பிரமன்‌. சடங்கு - மணச்‌ சடங்கு, தண்டுளவு - 
- தண்ணிய துளசி, தமனியச்‌ சிரகம்‌ - பொற்குடம்‌, நன்னீர்‌ - 
தாரைரீர்‌. 
51 விம்பவாய்‌- கொவ்வைக்‌ கனிபோன்றவாய்‌, தமிழ்முனி - அகத்தியன்‌ , 


த. 31:32 


183 நல்லூர்ப்‌ புரர்ணம்‌ 
[ அகத்தியன்‌ பெருங்களிகூர்ந்து போற்றி வணங்குதல்‌ ] 


619 நிற்றலுங்‌ கும்ப யோனி 

நேசமுற்‌ றிருந்து மல்க 

கற்றையஞ்‌ சடிலன்‌ பாத 
கமலங்கள்‌ முடிமேற்‌ கொண்டு 

முற்றுபே ரன்பு தன்னால்‌ 
முறையுளிப்‌ பழிச்சிக்‌ கண்கள்‌ 

பெற்றதற்‌ கின்று பேறு 
பெற்றனென்‌ எனப்பூ ரித்தான்‌ 16 


[ இறைவன்‌ அகத்தியனைநோக்கி வேண்டிய வரங்களைக்கேள்‌ 
எனப்‌ பணித்தல்‌ ] 
619 பூரித்த முனியை நோக்கிப்‌ 
புகலுநல்‌ வரங்க ளெல்லாம்‌ 
வாரித்தா ரணியோர்‌ போற்ற 
வழங்குது முனக்கின்‌ றென்ன 
வேரித்தா மரைத்தாள்‌ போற்றி 
மெய்த்தபோ தனனும்‌ நின்பாற்‌ 
பாரித்த வன்பொன்‌ றல்லாற்‌ 
பகர்வது பிறிதொன்‌ றுண்டோ 19 


[ அகத்தியன்‌ வரங்கேட்டல்‌ ] 
590 அத்தகைத்‌ தேனு மைய 
அடியனேன்‌ காணத்‌ தோன்றும்‌ 
இத்தகைக்‌ கோலத்‌ தோடும்‌ 
என்றுமீங்‌ குறைதல்‌ வேண்டும்‌ 


TT 


518 கும்பயோனி - அகத்தியன்‌. பழிச்சி - போற்றி வழிடட்டு, 
519 வேரி- தேன்‌. யாரித்த- பெருகிய, பகர்வது,- வரமாகக்‌ கேட்பது: 


அகத்தியர்க்குமணவாளக்‌ கோலங்காட்டின சருக்கம்‌ 168 


சித்தமின்‌ புறவிவ்‌ வெற்புந்‌ 
தென்கயி லாய மென்ன 

வித்தக வேண்டு மிவ்வூர்‌ 
வியன்காசி யெனவும்‌ வேண்டும்‌ 


[ இவ்வூர்‌ சுந்தரபுரமென வழங்க வேண்டுமென அகத்தியன்‌ 


வேண்டுதல்‌ ] 


621 வந்து தமிய னேற்கு 

மணவாளக்‌ கோலங்‌ காட்டி 
அந்தமி லாத வின்பம்‌ 

அளித்தலா லிந்த மூதூர்‌ 
சுந்தர புரமென்‌ ராழித்‌ 

தொல்புவி யோர்க னெல்லாம்‌ 
சந்திர மவுலி யெந்தாய்‌ 

சாற்றுதல்‌ செயவும்‌ வேண்டும்‌ 


[ இறைவன்‌ சுந்தரநாதன்‌ என்னும்‌ திருநாமத்தோடு 
விளங்க வேண்டுமெனக்‌ கேட்டலும்‌ இறைவன்‌ 


அவ்வாறேயருளு தலும்‌ ] 
622 தோன்றலே யுமது நாமம்‌ 
சுந்தர நாத னென்ன 
மூன்‌ றுபே ருலகத்‌ தோரும்‌ 
மொழிந்திடல்‌ வேண்டு மென்ன 
நான்‌ றசெஞ்‌ சடையி னானும்‌ 
நன்றென வனைத்தும்‌ நல்கி 
ஊன்றுமவ்‌ விலிங்கத்‌ தூடே 
உகந்தினி துறைந்தா னன்றே 


520 இவ்வெற்பு - சுந்தரகிரி, இவ்வூர்‌ - நல்லூர்‌. 
521 ஆழி - கடல்‌, சாற்றுதல்‌ - கூறுசல்‌, 
592 கான்ற - தாழ்ந்த, உகந்து - மகிழ்ந்து. 


20 


21 


22 


164 நீல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ இச்சருக்கம்‌ கேட்பார்‌ எய்தும்‌ பலன்‌ கூறல்‌ ] 
693 குறுமுனி யென்று கூறும்‌ 
கோதிலா நெடுந்த வத்தோன்‌ 
மறுவிலா தரவு தன்னால்‌ 
வயங்கும்‌ நல்லூர்‌ தன்னில்‌ 
சிறிதுகாள்‌ வைகிப்‌ பின்னர்‌ 
தென்வரை புகுந்தா னிந்த 
உறுதிகூர்‌ காதை கேட்டோர்‌ 
உயர்மணம்‌ பொருந்தி வாழ்வார்‌ 23 


அகத்தியர்க்கு மணவாளக்கோலங்‌ காட்டின சருக்கம்‌ முற்றும்‌. 


நின்‌ 


588 குறுமுனி - அகத்தியன்‌. மறுவிலா - குற்றமில்லாத, 


ஆதீரவு - 
அள்வு. 


பத்தாவது 
சத்தசாகரம்‌ வரவழைத்த சருக்கம்‌ 


[ குந்தியின்‌ பொருட்டு இறைவன்‌ ஏழு கடல்களையும்‌ 
பிரமதீர்த்தத்துள்‌ வரவழைத்த வரலாற்றை முனிவர்கள்‌ 
சூத முனிவரிடம்‌ கூறுமாறு கேட்டல்‌ ] 


( கலித்துறை ) 
624 பரவை யேழையும்‌ பாங்குறு 
குந்தீதன்‌ பொருட்டாற்‌ 
பிரமதீர்த்தத்துள்‌ பிஞ்ஞகன்‌ 
அழைத்தருள்‌ பெற்றி 
உரைசெய்‌ வாயென உறுதவ 
ரோதலுஞ்‌ சூதன்‌ 
அரவு பூண்டவ னருளினற்‌ 
புகலுதற்‌ கமைந்தான்‌ 
[குந்திதேவி பாண்டு மனைவி எனப்‌ பாண்டுவின்‌ 
சிறப்புக்‌ கூறல்‌ | 
696 தூண்டு வாம்பரித்‌ தேரினான்‌ 
ுன்னலர்‌ மகுடந்‌ 


கீண்ட லாற்றமும்‌ பிருந்திடும்‌ 
செய்யபொற்‌ கழலான்‌ 


524 பரவை - கடல்‌, குந்தி - பாண்டுவின்‌ மனைவி, பிஞ்ஞகன்‌ - சிவ 
பெருமான்‌, உறுதவர்‌ - மிக்ககவமுடைய முனிவர்கள்‌, அரவு 
பூண்டவன்‌ - பாம்பை அணியாகப்‌ பூண்டுள்ள இறைவன்‌, 
அமைந்தான்‌ - சொல்லுவதற்கு உடன்பட்டான்‌, 


சப்தசாகரம்‌ - ஏழுகடல்‌ 


166 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 


நீண்ட கோட்டுடைக்‌ குஞ்சரக்‌ 
காக்கொரு நிருபன்‌ 

பாண்டு, மற்றவன்‌ பாரி, யப்‌ 
பதுமையே யனையாள்‌ 


ட்ட 


[ குந்தியின்‌ பண்பு நலம்‌ கூறல்‌ ] 
526 தரும னதிய வைவரைப்‌ 

பயந்திடுக்‌ தையல்‌ 

உரிமை பூண்டுயர்‌ கற்பினால்‌ 
அருந்ததி யொப்பாள்‌ 

இருகி லத்துள மடந்தையர்‌ 
திலகமென்‌ நேத்தும்‌ 

பெருமை மிக்குளாள்‌ குந்தியென்‌ 
ரொருபெயர்‌ பெற்றாள்‌ யி 


[ குந்தி தவுமிய முனிவரிடத்து வருதல்‌ | 


597 பெண்ண லங்கனிட்‌ தொழுகுமப்‌ 

பெய்வளை யொருகாள்‌ 

தண்ணம்‌ தாமரை யானிகர்‌ 
தவுமியற்‌ சார்ந்து 

வண்ண மாமலர்ப்‌ பதயுகம்‌ 
மரபினால்‌ வணங்கி 

அண்ண லே! யெனத்‌ தன்குறை 
கூறுதற்‌ கமைந்தாள்‌ 4 


525 வாம்பரி - தாவிச்செல்லும்‌ குதிரைகள்‌. துன்வலர்‌ - பகையரசர்கள்‌ 


586 
527 


தீண்டலால்‌ - வணங்குங்காற்‌ படுதலால்‌, தழும்பு - வடு 
குஞ்சரக்கா - இந்திரப்பிரத்தம்‌. பாரி - மனைவி, பதுமை- 
இலக்குமி. 

ஆதியஜஐவர்‌ - பஞ்சபாண்டவர்‌, பயந்திடும்‌ - பெற்ற, 


பெய்வளை - குந்தி. தாமரையான்‌ - பிரமன்‌, நிகர்‌ - ஒத்த. 
பதயுகம்‌ - இணையடிகள்‌. 


சத்தசாகரம்‌ வரவழைத்த சருக்கம்‌ 107 


[ குந்தி தவுமிய முனிவரிடத்துத்‌ தான்‌ கன்னியாக இருந்தபொழுது 
நேர்ந்த குறையைக்‌ கூற விழைதல்‌ ] 
598 மந்தி ரத்தொகை யாவையும்‌ 
அறங்கள்மற்‌ றெவையும்‌ 
அந்த மில்லதோர்‌ காதலால்‌ 
அளியனுக்‌ குரைத்தாய்‌ 
எந்தை! யாங்கது கேட்டியான்‌ 
உய்ந்தன னிருந்தேன்‌ 
சிந்தை யீருமாற்‌ கன்னியிற்‌ 
புரிந்ததோர்‌ தீமை 


சோ 


[ இளமையில்‌ தான்‌ துருவாசரிடம்‌ மந்திரம்‌ பெற்றமையைக்‌ 
குந்தி கூறுதல்‌ ] 


599 அனைய தீமைமற்‌ றியாதென 

வினவுதி யாயின்‌ 

முனைவ கேண்மதி முன்னம்யான்‌ 
புரிந்தமா தவத்தாற்‌ 

றுனிவி லாதவோர்‌ தூய்த்தவன்‌ 
அருளினாற்‌ றோமில்‌ 

வனைக ருங்கழல்‌ மகப்பெறு 
மந்திரம்‌ பெற்றேன்‌ 6 


[பெற்ற மந்திரத்தின்‌ பயனையறியப்‌ பேதைமையால்‌ சூரியனை 
நோக்கி மந்திரத்தைச்‌ செபித்தமை கூறல்‌ ] 


630 பெற்ற பின்னரென்‌ பேதைமை 
தாண்டலு மந்த 
அற்ற மின்றிய மத்திரப்‌ 
பயனையாங்‌ கறிவான்‌ 


528 அளியன்‌ - அருளத்தக்கவள்‌, ஈருமால்‌ - அறுக்குமால்‌, கன்னி - 
பேசைப்‌ பருவம்‌. 

529- விளவுதியாயின்‌ - கேட்பாயெனின்‌. முனைவ - தலைவனே, துனிவு - 
வெறுப்பு, தூய்த்தவன்‌ - தூய தவமூடைய முனிவன்‌ (துருவாசல்‌ ) 
தோமில்‌ - குற்றமில்லாத, வனை - அழகு, 


108 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


உற்ற கன்னியாம்‌ பருவத்தி 
லுதயனை நோக்கி 
மற்றம்‌ மந்திரத்‌ தொருமனு 
மதித்தனன்‌ மன்னே ர்‌ 


[ கதிரவன்‌ தனக்கொரு கர்ப்பத்தைத்‌ தரத்‌ தான்‌ காதினால்‌ 
அம்மகவை உயிர்த்தமை கூறல்‌ ] 
94.4 பேதை யேன்மதித்‌ தெண்ணலும்‌ 
பிறங்கொளி வெய்யோன்‌ 
சோதி மீக்கொளத்‌ துனைவில்வம்‌ 
தடுத்தன கை 
ஏத மில்லதோர்‌ கருப்பமாங்‌ 
கெய்தலு மினைவேன்‌ 
காதி னுலொரு மகவினைக்‌ 
காண்வர வுயிர்த்தேன்‌ 5 


( கன்னிமையழிந்ததற்கஞ்சி அம்மகவை நீரில்‌ வைத்துச்‌ 
செல்ல விடுத்ததனை க கூறல்‌ ] 
689 உயிர்த்த பாலனை யோம்புத 
லிகந்துறா தவர்போற்‌ 


செயிர்த்த கோக்கமும்‌ நேசமும்‌ 
சிந்தனை கவற்ற 


590 பேதைமை - அறியாமை, அற்றம்‌ - நீக்கம்‌, அறிவான்‌ - சோதித்‌ 
கறியும்‌ பொருட்டு, உதயன்‌ - சூரியன்‌, ஒருமனு - ஒருமர்கிரம்‌, 
மதித்தனன்‌ - செபித்தேன்‌. 

591 எண்ணலும்‌ - உருவேற்றியபோது, வெய்யோன்‌ - கதிரவன்‌, 
துளைவில்‌- விரைவாக, ஏதம்‌ - குற்றம்‌, இனைவேன்‌ - துன்புறு 
வேஞய யான்‌, மகவினைக்‌ - குழந்தையை ( கர்ணன்‌ ) உயிர்த்தேன்‌ - 
ஈன்றேன்‌, 


சத்தசாகரம்‌ வரவழைத்த சருக்கம்‌ 


அயிர்த்து மாநிலம்‌ இஃதிறும்‌ 
பூதென, வாழ்நீர்க்‌ 

கயத்தி லிட்டனன்‌ கன்னியுய்‌ 
கட்டழிந்‌ தனனால்‌ 


[ அந்தச்செயல்‌ குற்றமென்று என்மனம்‌ வருந்துதலால்‌ 
அதற்கு உய்தி கூறுக எனவேண்டுதல்‌ ] 
633 அரும்பெ றற்சிறு மதலையை 

யாற்றிலுய்த்‌ ததற்கும்‌ 

திருந்து கன்னிமை கலங்கிய 
தீமைக்கு முள்ளம்‌ 

வருந்து கின்றதால்‌ மற்றதற்‌ 
குய்‌தி£ மதித்துப்‌ 

பொருந்த வோதுதி புகலுளக்‌ 
கெள்றனள்‌ புகன்றாள்‌ 


[ அது முடிந்துபோன நிகழ்ச்சி எனினும்‌ உ:லகமுய்யும்‌ 
பொருட்டுத்தான்‌ கூறுவதனைக்கேள்‌ எனத்‌ 
தவுமியமுனிவர்‌ கூறல்‌ ] 

634 குந்தி யித்திறங்‌ கூறலும்‌ 
குரவனும்‌ நோக்கி 

வந்த தீவினைக்‌ கிரங்கிளை 
மற்றஃகு தின்றே 


௪92 இகந்து - நீங்கி, உறு தவர்போல்‌- பெறாதவர்போல, செயி 


469 


10 


ET 


ச்த்த - 


சினந்த, கவற்ற - வருத்த, அயிர்த்து - ஐயமுற்து, கயம்‌ - நீர்‌ 
(ஈண்டு ஆற்றைக்‌ குறித்தது) கன்னியும்‌ - கன்னித்தன்மையும்‌, 


கட்டு - உறுதி. 
588 மதலை - குழந்தை, உய்தி - பிராயச்சித்தம்‌, மதித்து - எ 


ண்ணி, 


புகலுனக்கு - உனக்கே அடைக்கலம்‌, புகன்றாள்‌ - வேண்டிக்‌ 


கூறிலள்‌. 


170 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


அந்த மாயின தாயினும்‌ 
அகிலமு முய்யச்‌ 
சிந்தை செய்திது செப்புதுங்‌ 
கேண்மதி யென்றான்‌ 11 


[ பாவங்களை எளிதிற்போக்கவல்லது தீர்த்த யாத்திரை 
புரிதல்‌ எனல்‌ ] 
635 வேத மேமுதல்‌ நூல்களில்‌ 
விளம்புதல்‌ புரிந்த 
ஏத மில்லன புண்ணியம்‌ 
எண்ணிலவ்‌ வவற்றுள்‌ 
மாதராய்‌ எளி தாய்ப்பயன்‌ 
வல்விரைம்‌ தளிக்கும்‌ 
நீதி பெற்றது தீர்த்தயாத்‌ 
திரையென்பர்‌ நெறியோர்‌ 12 


[ அதனால்‌ நீ உன்‌ மக்களிடம்‌ அனுமதிபெற்று, என்தனயனோடு 
தீர்த்தயாத்திரைக்குச்‌ செல்கஎன முனிவர்‌ கூறுதல்‌ ] 
696 அன்ன தாகிய தீர்த்தயாத்‌ 
திரைசெல்வா னன்பான்‌ 
முன்னம்‌ நீயருள்‌ மைந்தரா 
லனுமதி முற்றிப்‌ 
பொன்னை யன்ன௩ம்‌ புதல்வனே 
டேகுதி கடிதின்‌ 
என்ன வோ தினன்‌ அவளுமாங்‌ 
கதற்கிசைம்‌ தெழுந்தாள்‌ 13 


584 குரவன்‌ - சவுமிய முனிவன்‌, இன்றே - இப்பொழுதே, அக்க 
மாயினது - நீங்கிவிட்டது, கேண்மதி - கேட்பாயாக, 


595 நீதி - நியதி, நெறியோர்‌ - தவ ஒமுக்கமுடைய சான்றோர்‌. 


986 செல்வான்‌ - செல்லும்‌ பொருட்டு, மைந்தரால்‌ - நின்மைந்தரிடத்து. 
பொன்‌ - வியாழ முனிவன்‌, கடிதின்‌ - விரைவாக, : 


சத்தசாகரம்‌ வரவழைத்த சருக்கம்‌ 171 


[மக்களிடம்‌ அனுமதிபெற்று, குருபுத்திரனோடும்‌ தன்தோழியரோடும்‌ 
குந்தி தீர்த்தயாத்திரைக்குப்‌ புறப்படல்‌ ] 


687 எழுந்து குந்தியும்‌ தவுமியன்‌ 

இணையடி யிறைஞ்சித்‌ 

தொழுந்த கைக்குலத்‌ தோகையர்‌ 
தம்மொடும்‌ துவன்றி 

அழுந்து காதல்கூர்‌ மக்கள 
தனுமதி யடைந்து 

செழுந்த வத்தினோன்‌ அரும்பெறல்‌ 
மகவொடுஞ்‌ செல்வாள்‌ 14 


[ குந்தி யாத்ராதானம்‌ முதலிய புரிந்து புற்ப்ப்டல்‌ ] 


688 குரவன்‌ மைந்தனாற்‌ கொள்கையின்‌ 
வழாநிலை நோக்கித்‌ 
திரமு றுந்திறம்‌ சங்கற்பஞ்‌ 
செய்தன ளாகி 
இரவ லர்க்கும்‌அந்‌ தணர்க்கும்‌ 
வேண்டுவ ஈந்து 
பரமன்‌ சேவடி போற்றுவான்‌ 


பார்மிசை நடந்தாள்‌ 16 


[ குந்தி கங்கைமுதலாய தீர்த்தங்களாடி யமுனை வந்தடைதல்‌ ] 


589 கங்கை வந்திழி கிரித்துவா 
ரந்தனைக்‌ கண்ணுற்‌ 
றங்கண்‌ மாநிலத்‌ தமுதன்ன 
வன்னதி லாடிப்‌ 
597 தோகையர்‌ - தோழியர்‌, துவன்‌ றி- குழுமி, தலத்தினோன்‌ - 
தவுமிய முனிவன்‌, மகவு - மகன்‌, ட ல்‌ 
5989 குரவன்‌ - ஆசிரியன்‌ ( ஈண்டுத்‌ தவுமிய முனிவரை உணர்த்திற்று 
திரம்‌ - ( ஸ்திரம்‌) உறுதி, சங்கற்பம்‌ - உறுதி மேற்கொள்ளல்‌, 


172 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


பொங்கு காதலாற்‌ றானங்கள்‌ 
பற்பல புரிந்து 
கங்கு லக்குர வன்னெடும்‌ 
யமுனையைச்‌ சார்ந்தாள்‌. 16 


[ அதன்கண்‌ ஆடி நைமிசாரண்யம்‌ முதலாய இடங்களைக்‌ 
கண்டு செல்லுதல்‌ ] 


௪40 சார்ந்து மற்றதின்‌ ... ... 

சந்திர பாகை 

சேர்ந்த திற்படிம்‌ தின்னன 
தீர்த்தரீர்த்‌ தோய்ந்தே 

ஈர்ந்தண்‌ நைமிசம்‌ வெதிரிகாச்‌ 
சிரமுத லெவையும்‌ 

கூர்ந்த வன்பினால்‌ குறிக்கொண்டு 
வணங்குதல்‌ புரிந்தே. i7 


[ வட மதுரை காசி முதலிய தலங்களுக்குச்‌ சென்று 
இறைவனை வணங்கி வருதல்‌ ] 


641 அழிவி லாவட மதுரை சோ 

மேச்சுரம்‌ அவந்தி 

தொழுது மற்றவள்‌ தரயவண்‌ 
காசியை வணங்கி 

ஒழுகு நீள்சடை யும்பர்கோ 
னுவந்துவீற்‌ திருக்கும்‌ 

பழைய வான்பதி பற்பல 
இனையன பணிந்து 18 


£89 கிரித்துவாரம்‌ - ஹரித்வாரம்‌ என்னும்‌ தலம்‌, தானம்‌ - கொடை, 
யமுனை - யமுனை ஈதி. 

540 சக்திரபாகை- பிரயாகை, வெதிரிகாச்சிரம்‌ - பதரிகாச்சிரமம்‌ 
என்லும்‌ தலம்‌, 


541 உம்பர்கோள்‌ - சிவபிரான்‌, வான்பதி - உயர்ந்த தலங்கள்‌, 


சத்தசாகரம்‌ வரவழைத்த சருக்கம்‌ 179 


[ ஸ்ரீ சயிலம்‌ பொன்முகரி காளத்தி முதலாய தலங்களைக்‌ 
கண்டு வழிபட்டு வருதல்‌ ] 
649 காணிற்‌ காணருஞ்‌ செல்கதி 
யுதவுசீ சயிலத்‌ 
தாணிப்‌ பொன்னினைக்‌ கைதொழு 
தவ்வயீன்‌ நீங்கி 
மாணிக்‌ கத்துடன்‌ வைரமும்‌ 
வரன்றுபொன்‌ முகரி 
பேணிக்‌ காளத்தி மலையினை 
வலம்‌ வந்து பெயர்ந்தே, நீத 
[ திருவண்ணாமலை காஞ்சி முதலாயவற்றைத்‌ தொழுது 
சிதம்பரம்‌ அடைந்து மகிழ்தல்‌ ] 
643 அருண மால்வரை கைதொழு 
தாதர வதனால்‌ 
இருநிலந்தொழு காஞ்சிமா 
நகர்தனை யிறைஞ்சிப்‌ 
பொருவி லாமுது குன்றினைச்‌ 
குழ்வந்து போற்றி 
யொருவ னடுபொன்‌ அம்பலம்‌ 
நோக்கியுள்‌ ளுவந்தே. 20 
[ பின்னர்ச்‌ சீர்காழி, மாயூரம்‌, வலஞ்சுழி முதலிய தலங்களை 
வழிபட்டு வருதல்‌ ] 
644 காழி மாககர்‌ பணிந்துகா 
வீரிப்புன லாடி 
வீழி வாயுமை பங்கினன்‌ 
வீரும்புமா யூரம்‌ 
542 காணின்‌ - ஆராய்ந்தால்‌, காணும்‌ - காணுதற்கரிய, அதி 2 எரு 
பேறு. ஆணிப்பொன்‌ இறைவனை உணர்த்திற்று,  ஆக்களின்‌ _. 
அவ்விடத்தின்‌, வரன்றும்‌ - வாரிச்செல்லும்‌, பொள்முக .. 
காளத்தியிற்‌ செல்லும்‌ புண்ணியாதி, 


549 அருணமால்‌ வரை - திருவண்ணுமலை, முதுகுள்று - வீற்த்தர்குய்‌, 
பொல்ினைம்பலிம்‌ - சிதம்பரம்‌, 


174 நல்லூர்ப்‌ புரர்ணம்‌ 


வாழி மாதவர்‌ பயிலிடை 
மருதுடன்‌ குடந்தை 
பாழி மாமதில்‌ வலஞ்சுழி 
யினையன பணிந்தே. 21 


[ இறுதியில்‌ நல்லூரை யடைந்து ஆங்குள்ள தீர்த்தங்களில்‌ 
ஆடி மூன்று நாள்‌ தங்கியிருத்தல்‌ ] 
845 நங்கை குந்தி, நல்‌ லூரைவக்‌ 
தெய்தினள்‌ வணங்கி 
அங்க ணுள்ளதொல்‌ வளங்கள்கண்‌ 
டற்புத மென்பை 
பொங்கு தீர்த்தமங்‌ குள்ளவை 
யெலையும்‌ போய்‌ மூழ்கிக்‌ 
கங்குல்‌ மூன்றவன்‌ வதிந்தனள்‌ 
வதியுமக்‌ காலை, 4.9 


[ அப்பொழுது உரோமசமுனிவர்‌ அங்கு வருதல்‌ ] 


646 மறுவி லாமதி யனையவாண்‌ 

முகத்தினை மறைதே 

ரறிவி னனர னஞ்செழுத்‌ 
தோதிய வகத்தோன்‌ 

“பொறையும்‌ வாய்மையும்‌ புகழ்மையும்‌ 
சீலமும்‌ பூண்டோன்‌ 

உறுத போதனன்‌ உரோமசன்‌ 
ன்‌ நற்றாள்‌. a3 


544 காழி - சீர்காழி, வீழி - திருவீழிமிழலை என்னும்‌ தலம்‌, வாய்‌ - 
இடத்து, பாழி - வலிமை, வலஞ்சுழி - திருவலஞ்சழி என்னும்‌ 
தலம்‌. 

3 - _கீற்குல்‌ - பொழுது (காளை உணர்த்திற்று), அவண்‌ - அல்விடத்து, 
'வதிந்தளள்‌ - தங்கியிருந்தாள்‌. 

548 மறுவிலாமதி - களங்கமில்லாத நிலா, அஞ்செழுத்து - பஞ்சாக்கரம்‌ 
சீலம்‌ - த்ங்‌ ஒழுக்கம்‌, உறு - மிக்க. 


சத்தசாகரம்‌ வ 


ரவழைத்த சருக்கம்‌ 


175 


[ உரோமச முனிவரிடம்‌ குந்தி தன்‌ நிலைமையைக்‌ கூறுதல்‌ ] 


947 


646 


[ இறுதியில்‌ 
549 


உற்ற மாதவத்‌ தொருவனை 
யெதிர்கொடுள்‌ ளுூவந்து 

பெற்றி கூர்தரு பாத்திய 
முதலிய பேணி 

அற்ற மின்றிய வன்பினா 
லடிமல ரிறைஞ்சி 

நற்ற வம்பயில்‌ குந்தியும்‌ 
இன்னன நவின்றாள்‌. 

கன்னி யம்பரு வத்தினிற்‌ 
புரிந்தவக்‌ கரிசு 

தன்னை யான்றண வூந்திறந்‌ 
தவுமியர்ச்‌ சார்ந்து 

பொன்னஞ்‌ சேவடி போற்றினன்‌ 
போற்றலு மன்னேன்‌ 

என்னை யேகென்றான்‌ தீர்த்தயாத்‌ 
திரை, தனக்குயானும்‌ 


நல்லூர்‌ வந்தடைந்த நிலையைக்‌ கூறுதல்‌ ] 

குரவன்‌ கூறிய பரிசினை ழ்‌ 
யுளத்திடைக்‌ குறித்துத்‌ 

திரைசெய்‌ தீர்த்தங்கள்‌ பற்பல 
சென்றுசென்‌ ராடி 

வரைகொள்‌ வில்லிவாழ்‌ தானங்கள்‌ 
அனைத்தும்போய்‌ வணங்கி 

உரைசி றந்தகல்‌ லூரிதை 

யுற்றனன்‌ உரவோய்‌ / 


547 பாத்தியம்‌ - 


சிவபெருமான்‌, 


திரை - அலை 


24 


25 


28 


பாத பூசை, இறைஞ்சி - வாழ்த்தி வணந்தி, 
* அவின்றாள்‌ - கூறினள்‌. 


548 கீரிச'- குற்றம்‌, தணவும்‌ - நீக்கும்‌, திறம்‌ - உபாயம்‌, 
549 வரைகொள்வில்லி - பொன்மலையை வில்லாகக்‌ கொண்ட 


உரை சிறந்த - புகழ்மிக்க, பரிசினை ௯ கின்‌, 


176 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


-[ முன்செய்த தவத்தால்‌ தங்களைக்‌ கண்டேன்‌ என 
உரோமசரிடம்‌ குந்தி புகழ்ந்து கூறுதல்‌ ] 
550 சிந்தை யின்புறத்‌ தீர்த்தயாத்‌ 
திரைப்பய னென்ன 
எந்தை யீன்றுனைக்‌ கண்டனன்‌ 
இன்னல்தீர்க்‌ துய்ந்தேன்‌ 
அந்த மின்றிய போகமும்‌ 
வீடும்ரே ரடைதற்‌ 
குர்து சாதனம்‌ பெரியர்சார்‌ 
பன்றிவே நுளதோ? 27 
[உரோமச முனிவர்‌ உளமகிழ்ந்து அவட்கு உய்தி கூறல்‌ ] 
651 என்று மீளவும்‌ இணையடித்‌ 
தாமரை யிறைஞ்சி 
நீன்று தன்னிலை முழுவதும்‌ 
ஆங்கவள்‌ நிகழ்த்த 
நன்று நன்றென உரோமசன்‌ 
வியந்துபின்‌ நயப்பால்‌ 
ன்று கூறுவன்‌ கேண்மதி 
நீயென வுரைப்பான்‌ 28 
[ நாளை மாசிமாமக நாளில்‌ கடலாடினால்‌ உன்‌ பாவங்கள்‌ 
தீருமென முனிவர்‌ கூறுதல்‌ ] 
589 நாளை மாசிமா மகமந்த 
நற்றின மதனில்‌ 
வாளை பாய்கட லாடினர்‌ 
பலன்வரம்‌ பின்றாற்‌ 
கள்‌ 
வூ, யாத்திரைப்‌ பயன்‌ - யாத்திரை புரிர்ததனால்‌ எய்திய பலன்‌, 
இள்னல்‌ - துன்பம்‌, அந்தம்‌ - முடிவு, இன்றிய - இல்லா த, 
சாதனம்‌ ஃ பற்றுக்கோடு, பெரியர்சார்பு - பெரியாரைத்‌ தீக்‌ 
... கொள்ளல்‌, 
891: தன்விலை . தாள்‌ செய்த குற்றமும்‌, தீர்க்க யாத்திரை புரிதலையும்‌ 
நகு - விருப்பு. 


சத்தசாகரம்‌ வரவழைத்த சருக்கம்‌ 177 


ரளையா வினைக்‌ குறித்துநீ 
தாமதித்‌ திடாதவ்‌ 
வேளை யெய்துபு வேலையின்‌ 
மூழ்கென விதித்தான்‌ 29 


[ உரோசமன்‌ பின்னர்‌ அங்கிருந்து புறப்பட்டுப்‌ போதல்‌ ] 


663 விதித்து மாதுநீ தீர்த்தயாத்‌ 

திரைசெலும்‌ விழைவான்‌ 

மதித்திவ்‌ வாறுகா முரைத்தன 
மென்றுமா தவத்தோன்‌ 

கொதித்த வாரழல்‌ வீடத்தினைக்‌ 
குலமணி பொருவப்‌ 

பதித்த கண்டனை யன்புடன்‌ 
பணிந்தவன்‌ சென்றான்‌ 20 


[ கடலாடுதற்குச்‌ செல்லப்‌ பொழுதின்மை நினைந்து குந்தி 
வருந்தி இறைவனிடம்‌ சென்று வணங்குதல்‌ ] 


564 சென்ற பின்னவள்‌ தேசிகன்‌ 
மகனொடும்‌ உசாவி 
இன்று நீள்கட லாடுதற்‌ 
கோடுத லரிதாற்‌ 


582 மகம்‌ - மக நட்சத்திரம்‌, பர பவனம்‌, . அவ அம்‌. 
தாளையாவினை ( தாள்‌ 4 அயா ) கால்கள்‌ நடத்தலால்‌ வ ரும்‌ 
வருத்தத்தினை (அயா - வருத்தம்‌) வேளை - பொழுது, எய்துபு - 
அடைந்து, வேலை - கடல்‌, விதித்தான்‌ - கட்டசேயிடிடுச்‌ 
கூறிலுன்‌. 

558 மதித்து - உயர்வாக எண்ணி, ஆரழல்‌ - நிறைந்த ஒளி, குலமணி ... 
நீலமணி, பொருவ - ஒப்ப, பதித்தகண்டன்‌ - சிவபெருமாள்‌, 
ந 28-24 


178 நல்லூர்‌ 


(௪ 
i 
த] 

ஆ 

2 

Ee 


பொன்று சிந்தையேன்‌ என்செய்வே 
னென நனி புலப்பிக்‌ 
கன்று மானுகள்‌ கையன்‌ முன்‌ 
நின்‌ .கண்‌ கலுழ்ந்தாள்‌. 31 
| இறைவன்‌ அடஉளுக்கிரங்கி ஏழு கடலையும்‌ இப்பிரம 
தீர்த்தத்தினுள்‌ அழைப்பேன்‌ என அருளுதல்‌ ] 
6௦6 தோகை யன்னவள்‌ கலுழ்தலும்‌ 
சுந்தர நாதர்‌ 
பாகு நேோரமொழி யாய்‌! பரி 
யேலெனப்‌ பகரா 
வோகை பாற்கட லேழையும்‌ 
ஒருகணத்‌ தழைப்பேம்‌ 
ஏக மாகவிப்‌ பிரமதீர்த்‌ 
தத்திடை யென்றார்‌, 22 
[ குந்தி பேருவகையுற்று இறைவனைப்‌ போற்றி வணங்குதல்‌ ] 
556 திங்கள்‌ மோலியான்‌ இவ்வணஞ்‌ 
செப்பலும்‌ மகிழ்ந்து 
மங்கை, எம்பிரான்‌ மலரடி 
யுகளங்கள்‌ வணங்கி 
இங்கு நீயெனை யொருபொரு 
ளாகவே யெண்ணி 
அங்க ணாயக ! வருளினை 
யளியனு முய்ந்தேன்‌. 33 


554. தேசிகன்‌ - ஆசிரியனாகிய தவுமிய முனிவன்‌, உசாவி - ஆராய்ந்து, 
அரிது - இயலாது, கன்றுமானுகள்‌ - மான்‌ கன்று விளங்கும்‌, 
கையன்‌ - சிவபிரான்‌. 

555 கலீழ்தல்‌ - கலங்கி அழுதல்‌, பாகு - கற்கண்டுப்பாகு, பரியேல்‌ - 
துன்புற்வேண்டா, பகரா - கூறி, ஓகை. உவப்பு, 
ஏகமாக - ஒன்றாக, 

556 மோலியான்‌ - முடியினன்‌, உகளம்‌ - இணை, அங்கண்‌ - நெற்றிக்‌ 

* கண்‌, அளியலும்‌ - கருணை செய்யத்தச்கயாலும்‌. 


சத்தசாகரம்‌ வரவழைத்த சருக்கம்‌ 179 


[ இறைவன்‌ கடல்‌ ஏழையும்‌ பிரம தீர்த்தத்துள்‌ வர எண்ணுதல்‌ ] 
6௪8 என்ன வாங்கவள்‌ பற்பல 
திறனெடுத்‌ தியம்பிச்‌ 
சென்னி மேற்கரங்‌ குவித்தயல்‌ 
நிற்றலுஞ்‌ செறிந்த 
வன்னி கூவி முடித்தவன்‌ 
வாரியே ழினையும்‌ 
முன்னம்‌ மேவிய வாவியின்‌ 
அணையமுன்‌ ஸினனால்‌, 34 
[ ஏழு கடலும்‌ திசை யானைகளின்‌ செவிகள்‌ செவிடுபடக்‌ 
கனைத்துப்‌ பொங்கிப்‌ புறப்படல்‌ ] 
6568 எந்தை எம்பிரான்‌ வருகெனப்‌ 
பணித்தலும்‌ எறிநீர்ச்‌ 
சிந்து வேழுமெண்‌ டிசைக்கரி 
செவீடுபட்‌ டழுங்க 
முந்து நீடொலி முழக்கொடு 
மின்மணி முகிழ்ப்பப்‌ 
பந்தி பந்திவெண்‌ டிரைதிரை 
வரையெனப்‌ பரப்பி 25 


[ கடல்‌ ஏழும்‌ பிரம தீர்த்தத்துள்‌ வந்து புகுதல்‌ ] 
659 சங்க ராசியும்‌ சலஞ்சல 
ராசியும்‌ தழங்க 
எங்கும்‌ நீள்சுறுத்‌ திமிங்கில 
கிலமுடன்‌ எற்றி 


557 திறன்‌ - அருட்டிறன்‌, சென்னி - தலை, வாரி... கடல்‌, மேவிய - 
பொருந்திய, வாவி - பிரம தீர்த்தத்தடம்‌, அணைய-வந்து 
பொருந்த, முன்னினன்‌ - கருதினான்‌, 

558 பணித்தலும்‌ - ஆணயிட்டவுடன்‌, சிந்து - கடல்‌, கரி. யானை, 
அழுங்க - வருந்த, மணி முத்து, பந்தி - வரிசை, திரை ஃ 
அலை, வரை. மலை, 


180 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


அங்கண்‌ மாநில மிஃதிறும்‌ 
பூதென வயரப்‌ 
பொங்கி நான்முகன்‌ தீர்த்தத்துட்‌ 
புகுந்[ன வன்றே. 36 


[ குந்தியும்‌ குருபுத்திரனும்‌ எழுகடல்‌ புகுந்த பிரமதீர்த்தத்துள்‌ 
மூழ்கித்‌ தருப்பணம்‌ முதலிய புரிதல்‌ ] 


660 புகுத லோடுந்தன்‌ புரோகிதன்‌ 
சேயுடன்‌ அவளும்‌ 
மிகுதி யாதர வாலந்தத்‌ 
தீர்த்தத்தை மேவிப்‌ 
பகுதி கூர்தரு சங்கற்பம்‌ 
முதலிப பலவும்‌ 
தகுதி யாற்செய்து மூழ்கியே 
தருப்பணம்‌ புரிந்து 27 
[ குந்தி தீர்த்தமாடிய பின்‌ அந்தணர்‌ முதலானோர்க்குத்‌ 
தானம்‌ புரிதல்‌ ] 


661 அந்த ணாளர்தம்‌ அவாக்கெட 
ஆலொரு நூறும்‌ 
வெந்த வாடகப்‌ பசம்பொனே 
ரயுதமும்‌ வீசிச்‌ 
சுந்த ரேசர்க்குச்‌ சிறப்பெடுத்‌ 
தணிபல தொகுத்திட்‌ 
டெந்தை சுந்தரத்‌ தாண்டவர்க்‌ 
குவந்தன ளீந்தே. 38 


559 ராசி - கூட்டம்‌, சலஞ்சலம்‌ - சங்குகளூள்‌ உயர்ந்த வகை, 
தழங்க - முழங்க, கிலம்‌ - (சிறுமை) குட்டி, இறும்பூது - வியப்பு, 
அயர - நினைக்க, அன்றே - அப்பொழுதே (அசையுமாம்‌), 

560 புரோகிதன்‌ - ஆசான்‌, ஈண்டுத்‌ தவுமிய முனிவன்‌, சேய்‌ - மகன்‌, 
ஆதரவு - அன்பு, தருப்பணம்‌ - மந்திரம்‌ நிறைத்தல்‌. 

561 அவாக்கெட - ஆசை நீங்க, ஆன்‌ - பசு, ஆடகம்‌ - பொன்னுள்‌ 
உயர்ந்த வகை, அயுதம்‌ - பதினாயிரம்‌, வீசி - வழங்கி, சிறப்பு - 
விழா, சிறந்த பூசை. 


சத்தசாகரம்‌ வரவழைத்த சருக்கம்‌ 181 


[ குந்தி இறைவனிடம்‌ தன்‌ குறை நீங்கவேண்டுமென 
இறைவனிடம்‌ வேண்டிப்‌ பூசித்தல்‌ ] 
669 மைந்த ரைவர்க்கும்‌ வாழ்வுமென்‌ 
மேல்வரும்‌ பரிசு 
முந்து தன்னுடை வல்வீனை 
தீர்ந்திடு முறையும்‌ 
எந்த நல்கென வற்றைநாள்‌ 
ஆங்கவ ளிருந்து 
புந்தி யின்புறப்‌ பூசனை 
யாவையும்‌ பொருந்தி 39 
[ பின்னர்‌ பசுபதீச்சரம்‌ மறைக்காடு முதலாய தலங்களுக்குச்‌ 
சென்று சேர்தல்‌ ] 
663 பரம்ப ரன்றனை விடைகொண்டு 
பசுபதிச்‌ சுரம்போந்‌ 
தரந்தை தீர்த்திடு மண்ணல்தாள்‌ 
வணங்கின ளாகி 
நிரந்த தானங்கள்‌ ஏனவும்‌ 
நெறியின லிறைஞ்சித்‌ 
திருந்து சோலைசூழ்‌ மறைவனந்‌ 
தனைவந்து சேர்ந்தாள்‌. 40 
[ குந்தி இவ்வாறு பல தலங்களையும்‌ வழிபட்டுப்‌ பின்‌ 
தன்‌ பதி சென்றடைதல்‌ ] 
664 மாத ராள்மணி கன்னிகை 
படிந்துமா சிகந்த 
வேத பாரகர்க்‌ கிருகிதி 
பற்பல வீசிச்‌ 


562 ஐவர்‌ - பாண்டவ புத்திரர்‌, பரிசு - தன்மை, புந்தி - சிந்தை, 
பொருந்தி - செய்து. 

568 அரந்தை - துள்பம்‌, நிரந்த - முறையான, தானம்‌ - திருத்தலங்கள்‌, 
மறைவனம்‌ - வேதாரணியம்‌, 


182 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


சோதி வானவன்‌ தையடி 
யிறைஞ்சிமீண்‌ பவளம்‌ 
காதல்‌ மீக்கொளத்‌ தன்பதி 
யடைந்துளங்‌ களித்தாள்‌. 41 


[ அது முதல்‌ பிரமதீர்த்தம்‌ சத்தசாகரமென வழங்கலாயிற்‌ 
றெனலும்‌ அதன்கண்‌ மூழ்குவோ ரெய்தம்‌ பயனும்‌ கூறுதல்‌ ] 
665 அந்த நாள் முரல்‌ பிரமதீர்த்‌ 
தத்தினை யகிலம்‌ 
உந்து காதலாற்‌ சத்தசா 
கரமென வோதும்‌ 
முந்து மாசிமா மகத்தினில்‌ 
முடிமிசை அறுகு 
தந்து காலையில்‌ மூழ்கினர்‌ 
தீவினை தவீர்வார்‌. 49 


[ இத்தீர்த்தமாடுவோர்‌ உலகில உள்ள தீர்த்தங்கள்‌ அனைத்தினும்‌ 
ஆடிய பலனைப்‌ பெறுவர்‌ எனல்‌ ] 
666 உலகி லுள்ளதீர்த்‌ தங்கள்‌ 
யாவையு முவப்பால்‌ 
நலமி கும்படிப்‌ படிந்தவர்‌ 
பலத்தைஈண்‌ ணுவரால்‌ 
மலரின்‌ மேலவன்‌ வானதி 
கொடுநிறைத்‌ தமைத்த 
அலகில்‌ மேன்மைசால்‌ பிரமதீர்த்‌ 
தத்தி டுஈரே. “5 


தைக ய யை 1 கன க 


584 மணிகன்னிகை - தீர்த்தத்தின்‌ பெயர்‌, இருநிதி - பெருஞ்செல்வம்‌, 
தன்பதி - தன்ககர்‌, 


565 அகிலம்‌ - உலகம்‌, அறுகு - அறுகம்புல்‌, தந்து - ஏர்கி, 
வீனை - கர்மம்‌. 

566 படிந்தவர்‌ - மூழ்கினவர்‌, பலம்‌ - புண்ணியப்பயன்‌, ஈண்ணுவர்‌ - 
அடைவர்‌, வானதி- ஆகாய கங்கை, ஆடுகர்‌ - மூழ்கிளவர்‌. 


சத்தசாகரம்‌ வரவழைத்த சருக்கம்‌ 183 


[ இத்தீர்த்தத்தின்‌ பெருமை ஆதிசேடனாலும்‌ அறைதற்கரிது 
எனல்‌ ] 
567 அரவு பூண்டருள்‌ சுந்தர 
நாதனா ரருளும்‌ 
பிரம தீர்த்தத்தின்‌ பெருமையும்‌ 
பிறைக்கொழுந்‌ தணியும்‌ 
ஒருவ ஸனல்லது முனிவிர்காள்‌ / 
உள்ளவா றெவரே 
கரைகண்‌ டோதுவார்‌ சேடனுங்‌ 
கழறுதற்‌ கரிதால்‌. 44 


[ இச்சருக்கம்‌ ஓதுவார்‌ கேட்பார்‌ எய்தும்‌ பயன்‌ கூறல்‌ ] 
669 இனைய காதையை எழுதுகர்‌ 
படிக்குநர்‌ என்றும்‌ 
நினையும்‌ மேலவர்‌ புவியிடை 
நெறியின்வீற்‌ றிருந்து 
முனிவிர்‌ / முக்கணான்‌ அருளில்‌ 
மூதுல கேத்தத்‌ 
தனையொப்‌ பாகிய சற்கதி 
யடைவது சரதம்‌. 45 


[ சத்தசாகரம்‌ வரவழைத்த சருக்கம்‌ முற்றும்‌ ] 


567 கரைகண்டு - எல்லையறிந்து, சேடன்‌ ஆதிசேடன்‌, கழறுதல்‌ - 
கூறுதல்‌, 

568 வீற்றிருந்து - புகழோடு விளங்கி, மூதுலகு - தேவருலகு, 
சற்கதி - வீடுபேறு. ட 


பதினோராவது 
சமுத்திரராசன்‌ செப்பேசுரம்‌ பணிந்து 
மீண்ட சருக்கம்‌ 


[ கடலரசன்‌ செப்பேசுரம்‌ பணிந்து மீண்ட வரலாற்றை 
முனிவர்‌ சூதனிடம்‌ கேட்டல்‌ ] 


(கலி விருத்தம்‌ ) 


669 விரிக டற்கிறை வீறுசெப்‌ பேசுரம்‌ 
பரவப்‌ போய்வந்த பான்மை விளம்பெனக்‌ 
கருணை மாதவர்‌ கட்டுரை செய்தலும்‌ 
பொருவில்‌ சூதனும்‌ புந்திசெய்‌ தோதுவான்‌ ச 


[ எல்லாத்‌ தலங்களையும்‌ கண்டு வழிபட விரும்பிக்‌ கடலரசன்‌ 
இறைவனை வேண்டல்‌ |] 


570 தம்பி ரானரு ளாலிவண்‌ சார்ந்தனன்‌ 
இம்பர்‌ மெய்த்தலம்‌ யாவையும்‌ சேவிப்பான்‌ 
நம்ப! வாசை நலிகின்ற தாலெனப்‌ 
பம்பு நீர்க்கடற்‌ பார்த்திபன்‌ கூறினன்‌. 9 
[ நீ இவ்வடிவிற்‌ சென்றால்‌ உலகம்‌ சிதையும்‌ என 
இறைவன்‌ கூறல்‌ | 
97.1 கூற லோடுங்‌ குழகனும்‌ பார்மிசை 
ஏறு தெண்டிரை யெற்றும்கீ யேகிடின்‌ 
மாறு மாறும்‌ மகிதலம்‌ யாவையும்‌ 
வேறு பட்டொழி யும்மிது மெய்ம்மையால்‌ 3 
569 இறை - அரசன்‌, பரவ ஃ வழிபட, பான்மை - தன்மை (வரலாறு) 
பொருவில்‌ - ஒப்பில்லாத, புந்திசெய்து - மனம்‌ விரும்பி, 


570 இம்பர்‌ - இவ்வுலகம்‌, தலம்‌ - புண்ணிய தலங்கள்‌, நம்ப! 
இறைவனே !, பம்பு - பொங்கும்‌, பார்த்திபன்‌ - மன்னன்‌, 


௨71 குழகனும்‌ - இறைவனும்‌, தெண்டிரை - தெளிந்த அலைகள்‌, 
எற்றும்‌ - வீசும்‌. 


சமுத்திரராசன்‌ செப்பேசுரம்‌ பணிந்துமீண்ட சருக்கம்‌ 186 


[ பின்னர்ச்‌ செப்பேசுரம்‌ சென்று வழிபட்டால்‌ எல்லாப்‌ 
பயனும்‌ கிட்டுமென இறைவன்‌ கூறல்‌ ] 


972 ஆகை யாற்றலம்‌ யாவும்‌ அடைவுற 
ஏகிச்‌ சேவிப்ப வெய்தும்‌ வியன்பலம்‌ 
ஓகை கூருஞ்செப்‌ பேசுரம்‌ உற்றுநீ 
சோகந்‌ தீரத்‌ தொழுதலு மெய்துமால்‌ 4 


[ அவனை உன்‌ ஆற்றலை அங்குச்‌ செலுத்தா வகையில்‌ 
சென்று மீள்க என இறைவன்‌ பணித்தல்‌ ] 


673 அன்ன தன்மையி லத்‌ தலத்திடை 
நின்ன தாற்ற னிலவா வகைசென்று 
மன்னு காதலின்‌ வந்தித்து மீளுதி 
என்ன ஈசன்‌ எடுத்துரைத்‌ தானரோ 6 


[ கடலரசன்‌ விடை பெற்றுச்‌ செல்லுதல்‌ ] 


674 உரைத்த லோடும்‌ ஒலிகடல்‌ வேந்தனும்‌ 
நிரைத்த கொன்றையி னாயர்‌ நெறியினாற்‌ 
றரைத்த லத்திற்‌ சவுமிய னாகியான்‌ 
அருத்தி கூர வடைந்திவண்‌ மீள்வனால்‌. 6 


[ இதுவுமது ] 


676 என்று மாக்கடல்‌ வேந்தன்‌ இறைவனை 
மன்ற வன்பின்‌ வணங்கி விடைகொண்டு 
சென்று பச்சிம திக்கிற்‌ குரோசமா 
றொன்று மெல்லை யுவந்தன னெய்தியே. 7 


ep 


572 


578 


5714 


575 


அடைவுற - முழுதுமாக, வியன்பலம்‌ - சிறந்த புண்ணியங்கள்‌, 
கூரும்‌ - மிகும்‌, எய்தும்‌ - வந்தடையும்‌. 

ஆற்றல்‌ - நீரலைவீசி அழிக்கும்‌ வலிமை, மன்னுகாதல்‌ - நிலையான 
விருப்பம்‌. 

கொன்றையினாய்‌ - கொன்றைமா லையணியும்‌ இறைவனே ! சவுமியன்‌- 
தூயவன்‌, அழகன்‌, அருத்தி - அவா, கூர - மிக, 

மன்ற - உறுதியான, பச்சிமதிக்கு - மேற்குத்திசை, குரோசம்‌ - 
கூப்பிடுதூரம்‌, ஆரெொள்று - ஏழு, எல்லை - நீட்டல்‌ அளவு g 
எய்தி - அடைந்து, 


186 


576 
577 


578 
579 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 


| செப்பேசுரத்திற்கு அண்மையில்‌ கடலரசன்‌ 
ஒரு மேடையமைத்தல்‌ ] 


676 அன்பு கூரவ னேச்சரஞ்‌ சேவியா 
என்பு பூணு மிறைவர்க்‌ கணித்தெனப்‌ 
பொன்பெய்‌ குன்றம தொப்பப்‌ புளினமொன்‌ 
றிள்பு கூர வினிதி னியற்றினன்‌. 8 


[ அந்த மேடை புனிதத்‌ தீர்த்தப்‌ புனல்போல்‌ பொலிதல்‌ ] 


677 வைகல்‌ தோறுமவ்‌ வாலுகக்‌ குன்‌ றம்வண்‌ 
செய்கை யாடவர்‌ சீர்த்தியொப்‌ பாகவே 
மெய்‌ குலாவும்‌ விமுத்தவத்‌ தீர்ம்புனற்‌ 
பொய்கை போரற்குளிர்க்‌ தோங்கிப்‌ பொலியுமால்‌, 9 


[ இறைவன்‌ கடலரசன்‌ வழிபாட்டிற்கு வந்து அவனமைத்த 
லிங்கத்திற்குள்‌ எழுந்தருளுதல்‌ ] 

678 தெண்டி ரைக்கடல்‌ மன்னன்செப்‌ பேசுரத்‌ 
தண்டர்‌ வாணனை யன்பி னிறைஞ்சியே 
தொண்டர்‌ கண்டு தொழச்சுத்தி சங்கங்கள்‌ 
மண்டு காதலின்‌ மாலிங்கத்‌ துய்த்தனன்‌. 10 

[ இறைவன்‌ கடலரசனுக்கு வேண்டிய வரங்களை யருளல்‌ ] 

679 பரவை மன்னவன்‌ பத்திகண்‌ டெம்பிரான்‌ 
வரம அனைத்தும்‌ மகிழ்ந்தருள்‌ செய்தனன்‌ 
உரவு நீர்க்கடல்‌ வேந்தனும்‌ ஓடையாய்‌ 
விரவி நாற்றிசைக்‌ கண்ணும்‌ விளங்கினான்‌. 14 


சேவியா - வணங்கி, புளினம்‌ - மணல்மேடு. 


வைகல்‌ - நாள்‌, வாலுகம்‌ - வெண்‌ மணல்‌, வண்செய்லக- 
கொடைச்செயல்‌, சீர்த்தி - புசழ்‌, ஈர்ம்புனல்‌ - குளிர்க்ததீர்த்தம்‌, 
சங்கங்கள்‌ - சங்குகள்‌, 

மண்டுகாதலின்‌ - நிறைந்த அன்பில்‌. 


பரவை - கடல்‌, உரவு நீர்‌ - வலிமை வாய்ந்த நீர்‌, 


ஒடை- 
நீரோடை. 


சமுத்திரராசன்‌ செப்பேசுரம்‌ பணிந்துமீண்ட சருக்கம்‌ 184 


[கடலரசன்‌ அங்கு வதிந்ததற்கு அடையாளம்‌ உண்டு எனல்‌ ] 


580 விளங்கி நாளும்‌ வீமலனைச்‌ சேவியாத்‌ 
துளங்கு தோடங்கள்‌ யாவும்‌ துடைத்தனன்‌ 
உளங்கொ எக்கடல்‌ உற்றதற்‌ குக்குறி 
யளந்து காணில்‌ முனிவிருண்‌ டாகுமால்‌, 12 


[ உலகில்‌ உற்பாதங்கள்‌ ஏற்படுங்காலை அச்சிவலிங்கத்தைச்‌ 


சுற்றிலும்‌ சங்கு முதலியவை தோன்றி விளங்குமெனல்‌ ] 


681 அவனி மீதிலுற்‌ பாத மடுக்குகாள்‌ 
நவையில்‌ சுத்தி கணந்துக ளாதிய 
தவறில்‌ செய்கைத்‌ தபோதனிர்‌ ! கேளுமின்‌ 
சிவலிங்‌ கத்திடைச்‌ சேர்ந்திடு மென்பரால்‌, 18 


[ கடலரசன்‌ இறைவனைப்‌ பரவி விடைகொண்டு மீளுதல்‌ ] 


689 இத்தி றங்கள்‌ பலவு மியற்றியே 
தத்து தெண்டிரைத்‌ தண்கடல்‌ வேந்தனும்‌ 
மத்த வேணி வரதனை வந்தியா 
வீத்த கத்தின்‌ விடைகொண்டு மீண்டரோ 24 


[ இதுவுமது | 
583 சோலை சூழ்தரு சுந்தர வெற்பில்வந்‌ 
தால பாரணன்‌ அம்புயத்‌ தாண்மலர்‌ 
சீல மோடு பணிந்து செழுமணி 
மாலை சூட்டி மகிழ்ந்து விடைகொண்டே 16 


துளங்கு தோடங்கள்‌ - விளங்குங்‌ குற்றங்கள்‌, குறி - அடையாளம்‌, 
உற்பாதம்‌ - தீநிமித்தங்கள்‌, நவை - குற்றம்‌, சுத்தி - கும்பிடு 
கிளிஞ்சில்‌, நந்துகள்‌ - சங்குகள்‌, தபோதனிர்‌ - முனிவர்காள்‌ ! 
மத்தவேணி - ஊமத்தை மலர்‌ விளங்கும்‌ சடையுடைய 
சிவபெருமான்‌, வித்தகம்‌ - ஞானம்‌, 

ஆலபாரணன்‌ - ஆலகாலத்தை உணவாக உண்டவன்‌, அம்புயம்‌ - 
தாமரை, 


188 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ இதுவுமது ] 
684 தடங்க டற்கிறை தாதகி மாலையும்‌ 
முடங்கு திங்களும்‌ மூதர வுஞ்செறிந்‌ 
தடங்கு வேணி யானரு ளாற்றன 
திடவ்கொ டெல்லையி னொல்லைசென்‌ றுானரோ. 16 


[ இரு பாடல்கள்‌ மாசித்திங்கள்‌ வைகறையில்‌ சத்தசாகரத்தில்‌ 
மூழ்கிப்‌ பின்‌ ஐயாறடைந்து இறைவனைப்‌ பரவினார்‌ 
சிவகணங்களாகி வீற்றிருப்பாரெனல்‌ ] 


685 மாசித்‌ திங்களின்‌ வைகறைப்‌ போதினிற்‌ 
றேசு லாஞ்சத்த சாகரத்‌ தீர்த்தத்தின்‌ 
ஆசை யாற்படிந்‌ தையாற்‌ றமர்ந்தருள்‌ 
ஈச னையுச்சிப்‌ போதிற்சென்‌ நறேத்தினார்‌. 17 


686 கணங்க ளாகிக்‌ கடவுளர்‌ யாவரும்‌ 
வணங்கி யேத்த வனமுலை மாதுமை 
அணங்கின்‌ பாகன்‌ அருட்சிவ லோகத்தின்‌ 
இணங்கு செல்வமுற்‌ றென்று மிருப்பரால்‌. 18 


[ தீர்த்த யாத்திரை புரிய எண்ணுவார்க்‌ கிறைவன்‌ 
விரைந்தருளுவானெனல்‌ ] 


387 தொடங்கு கன்ம மெவைக்குந்‌ துரிசுள 
திடங்கொ (டர்த்தங்க ளாடுதற்‌ கெண்ணுவோர்‌ 
முடங்க வேயிடை யூறுகள்‌ மூண்டிடா 
விடங்கொள்‌ கண்டன்‌ விரைந்தருள்‌ செய்வனால்‌. 19 


584 தாதகி - ஆத்திமலர்‌, முடங்கு - வளைவு, ஒல்லை - விரைவு, 
985 தேசு - ஒளி, ஐயாறு - திருவையாறு, 
586 கணங்கள்‌ - சிவகணங்கள்‌, செல்வம்‌ _ முத்திப்பேறு, 


597 துரிசளது - குற்றமுள்ளது, வீடங்கொள்‌ கண்டன்‌ சிவபெருமான்‌, 


ச்முத்திரராசன்‌ செப்பேசுரம்‌ பணிந்துமீண்ட சருக்கம்‌ 189 


[ தீர்த்த யாத்திரை மேற்கொள்ள வேண்டுமெனல்‌ ] 
686 இன்ன தன்மையி னற்றீர்த்த யாத்திரை 
முன்னி யாரும்‌ முயன்றிட வேண்டுமாற்‌ 
பன்ன கந்தனி தாங்குமிப்‌ பாரிடை 
யுன்னுங்‌ காலதற்‌ கொப்புமற்‌ றில்லையே. 90 


[ எல்லா நீரினும்‌ கங்கை நீர்நலம்‌ பெரிதாகுமெனல்‌ ] 
589 ஓடை கூபம்‌ ஒலிபுனல்‌ வாவியின்‌ 
ஆடும்‌ புண்ணிய தீர்த்த மதிகமாம்‌ 
நீடும்‌ அன்னவை தன்னிலும்‌ நீர்கங்கை 
நாடி மூழ்கின்‌ நலம்பெரி தாகுமால்‌. 21 


[ மலை, தரு. பசு, மந்திரம்‌, மனிதர்‌ இவ்வற்றுள்‌ சிறந்தவை 
இது எனல்‌ ] 
690 வெற்பின்‌ மேரு, விசிட்டத்‌ தருக்களிற்‌ 
கற்ப கம்‌, பசு விற்காம தேனு, மெய்ச்‌ 
சொற்ப யிற்றுஞ்‌ சுருதியிற்‌ காயத்ரி 
மற்பு யத்து மனிதரி னந்தணர்‌. 22 


[ பாத்திரம்‌, மலர்‌, தெய்வம்‌ இவற்றுள்‌ சிறந்‌ ததிவெனல்‌ ] 
597 வீறு பாத்திரத்‌ தங்கி விசிட்டமாம்‌ 
நாறும்‌ போதின்‌ ஈளினஞ்‌ சிறந்ததாம்‌ 
தேறுய்‌ காலையெத்‌ தேவினும்‌ மேலவன்‌ 
ஆறு சூடும்கல்‌ லூருறை யாதியே. 23 


588 முன்னி - கருதி, பன்னகம்‌ - பாம்பு (ஆதிசேடன்‌), உன்னும்‌ - 
நினைக்கும்‌, 

589 கூபம்‌ - கிணறு, வாவி - குளம்‌, நாடி - அடைந்து. 

590 வெற்பின்‌ - மலைகளுள்‌, விசிட்டம்‌ - மேலானது, தரு - விருட்சம்‌, 
சுருதி - மந்திரம்‌. 

591 பாத்திரத்துள்‌ அங்கி விசேட மென்றது - பொருளை இடுகின்ற 
பாத்திரங்களுள்‌ நெருப்பிலிடுதல்‌ தெய்வங்களுக்கு அவிசாகச்‌ 
சேருதலின்‌ சிறந்ததென்பது கருத்து, ஈளினம்‌ - தாமரை, தேவு - 
தெய்வங்கள்‌, ஆறு - கங்கை, ஆதி - இறைவர்‌, 


190 நல்லூர்ப்‌ புராணம்‌ 
[ தலங்களில்‌ நல்லூர்‌ உயர்ந்ததெனல்‌ ] 
592 நீடும்‌ பாரில்‌ நிலவுக்‌ தலங்களில்‌ 
நாடுங்‌ காலையில்‌ ஈல்லூ ரதிகமாம்‌ 


தேடி யந்நகர்‌ சென்று வதிந்திடார்‌ 
ஆடல்‌ செய்யும்‌ களேபர மாவரால்‌. 24 


[ யாவரும்‌ நல்லூர்‌ சென்று வழிபடல்‌ வேண்டுமெனல்‌ ] 
592 எத்தி றத்தும்‌ இயம்புநல்‌ லூரினைப்‌ 
புத்தி வேண்டுகர்‌, பொன்றுத லின்றியே 


முத்தி வேண்டு௩ர்‌ மூதறி வாற்சென்று 
பத்தி கூரப்‌ பணிந்திடல்‌ வேண்டுமால்‌. 95 


[ இச்சருக்கம்‌ கேட்போர்‌ கூறுவோருறும்‌ பலன்‌ கூறல்‌ ] 
694 கூறுமிக்கதை கோட்டமி லன்பினாற்‌ 

தேறு மாறு தெரிப்பவர்‌ கேட்பவர்‌ 

ஆறு சூடிய வண்ண லருளினால்‌ 

ஈறி லாவின்ப மெய்தி யிருப்பரே. 26 


சமுத்திரராசன்‌ செப்பேசுரம்‌ பணிந்து மீண்ட 
சருக்கம்‌ முற்றும்‌. 


592 வதிந்திடார்‌ - வாழாதவர்‌, களேபரம்‌ - உறுப்புக்கள்‌ அமைந்த 
பொம்மை. 
898 பொன்றுதல்‌ - அழிதல்‌, பத்தி - விருப்பம்‌. 


594 கோட்டம்‌ - திரிபு, தேறுமாறு - தெளியும்‌ வண்ணம்‌, ஈறிலா - 
முடிவில்லாத, 


பன்னிரண்டாவது 
பிரமதேவர்‌ வரம்‌ பெற்ற சருக்கம்‌ 


[ பிரமதேவன்‌ இறைவன்‌ முடியைக்‌ கண்டதாகப்‌ பொய்யுரைத்துச்‌ 
சாபம்‌ பெற்றுப்‌ பின்‌ இறைவனைப்‌ பூசித்து வரம்‌ பெற்ற 
வரலாற்றை முனிவர்கள்‌ கேட்கச்‌ சூதமுனிவர்‌ 
கூறத்‌ தொடங்குதல்‌ ] 


( அறுசீர்‌ ஆசிரிய விருத்தம்‌ ) 


695 கண்டலம்‌ போது மேட்‌ 
கரிபொய்த்த தீங்கி ஜேடு 
புண்டரி கத்து மேலோன்‌ 
பொய்யுரைத்‌ தவறும்‌ தீர 
அண்டர்நா யகனை ஏத்தி 
அருச்சனை புரிந்த காதை 
ஒண்டவர்‌ வினவச்‌ சூதன்‌ 
உள்ளவா நுரைக்க லுற்றான்‌. 1 


[ ஐந்தாவது பிரமன்‌ ஓர்‌ ஊழிமுடிவில்‌ விழித்தெழுந்து 
நோக்குதல்‌ ] 
696 எங்கணு யகனைப்‌ பூசித்‌ 
திராசத சாந்தி பெற்ற 
பங்கயத்‌ தவனுக்‌ கைந்தாம்‌ 
பரியாயத்‌ துற்ற வேதன்‌ 
அங்கண்மா ஞால மாதி 
யடுக்கெலா மழிய வெய்தும்‌ 
கங்குல்போய்‌ விடிந்த காலை 
கண்விழித்‌ தெழுந்து பார்த்தான்‌. 2 


595 கண்டலம்போது - தாழைமலர்‌, கரி. சாள்று (சா ட சீ), 
புண்டரிகத்து மேலோள்‌ - பிரமதேவன்‌, ஒண்டவர்‌ (ஒன்‌ ஃ தவர்‌) 
ஒள்ளியமுனிவர்‌. 

506 எங்கணாயகசனை - எங்கள்‌ 4 நாயகனை, சாக்தி- இன்ப அமைதி, 
ஐந்தாம்‌ பரியாயம்‌ - ஐந்தாவது தலைமுறை, வேத்‌ -. பிரமன்‌, 
கங்குல்‌ - இருள்‌. 


102 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ ஊழியில்‌ யாவும்‌ அழிந்து மறைந்தமை கண்ட பிரமன்‌ யாவும்‌ 
தன்‌ ஆற்றலால்‌ விளைந்ததென இறுமாப்புக்‌ கொள்ளுதல்‌ ] 
697 ஆறும்நீள்‌ கடலும்‌ பாரும்‌ 
அசலமு முதல வெல்லாம்‌ 
மாறுமா ராகித்‌ தத்தம்‌ 
வரம்பிகந்‌ தழிந்தொன்‌ ராகி 
நீறுநீ றான தன்றி 
நின்றதொன்‌ நிளையுங்‌ காணான்‌ 
வீறுமற்‌ றெனதே யென்றவ்‌ 
விரிஞ்சனும்‌ உளத்துட்‌ கொண்டான்‌. 2 


[ செருக்குற்று நிற்கும்‌ பிரமனின்‌ முன்னர்‌ திருமால்‌ வந்து நிற்றல்‌ ] 
698 கொண்டவன்‌ ருக்கி யாங்குக்‌ 
குலவினன்‌ நிற்ற லோடு 
வண்டுழாய்த்‌ தொடையல்‌ வேய்ந்த 
மழைமுகில்‌ நிகர்ப்ப மாயோன்‌ 
தொண்டைவாய்‌ முகங்கண்‌ கைகால்‌ 
துளைநெடு நாளம்‌ பூத்த 
புண்டரி கப்போ தொப்பப்‌ 
பொலிந்தெதிர்‌ தோன்றி நின்றான்‌. 4 


[ பிரமன்‌ திருமாலை நீ யார்‌ என வினவ அவன்‌ யான்‌ உன்னை 
ஈன்றவன்‌ எனக்‌ கூறுதல்‌ ] 
699 நிற்றலு மவனை நோக்கி 
நிறையிதழ்க்‌ கமலப்‌ புத்தேன்‌ 
மற்றெனக்‌ கெதிர்யார்‌ என்ன 
மதித்தன னிருந்தே னென்ன 
ணா வனக ன ணை ண ல ணைன வதை கையை மலை 
59? பாரும்‌ - மண்ணுலகும்‌, அசலமும்‌ - மலைகளும்‌, நீறு - சாம்பர்‌ 
வீறு - ஆற்றல்‌, விரிஞ்சன்‌ - பிரமன்‌. i 
598 வண்டுழாய்‌ - (வண்‌ 4 துழாய்‌) வளமான துளசி, தொடையல்‌ - 
மாலை, ,மழைமுகில்‌ - கருமேகம்‌, நிகர்ப்ப _ ஒப்ப, 
தண்டு, புண்டரிகம்‌ - தாமரை, பொ லிந்து - விளங்கி, 


காளம்‌ - 


பீர்நதேவர்‌ வரம்‌ பெற்ற சருக்கம்‌ 103 


இற்றைநா ளெதிர்ந்தாய்‌ நீயார்‌ 
என்றலும்‌ முகுந்தன்‌ நோக்கி 
உற்றுனை யீன்ற வென்னை 
யுணர்ந்திலை போலும்‌ என்றான்‌. 6 


[ யாவற்றையும்‌. படைக்கும்‌ என்னை நீ படைத்தாய்‌ எனல்‌ 
வியப்பென்று முகுந்தனைப்‌ பிரமன்‌ எள்ளி நகை செய்தல்‌ ] 
600 என்னைநீ யீன்ற தெங்ஙன்‌ 
எவற்றையும்‌ யானே யீன்றேன்‌ 
உன்னிலை யுணராய்‌ போல 
உரைத்தனை இறும்பூ தென்னாப்‌ 
பொன்னணி மார்ப நாபிப்‌ 
போதினி லீன்றே னென்றான்‌ 
அன்னது கேட்டு வேதன்‌ 
அணியெயி நிலங்க நக்கான்‌. 6 


[ இருவரும்‌ தம்முள்‌ வாக்குவாதம்‌ செய்து இகலும்போது 
இறைவன்‌ சோதித்‌ தூண்‌ வடிவாகத்‌ தோன்றுதல்‌ ] 
604 ஒருவருக்‌ கொருவ ரிவ்வா 

றுயர்ச்சியு மிழிபும்‌ பேசி 
இருவரு மிகலும்‌ போதில்‌ 

ஈண்டெரிப்‌ பிழம்பாய்‌ ஆங்கு 
வெருவர முதலு மீறும்‌ 

மேவுற வறிதல்‌ தேற்றாத்‌ 
திருவநீள்‌ தூண மொன்று 


சேணிலத்‌ தெதிர்ந்த தன்றே. 7 

599 கமலப்புத்தேள்‌ - பிரமன்‌, முகுக்கன்‌ - திருமால்‌, ஈன்ற - 
- -- பிறப்பித்த, 

600 நாபிப்போது - உந்திக்கமலம்‌, எயிறு - பற்கள்‌, நக்கான்‌ _ 
சிரித்தான்‌. 


801 இழிபு - தாழ்ச்சி, இகலும்‌ போ தில்‌ - மாறுபட்டுப்‌ போரிடுங்காலை, 
பிழம்பு - உரு, வெருவர - அஷ்சுமா று, தேற்றா - இயலாத, 
தூணம்‌ - தூண்‌, எதிர்ந்தது - தோன்றிற்று, அன்றே அசை, 

த. 29-26 


194 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ இருவரும்‌ அதிசயத்து நோக்க இறைவன்‌ தூணுக்குள்‌ 
தோன்றிப்‌ பேசுதல்‌ ] 
602 தாணமொன்‌ நெழுத லோடும்‌ 
துண்ணென நடந்தன்‌ ஜேர்கள்‌ 
மாணழற்‌ பிழம்பா யீங்கு 
வயங்கிய தெவன்கொ லென்தே 
காணுதல்‌ புரிமார்‌ நெஞ்சிற்‌ 
கவலையுற்‌ றெண்ணுய்‌ காலை 
தாணுவு மதனுட்‌ டோன்றிச்‌ 
சாற்றுதல்‌ புரிய லுற்றள்‌. 8 
[ தூண்‌ வடிவாக நிற்கும்‌ எனது அடியையும்‌ முடியையும்‌ கண்டு 
வந்தவரே பெரியவர்‌ என இறைவன்‌ கூறல்‌ ] 
603 வாருமின்‌ நீவீர்‌ வாளா 
மலைவதேன்‌ வயங்கா நின்ற 
ஓருமிவ்‌ விலிங்கத்‌ துற்றேம்‌ 
ஒளிமுடி யடியுக்‌ தேடிப்‌ 
பாருமின்‌ கண்டு மீண்ட 
பரிசினர்‌ பெரியர்‌ என்றாள்‌ 
நாரணன்‌ ஒருபைந்‌ தோட்டு 
நளினனு மதற்கு நேர்ந்தார்‌. 9 


[ பிரமன்‌ அன்னப்‌ பறவையாகி முடியையும்‌, திருமால்‌ வராகமாகி 
அடியையும்‌ காணப்‌ புறப்படல்‌ ] 
604 தோலடிப்‌ பவளச்‌ செவ்வாய்த்‌ 
தூய்ச்சிறை யன்ன மாகி 
மேலுடை முடியைக்‌ காண்பான்‌ 
வீரிஞ்சனும்‌ விண்ணம்‌ போர்தான்‌ 


602 துண்ணென - விரைவாக, வயங்கியது - விளங்கியது, புரிமார்‌ - 
செய்யும்‌ பொருட்டு, தாணு - சிவபெருமான்‌, சாத்துதல்‌ - 
சொல்லுதல்‌, ர 

608 வாளா - வீணாக, மலைவதேன்‌ - போரிடுவதேன்‌, ஓரும்‌ அசை. 
பரிசினர்‌ - தன்மையுடையவர்‌, நேர்ந்தார்‌ _. உடன்பட்டார்‌. 


கிரமதேவர்‌ (வரம்‌ பெற்ற சருக்கம்‌ 195 


எ கலஷாக்‌ கிடையே யண்டம்‌ 
5 .கடிப்பகைப்‌ பொருவ வோங்கி 
மாலுமம்‌ புயத்தாள்‌ காண்பான்‌ 
வராகமாய்‌ மண்ணுட்‌ புக்கான்‌. 10 


( பன்னாள்‌ முயன்றும்‌ காணாதவனாய்த்‌ திருமால்‌ திரும்ப, 
பிரமன்‌ முடியைக்‌ கண்டதாக வந்து பொய்‌ கூறுதல்‌ ] 
605 எண்ணிளைப்‌ பெய்தப்‌ பன்னாள்‌ 
இருவரும்‌ துருவிச்‌ செல்ல 
மண்ணிடைக்‌ கினைத்துப்‌ புக்கோன்‌ 
மலரடி காணே னென்ன 
அண்ணலுக்‌ கோதி நிற்ப 
அன்னமாய்‌ விண்ணிற்‌ போந்தோன்‌ 
கண்ணெதிர்ப்‌ பட்டு மீண்டேன்‌ 
கடவுணின்‌ முடியை யென்றான்‌. 11 


[ முடியைக்‌ கண்டதற்குச்‌ சான்று யாதெனப்‌ பிரமனை இறைவன்‌ 
கேட்க அவன்‌ தாழம்பூவைச்‌ சான்று கூறுக எனல்‌ ] 
606 என்றலு முறுவல்‌ கோட்டி 
எம்பிரான்‌, இலங்கு மோலி 
சென்றுநீ கண்டே னென்று 
செப்பினை யதற்குச்‌ சான்றீங்‌ 
கொன்றுமா றுளதே லொப்பித்‌ 
துயர்ச்சிநீ பெறுதி யென்னா 
நின்ற5ான்‌ முகனும்‌, கைதாய்‌ / 
நீகரி கூறு கென்றான்‌. 12 


604 மேலுடை முடி “ மேலே உள்ள முடி, விண்ணம்‌ - ஆகாயம்‌, 
அண்டம்‌ - உலகம்‌, கடிப்பகை - கடுகு, மாலும்‌ - திருமாலும்‌, 
உ உடவராகம்‌ - பன்றி, 
.805' எண்‌ - எண்ணிக்கை, துருவி - ஆராய்ந்து, புக்கோன்‌ - திருமால்‌, 
ன்‌ போந்தோன்‌ - பிரமன்‌, சுண்ணெதிர்ப்பட்டு - கண்டு. 
“௫06 முறுவல்‌ கோட்டி - புன்முறுவல்‌ செய்து, மோலி - முடி, சான்று... 
்‌ ௭ட்சி, .ஒன்றுமாறு - பொருந்துமாறு, ஒப்பித்து - கூறிக்காட்டி, 
,கைதாய்‌ - தாழை மலரே, (கைதை - தாழை) கரி சாட்சி, 


198 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ தாழைமலர்‌ பிரமன்‌ கண்டதாகப்‌ பொய்ச்சான்று கூற, 
இறைவன்‌ தாழையையும்‌ பிரமனையும்‌ சமித்தல்‌ ] 


807 


608 


கூறலுங்‌ கண்டற்‌ போது 
குலமணி வேய்ந்த மோலி 
நாறுபூங்‌ கமலத்‌ தோலும்‌ 
நனுகினன்‌ கண்டாள்‌ என்ன்‌ 
ஆறுசூழ்‌ சடையி னின்றும்‌ 
இழிந்தனை யாகி நீயும்‌ 
ஈறில்கற்‌ பங்கள்‌ வீழ்வாய்‌ 
இடைக்கண்டிங்‌ கெள்சொல்‌ கின்றய்‌? 18 


கரிபொய்த்தாய்‌ ஆத லாலே 
கடவுள ரெவரும்‌ சூடற்‌ 
குரியைநீ அல்லை யாகி 
ஒழிகென வுருத்துக்‌ கூறி 
விரைகமழ்‌ கமலப்‌ போதின்‌ 
விதியையு முனக்குக்‌ கோட்டம்‌ 
தரையினி லில்லை யாகிச்‌ 
சாம்புக நீயு மென்றான்‌. 14 


[ தனக்குக்‌ கோயில்‌ இல்லை எனச்‌ சாபமேற்ற பிரமன்‌ வருந்தி 
இறைவனை வழிபட்டுச்‌ சாப நீக்கம்‌ பெற எண்ணுதல்‌ ] 


609 இத்தகைச்‌ சாப மேற்கொண்‌ 


டேகிய விரிஞ்சன்‌ பார்மேல்‌ 
வீத்தகக்‌ கோயி லின்றாய்‌ 
மேவுதல்‌ வீறன்‌ றென்னாச்‌ 


கண்டற்போது - தாழம்பூ. இழிந்தனையாகி - நீங்கி, இளடச்‌ 
கீண்டு - இடையிலே பிரமனைக்‌ கண்டு, 


கரி பொய்த்தாய்‌ - பொய்ச்சான்று கூறிஞய்‌, சூடத்கு - அணி 
வதற்கு, உருத்து - சினந்து, விதி- பிரமன்‌, கோட்டம்‌ ஃ 
கோயில்‌, 'சாம்புக - வாடி வலுர்துக, ச 


பிரமதேவர்‌ வரம்‌ 'பெற்ற சருக்கம்‌ 197 


சித்தமா குலமுற்‌ றன்ன 
தீவினை யொழிப்பா னெண்ணி 
மத்தம்வேய்ந்‌ தவனைப்‌ போற்றி 
வழிபட மனத்துட்‌ கொண்டான்‌, 46 


[ தலத்துள்‌ சிறந்ததெதுவென ஆய்ந்து ஈல்லூரே தக்கதலம்‌ 
எனப்‌ பிரமன்‌ ஈல்லூர்‌ வந்து சேர்தல்‌ ] 
5810 கொண்டவன்‌ நமக்கு முன்னம்‌ 
குலவிய விரிஞ்சன்‌ வைகும்‌ 
எண்டரு தவத்தா ந்தான்‌ 
யாதெனத்‌ தேர்ந்து பார்மேல்‌ 
வெண்டிரை பசும்பொன்‌ வீசும்‌ 
விருத்தகா வீரியின்‌ றென்பால்‌ 
பண்டைகான்‌ மறைக எேத்தும்‌ 
பரமன்வாழ்‌ நல்லூர்‌ புக்கான்‌. 16 
[ பிரமன்‌ கல்லூர்‌ இறைவனை வணங்கித்‌ தான்‌ வந்த 
நோக்கத்தைக்‌ கூறி அருள வேண்டுதல்‌ ] 
611 புக்ககான்‌ முகத்துப்‌ புத்தேள்‌ 
புராந்தகன்‌ சரணம்‌ போற்றி 
மிக்கபே ரன்பாற்‌ பூசை 
விதிமுறை புரிதற்‌ குற்றேன்‌ 
நக்கன்€ யருளு கென்ன 
நம்பனும்‌ ௩ன்றென்‌ றேவச்‌ 
செக்கர்மே னியனை யேத்தித்‌ 
திசைமுகன்‌ இனைய செய்தான்‌. 17 


689 விரிஞ்சன்‌ - பிரமன்‌, வீறு - பெருமை, ஆகுலம்‌ - துயர்‌. 

619 தவத்தானம்‌ - தவமிக்க தலம்‌, தேர்ந்து - எண்ணிப்‌ பார்த்து, 
விருத்தகாவிரி - மிக பழைய காவிரியாறு, புக்கான்‌ - சென்று 
சேர்ந்தான்‌. 

611 புத்தேள்‌ ஃ தேவன்‌, புராந்தகன்‌ - சிவபெருமான்‌, சரணம்‌ - 


யாதங்கள்‌, ஈக்கள்‌ - சிவன்‌, நம்பன்‌ - சிவன்‌, திசைமுகன்‌ - 
சிரமள்‌, 


198 நல்லூர்ப்பபூரீர்ணம்‌ 


[ பிரமன்‌ ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கி லிங்கத்தை 
எழுந்தருளச்‌ செய்தல்‌ ] 
612 வாயுதிக்‌ கசனில்‌ மூன்று 
வாளிவீ மெல்லை தன்னில்‌ 
ஏயுந்தன்‌ கையிற்‌ கொண்ட 
இயல்புறு தண்டு தன்னாற்‌ 
றூயநீர்க்‌ குண்டங்‌ கண்டு 
சுந்தர கிரியி னங்கண்‌ 
பாயொளி இலிங்க மொன்று 


பாங்குறத்‌ தாபித்‌ தன்றே 18 


[பிரமன்‌ தான்‌ உண்டாக்கித்‌ தாபித்த லிங்கத்தை வேதநூன்‌ 
முறைப்படி அஞ்செழுத்தோதிப்‌ பூசனை புரிதல்‌ ] 
613 கண்டவத்‌ தடத்தின்‌ மூழ்கிக்‌ 
காலைசெய்‌ கடன்க ளாற்றி 
முண்டகத்‌ திறைவன்‌ மெய்ந்நூன்‌ 
முறையுளி வழாத வண்ணம்‌ 
அண்டர்நா யகனைப்‌ பூசித்‌ 
தஞ்செமுத்‌ தெண்ணி யிவ்வா 
றொண்டவம்‌ புரிந்தங்‌ குற்றான்‌. 
ஒருநாறு பருவ மாதோ. 19 
[ இறைவன்‌ பஞ்சாக்கர வடிவாய்ப்‌ பிரமனுக்குக்‌ காட்சி தரல்‌ ] 
614 வன்னமைந்‌ தோதி வேதன்‌ 
வரதன்முன்‌ வதிந்த வாற்றான்‌ 
முன்னவன்‌ வண்ண மைந்தாய்‌ 
முறைமையின்‌ வீளங்கித்‌ தோன்ற 


812 வாயுதிக்கு - வடமேற்கு, வாசி - அம்பு, எல்லை - அளவு, 
ஏயும்‌ - பொருந்திய, குண்டம்‌ - குளம்‌, கண்டு - உண்டாக்கி, 
பாயொளி - பரவும்‌ சோதி, தாபித்து - எழுர்கருளச்செய்து. த்‌ 
2 த்‌ 


618 காலை செய்‌ கடன்‌ - காலக்தொறும்‌ புரியும்‌ கடமைகள்‌,. முண்டகம்‌- 
தாமரை, மெய்ந்நூல்‌ - வேதம்‌, பருவம்‌ - இருதிங்கள்‌ கொண்டது. 


பிரஃ்தேவர்‌ வரம்‌ பெற்ற சருக்கம்‌ 199 


அன்னமீ துயர்த்தோன்‌ கண்டங்‌ 
கதிசயம்‌ பெருகி யையன்‌ 

பொன்னந்தா மரைத்தாள்‌ போற்றிப்‌ 
புளகம்பூத்‌ துடல்பூ ரித்தான்‌. 90 


616 பங்கயத்‌ தவிசின்‌ மேலோன்‌ 

பத்தியி னுறுதி கண்டு 

வெங்கள்வீட்‌ டலர்ந்த கொன்றை 
விரிசடை மவுலி யெங்கோள்‌ 

மங்கையோர்‌ பாக மாக 
வயங்குலிங்‌ கத்தி னின்றும்‌ 

செங்கண்வெள்‌ விடைமேற்‌ ரேோன்றித்‌ 
திசைமுகன்‌ காண நின்றான்‌. 1 


[ இறைவனைக்‌ கண்ட பிரமன்‌ இறும்பூதெய்தி இறைவன்‌ 
பேரருளைப்‌ போற்றிக்‌ கூறுதல்‌ ] 
616 நிற்றலுங்‌ கமலப்‌ புத்தேள்‌ 
நேசமுற்‌ றிருந்து மல்கக்‌ 
கற்றையஞ்‌ சடையோன்‌ பாதம்‌ 
கைதொழு திறைஞ்சிப்‌ போற்றி 
இற்றைகா எடியேன்‌ பூசைக்‌ 
கிரங்கினை போலும்‌ உற்றாய்‌ 
அற்றமில்‌ பெரியோர்க்‌ சென்றும்‌ 
அருள்வதே கடன்மற்‌ றன்றே. 27 


க்க 


514 வன்னம்‌ - எழுத்து, வேதன்‌ - பிரமன்‌, வண்ணம்‌-சிறம்‌, 
அன்னம்‌ மீது உயர்த்தோன்‌ - அள்னக்கொடியை உடைய பிரமன்‌, 
புளகம்‌ - மயிர்ப்பொடிப்பு. 


615 பங்கயத்தவிச - தாமரைப்பீடம்‌, விட்டு - நீங்கி, வெள்விடை - 
இடபம்‌, 

616. மல்க - (உளம்‌) நிறைய, கடன்‌ - கடமை, வேற்றுப்பொருள்‌ 
வைப்பணி, 


200 நல்லூர்ப்‌ புராணம்‌ 
[ இறைவன்‌ பிரமனை நோக்கிக்‌ கூறத்‌ தொடங்குதல்‌ ] 


617 இன்னன பலவுங்‌ கூறி 

எண்ணிப்பல்‌ வேதஞ்‌ சொல்லி. 

முன்னவன்‌ பாதம்‌ போற்றி 
முறையுளி யிறைஞ்சி நிற்பக்‌ 

கன்னலும்‌ தேனும்‌ பாலும்‌ ர 
கனைகட லமுதும்‌ போலச்‌ 

சொன்னலங்‌ கனிந்த நங்கைத்‌ 
துணைவனும்‌ சொல்ல லுற்றான்‌. 23 


[ உன்‌ பூசனைக்கும்‌ பத்திக்கும்‌ மகிழ்ந்தேம்‌ நீ வேண்டிய 
வரத்தைக்‌ கேளென இறைவன்‌ கூறுதல்‌ ] 
618 அன்பிணறை புரிந்த பூசைக்‌ 
ககமகிழ்ந்‌ தருளி னேம்யாம்‌ : , 
இன்புகூர்‌ வரங்க ளெல்லாம்‌ 
ஈகுதுங்‌ கேண்மோ வென்னப்‌ 
பொன்குலாங்‌ கமலத்‌ தோனும்‌ 
புண்ணியன்‌ பாதம்‌ போற்றி 
நின்பெருங்‌ கருணை யல்லால்‌ 
நேசிப்பு தெவள்கொ லென்றான்‌. 24 


[ பிரமன்‌ தான்‌ பொய்‌ கூறிய பாவத்தையும்‌ தாழை பொய்க்கரி 
கூறிய குற்றத்தையும்‌ பொறுத்தருள வேண்டுதல்‌ ] 
619 ஆயீனு மைய நின்பே 
ரருள்வழி நிற்ப தல்லாமல்‌ 
ஏயின வேறு முண்டோ 
வென்னுமன்‌ னதனுற்‌ சொல்வேன்‌ 


617 கன்னல்‌ - கரும்பு, கனைகடல்‌ - ஒலிக்கும்‌ கடல்‌, கங்கை - 
உமையவள்‌, 

618 ஈகுதும்‌ - தருவோம்‌, கேண்மோ - கேட்பாயாக, ரேசிப்பது!- 
விரும்புவது, 


பிரமதேவர்‌ வரம்‌ பெற்ற சருக்கம்‌ 804 


சேயொளி மவுலி கண்டேன்‌ 
என்றபொய்த்‌ தீங்காழ்‌, கைதை: 
மாயும்பொய்ச்‌ சான்றால்‌ வந்த. 
மாசிவை தவிர்த்தல்‌ வேண்டும்‌. ன 28 
[ மேலும்‌ தரன்‌ இயற்றிய தடாகத்தில்‌ மூழ்கிப்‌ பூசித்து 
வணங்கினோர்க்கு இன்ன அருள்செய்ய வேண்டு 
மெனப்‌ பிரமன்‌ கேட்டல்‌ ] 
620 தண்டினாற்‌ றமியேன்‌ கண்ட 
தடத்திடை யுவாவின்‌ மூழ்கின்‌ 
எண்டிசை வளாகத்‌, துள்ளோர்‌ ,, 
யார்க்குமைம்‌ பாத கம்போய்‌ 
விண்டிடல்‌ வேண்டும்‌, பொய்ம்மை 
விளம்பிய பாவத்‌ தோடு 
கண்டிடா துரைக்குஞ்‌ சான்றின்‌ 
கரிசுதீர்த்‌ திடுதல்‌ வேண்டும்‌, 98 


[ மேலும்‌ பஞ்சாக்கர வடிவாய்‌ எனக்குக்‌ காட்சிதந்து 
அருளியவறே எல்லோருக்கும்‌ அருளவேண்டுமென 
அவன்‌ கேட்டல்‌ ] 

621 ஐவகை வண்ண மாகி ்‌ 

அடியனேன்‌ காணத்‌ தோன்றி 

உய்வகை புரிந்த வண்ணம்‌ 
உலகெலாம்‌ காணு மாறும்‌ : 

செய்வகை யளித்தல்‌ வேண்டும்‌ 
திங்களங்‌ குழவி யோடு 

பைவரி யரவந்‌ தாங்கும்‌ 
படர்சடை மவுலி யெந்தாய்‌. 27 


SE 
619 ஏயின - பொருந்தியன, .சேயொளி - சிவந்த ஒளி, நீண்ட ஒளி, 
.... கைதை- தாழை, மாசிவை - குற்றமான இவற்றை 

620 தடத்திடை - குளத்தின்‌ கண்‌, உவாவின்‌ - அமாவாசையின்‌ கண்‌, 
வளாகம்‌ - பூமி, ஐம்பாதகம்‌ - பஞ்சமா பாதகங்கள்‌, . கரிச - 
குற்றம்‌. ம்‌ 

621 திங்களங்குழவி - பிறைநிலா, பைவரி அரவம்‌ - படமும்‌ கோடு 
களும்‌ பொருந்திய நாகம்‌, ்‌ 


202 நல்லூர்ப்‌ புராணம்‌ 
( மேலும்‌ அவன்‌ பற்பல குற்றம்‌ செய்தவர்களும்‌ இங்குவந்து 
வழிபட்டால்‌ அவர்‌ குற்றத்தை நீக்கி வீடருளுதல்‌ 
வேண்டுமெனக்‌ கேட்டல்‌ ] 


694 பிறன்பழி கூறும்‌ தீயோர்‌ 
பிறழ்ந்தபொய்க்‌ குறளை சொல்வோர்‌ 
அறந்தப அருந்தா வுண்டி 
அருந்துஈர்‌ படிறு சொல்வோர்‌ 
திறம்படக்‌ கரிபொய்த்‌ துள்ளோர்‌ 
தீம்பர்பா சண்ட ரேனும்‌ 
மறந்தப யாள்செய்‌ லிங்கம்‌ 
வணங்கின்வீ டடைதல்‌ வேண்டும்‌. 98 


623 பெற்றிகூர்‌ மாகத்‌ திங்கட்‌ 

பிரமகுண்‌ டத்தின்‌ மூழ்கின்‌ 

எற்றுகீர்க்‌ கடலந்‌ தானை 
யிருநிலத்‌ தியாவ ரேனும்‌ 

கற்றையஞ்‌ சடையும்‌ மூன்று 
கண்களும்‌ மழுவும்‌ மானும்‌ 

உற்றுநின்‌ போல நாளும்‌ 
உறைந்திடல்‌ வேண்டுமென்றான்‌. 29 


( இறைவன்‌ பிரமன்‌ கேட்ட வரங்களை யெல்லாங்‌ தந்து 
முன்னரிட்ட சாபத்தை மாற்றுதல்‌ ] 


694 என்றலும்‌ அலைக ளெல்லாம்‌ 
இளம்பிறை முடித்த வெங்கோன்‌ 

ஈன்றென அளித்து முன்னம்‌ 

நாமுரைத்‌ திட்ட சாபம்‌ 


குறளை - புறங்கூறல்‌, அறந்தப - அறங்கெட, பொருந்தா உண்டி- 
கள்‌ புலால்‌ முதலியவை, படிறு - வஞ்சனை, தீம்பச்‌ - 
தீவினையாளர்‌, மறத்தப - பாவம்‌ நீங்க. 


689 பெற்றி - தகவு, மாகத்திங்கள்‌ - மாசி, கடலந்தாளை - ன்ன 


பிரமதேவர்‌ வரம்‌ பெற்ற சருக்கம்‌ 208 


'போன்றுத: லரிதாற்‌.. கோயிற்‌ 
பூசுரர்‌ வதன மாக 
ஒன்றுதி நீமற்‌ நென்றான்‌ 
உளங்களித்‌ தயனும்‌ நின்றான்‌. 90 
626 கானலங்‌ கைதைப்‌ போதும்‌ . 
காதலால்‌ யாமே யன்றி 
வானவ ரெவருஞ்‌ சூட 
வரங்கொடுத்‌ தளித்தோ மென்ன 
தேனினு மினிய தீஞ்சொற்‌. 
றேவியோர்‌ பாகங்‌ கொண்ட்‌ 
கூனலம்‌ பிறைசேர்‌ சென்னிக்‌ 
குழகனும்‌ லிங்கத்‌ துற்றான்‌. 31 


[ பிரமனுக்கு அருளிய இத்தலத்தின்‌ பெருமை முழுதும்‌ 
ஆதிசேடனாலும்‌ அறைய ஒன்னாதெனச்‌ 
சூதமுனி கூறல்‌ ] 
626 வேதனும்‌ விமலன்‌ றன்னை 
விடைகொண்டு மீண்டு சென்றான்‌ 
பூதலம்‌ புகழு மந்தப்‌ 
புண்ணிய நகரின்‌ மேன்மை 
ஓதுமா நெளிதோ சேடன்‌ 
ஊழிபல்‌ லூழி காறும்‌ 
காதலி னுரைசெய்‌ தாலும்‌ 
கரைகாண லரிது மாதோ. 32 


624 பொன்றுதல்‌ - மறைதல்‌, ஒன்றுதி - பொருந்துவாயாக, அயன்‌ - 
பிரமன்‌. 


4625 கானல்‌ - நெய்தல்‌ நிலம்‌, கூனலம்‌ பிறை - வளைத்த பிறை: நிலா; . 


686 - சேடன்‌ - ஆதிசேடன்‌, காறும்‌- அளவும்‌, கரை - எல்லை, 
மாதோ ஃ அசை, 


904 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


( இச்சருக்கதைக்‌ கூறுவோர்‌ கேட்போர்‌ எழுதுவோர்‌ 
எய்தும்‌ பலன்‌ கூறுதல்‌ ] 
697 இனையமாக்‌ காதை சொல்வோர்‌ 
எழுதுவோர்‌ இனிது கேட்போர்‌ 
முனைவன தருளி ஓலே 
முத்தார முடிமேற்‌ கொண்டு 
களைகருங்‌ கடலந்‌ தானைக்‌ 
காசினி யாண்டுப்‌ பின்னர்‌ 
நினைவரும்‌ பெருமைத்‌ தாய 
நிகரில்வீட்‌ டின்பஞ்‌ சேர்வார்‌. J 


. பிரமதேவர்‌ வரம்பெற்ற சருக்கம்‌ முற்றும்‌. 


687 இனைய - இத்தன்மைத்தாகிய, கனை - ஒலி, கருங்கடல்‌ - நீலக்‌ 
கடல்‌, தானை - உடை (ஆடை), காசிளி- உலகம்‌, நிகரில்‌ - 
ஓய்பில்லாத, 


பதின்மூன்றாவது 
ஐராவத சாப விமோசனச்‌ சருக்கம்‌ 


[ முனிவர்கள்‌ ஐராவத சாப விமோசன வர்லாறு கூறுகெளச்‌ 


சூதனிடம்‌ வேண்டல்‌ ] 
( சலி விருத்தம்‌) 


628 நாகி எம்பிறை நான்மருப்‌ புப்பொருப்‌ 
பேக னைப்பணிந்‌ தெய்திய சாபந்தீர்ந்‌ 
தோகை பெற்றமை யோதெனச்‌ சூதனும்‌ 
பாகு போன்மெனப்‌ பாங்குடன்‌ கூறுவான்‌ A 


[ பண்டு ஒருகால்‌ மேருமலைச்‌ சாரல்‌ சோலையுள்‌ ஐரர்வதும்‌ 


தருக்கொடு சென்றது எனல்‌ ] 


629 பண்டு மேவிய பிரமகற்‌ பத்தினில்‌ 
அண்டர்‌ கோனயி ராவதம்‌ மேருவிற்‌ 
கொண்டல்‌ சூழுங்‌ கொழுமலர்ச்‌ சோலையுட்‌ 
டண்டொ ணாத தருக்கொடுஞ்‌ சென்றதால்‌ 3. 


[ அது நாவலந்தண்‌ பொழில்புக்கு அலைத்தமை கூறல்‌ ] 
630 சாந்தம்‌ வீசித்‌ தடஞ்சினைக்‌ குங்குமப்‌ 
பூந்தண்‌ சோலை புகுந்தலைத்‌ தாய்மலர்‌ 
ஏந்து காவலர்‌ தண்பொழி லெய்தி, வீழ்‌ 
சேந்த தீங்கனிச்‌ சேறகம்‌ பூசியே 8 


ப வைய வியயையங்லைலையை அ வையம்‌ அவைவகனிவகிவையக வகை கைவிவம் வன்‌ வவவளின் தகவ்‌ பஸ்்வ்வையையயட்டட 


680 


காகு- இளமை, பிறை போலும்‌ மருப்பு. பொருப்பு ஃ மலை (பிலே... 
போன்ற யானை), ஏகன்‌ - இறைவன்‌, போனம்‌ - போஜும்‌. 


பிரமகற்பம்‌ - ஒரு பிரமாவிள்‌ வாழ்நாள்‌ (ஆயிரங்கோடியாண்டு),. 


- அண்டர்கோன்‌ - தேவேந்திரன்‌, கொண்டல்‌ . கா ர்ச்மேகும்‌; 


திருக்கு - செருக்கு. 


சாந்தம்‌ - சந்தனமரம்‌, அலைத்து - குலைத்து, சேந்த - சிவச; 
dg உ குளிகனா து. த்‌ ட ்‌ *% 


206 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ அது அருவி முதலியவற்றிற்றிளைத்தாடித்‌ தன்‌ பிடியோடு 
திரிந்த தெனல்‌ ] 
631 அருவி யெற்றியும்‌ ஆடகத்‌ தோடவிழ்‌ 
*மரும லர்ச்சனை வாரித்தி ளைத்துமீத்‌ 
தருமி ரால்நறாத்‌ தன்பிடிக்‌ கூட்டியும்‌ 
“மருவு காதலி னான்மகிழ்‌ வெய்தியே 4 
( அது காம மயக்கத்தோடு தன்‌ பிடி தழுவித்‌ திரிந்ததெனல்‌ ] 
632 மையல்‌ மும்மத வாரணம்‌ மாரவேள்‌ 
எய்யும்‌ வாளிக்‌ கிலக்கம தாகியே 
பெய்யுங்‌ காதற்‌ பிடியுடன்‌ மேவித்தன்‌ 
.கையி ஞூலணைத்‌ துக்களித்‌ தேகிற்றே 2] 


,[ அது தன்‌. பிடியொடு களித்துக்‌ .கிடந்தது எனல்‌ |, 
633 ஏகிச்‌ சண்பக வீர்ந்தண்‌ பொழிலிடைப்‌ 
பூக வேலிப்‌ புடைசூழ்‌ பளிக்கரைத்‌ 
தாகு மாதவிப்‌ பந்தரின்‌ அன்பொடும்‌ 
-வேக மாமத வெற்பின்பங்‌ கூர்ந்ததே 6 


[ அக்காலை தேவர்கள்‌ அசுரரோடு போரிட எண்ணுதல்‌ ] 

்‌ 684- அம்பொன்‌ மேரு வருவியஞ்‌ சாரலிற்‌ 

கம்ப வேழங்‌ களித்தங்‌ கமர்வுழி 

யும்பர்‌ தானவ ரோடிகுத்‌ தேகியே 

வெம்பு பூசல்‌ விளைப்பதற்‌ கெண்ணிஞர்‌ 7 


+ 


£881 எற்றி- காலால்‌ இறைத்து, ஆடகத்தோடு - பொன்னிறமான 
இதழ்கள்‌, மருமலர்ச்சுனை - மணம்‌ பொருந்திய மலர்கள்‌ நிறைந்த 
4. கனை, இறால்‌ - தேனடை, நரா - தேன்‌, பிடி - பெண்‌ யாணன்‌! ' 
892 மையல்‌ - மதக்களிப்பு, வாரணம்‌ - யானை, மாரவேள்‌ - மன்மதன்‌, 
வாளி மலரம்பு, 
682... ஈர்ந்தண்‌ ... மிகக்குளிர்ந்த, பூசம்‌ - பாக்குமரம்‌, வேகம்‌ - சினம்‌ 
வெற்பு - மலை (யானையாம்‌), வ 
4. கம்பஜேழம்‌ - பகையை ஈடுங்கச்‌ செய்யும்‌. யானை, உம்பர்‌: 
. தேவர்கள்‌, தானவர்‌ - அசுரர்‌, வெம்புபூசஷ்‌- கொடியயோர்‌. 


ஓராவத சாப வீமோசனச்‌ சருக்கம்‌ 207 


( தேவர்கள்‌ நால்வகைப்‌ படைகளைக்‌ கூட்டினர்‌ என்பது ] 


636 உச்ச யிச்சர வம்முடன்‌ றார்த்தது 
வச்சி ரப்படை வாளொளி வீசிய 
தச்சு நீடிய ஆழியந்‌ தேர்ப்படை 
கச்ச மில்லன வெங்குங்‌ கலித்தவே 8 


[ இயங்குபடை அரவம்‌ எங்கும்‌ எழுந்ததெனல்‌ ] 


636 விண்ணு ளோர்கள்‌ மகுட மிடைந்தன 
வண்ண வார்கொடி யெங்கும்‌ மலிந்தன 
தண்ணம்‌ தாமல்‌ கவிகை தழைந்தன 
எண்ணில்‌ பல்லியம்‌ எங்கணு மார்த்தவே 9 


[வில்‌, வாள்‌ முதலிய கருவிகள்‌ எங்கும்‌ ஓளிவிசித்‌ : 
திகழ்ந்தன எனல்‌ ] 
897 வில்லும்‌ வாளும்‌ விலக்கருஞ்‌ சூலமும்‌ 
கொல்லும்‌ வேலும்‌ கொலைகெழு தண்டமும்‌ 
அல்லும்‌ ஈண்பக லாக்குந்‌ திகிரியும்‌ 
செல்லும்‌ தோமர முஞ்செறிந்‌ திட்டவே 10 


[ மாதவர்‌ ஆசி கூற அரமகளிர்‌ வாழ்த்தெடுத்தனர்‌ எனல்‌ ] 


688 அரிய மாதவ ராசி விளம்பநீள்‌ 

வரிகொள்‌ கண்ணியர்‌ மங்கலங்‌ கூறநேர்‌ 

பரவி நின்றுபல்‌ லாண்டிசைப்‌ பாங்கரிள்‌ 

விரவி நீண்முடி விண்ணவர்‌ வாழ்த்தவே . 11 
உச்சைச்சிரவம்‌ - இந்திரனுடைய குதிரை, ஆழி - சக்கரம்‌, 
கச்சம்‌ - அளவு. 


மிடைந்தள - நெருங்கின, மலிந்தள - மிகுந்தன, கவிசை ரூ, 
பல்லியம்‌ - வாத்தியம்‌. ர 


அல்‌ - இரவு, திகிரி - சக்கரம்‌, தோமரம்‌ - ஈட்டி, 
பரலி - புகழ்ந்து கூறி, பாங்கர்‌ - பக்கம்‌, விரலி * கிலு ௬ 


208 நல்லூர்ப்‌ ப்ரர்ணட்‌ 


[ இந்திரன்‌ போர்க்‌ கருவிகளுடன்‌ வந்து நிற்றல்‌ ]. 

639 எண்ணில்‌ வந்தியர்‌ ஏத்த அரம்பையர்‌ . 
தண்ணென்‌ சாமரை சார்ந்தனர்‌ வீசவே 
கண்ண கன்றவான்‌ காத்தருள்‌ வாசவன்‌ 
துண்ணெ அப்புறம்‌ போந்திது சொல்லுவான்‌ 12 


[ தனது ஐராவதத்தினைக்‌ கொணருமாறு வாதுவரிடம்‌ 
்‌ “இந்திரன்‌ கூறல்‌] 
640 வெஞ்ச ரத்தின்‌ விரைந்துடன்‌ மும்மதக்‌ ' 
குஞ்ச ரத்தைக்‌ கொணருமி னீண்டென 
மஞ்சு வாகனன்‌ கூறலும்‌ வாதுவர்‌ 
தஞ்ச மென்றடி தாழ்ந்துசென்‌ றார்களே 13 


[ வதுவுர்‌, யரனைக்‌ கூடத்துச்சென்று அதனைக்‌ . காணாமையால்‌ 
துவர்‌. பனக ., 4 
இந்திரனிடம்‌ வந்து முறையிடுதல்‌ ] 


641 சென்ற வாதுவர்‌ திண்டிறல்‌ வாரணம்‌ 
நின்ற கூடத்து நேடினர்‌ கண்டிலார்‌ 
வென்றி வாசவன்‌ முன்னர்‌ வெருக்கொடும்‌ 
இன்று காண்கிலம்‌ எங்குற்ற தோவென்றார்‌ 14 


( யானை எங்குற்றிருக்கும்‌ எனச்‌ சினத்தோடு அவன்‌ எண்ணுதல்‌ ] 
(ஆரு. ்‌ த 
642 ஆனை கண்டில மென்னவா கண்டலன்‌ 


ஏனை நாளுற்‌ நிறுதியிற்‌ கைவீடும்‌ 
ஞான மில்லவர்‌ நட்பெனப்‌ போரிடை 


ஊன யானையெங்‌ கோடி யொளித்ததே / 16 

899 வந்தியர்‌ - புகழ்ந்து பாடுவோர்‌, கண்ணகன்ற - இடம்‌ விரிந்த 

, வாசவன்‌ . இந்திரன்‌. த 

640 சரம்‌ - அம்பு, இன்‌ - உவம உருபு, மஞ்சுவாகனன்‌ -' இர்‌ ர்‌ 

வாதுவர்‌ - பாகர்‌, ரர்‌ 

6412 க்கள்‌ த ] திண்மையான வலிய ஆற்றல்‌, கூடம்‌ - யானை 

கட்டுமிடம்‌, நேடினர்‌ - ஊன்றிப்‌ பார்த்தனர்‌ வெருக்‌ ற ஃ 
அச்சத்தோடும்‌. g ட்‌ ட்டு 
642... நாடலன்‌ - இந்திரன்‌ போரிடை பே i i 

கல்‌ - ; ரன்‌, ல ரர்‌ வர்‌ டத்து, 

ஆப்த! இடத 


ஐராவத சாப விமோசனச்‌ சருக்கம்‌ 209 


[ யானையின்‌ நிலையை உணர்ந்த இந்திரன்‌ அதனைச்‌ சபித்தல்‌ ] 


643 என்ன கூறிய இந்திரன்‌ சீற்றமிக்‌ 
கன்ன செய்கை யயிரா வதத்தினைப்‌ 
பொன்னம்‌ பூமி விடுத்தப்‌ புடவிமேல்‌ 
மன்னு கென்ன வலிதின்வை தானரோ 16 


[ சாபம்வந்து தாக்கிய அளவில்‌ வருந்தியிருக்கும்‌ ஐராவதம்‌ 


643 
644 
645 
646 


- ஆங்கு வந்த நாரதரைக்‌ காணல்‌ ] 


6414 வைத வாறு மதித்தயி ராவதம்‌ 
வெய்து யிர்த்து வெருக்கொண்‌ டயர்வுழிக்‌ 
கைத வத்தைக்‌ கடிந்த மகதயாழ்‌ 
செய்த வப்பெரி யோனவண்‌ சேர்ந்தனன்‌ 17 


[ ஐராவதம்‌ நாரதரைப்‌ பணிந்து நிற்க அவர்‌ இரங்கி 
வினவத்‌ தொடங்குதல்‌ ] 
645 சேர்த லோடுமச்‌ சிந்தனை வாரணம்‌ 
நார தப்பெய. ரோன்பத நாள்மலர்‌ 
ஓரு மன்பினங்‌ குற்றுப்‌ பணிதலும்‌ 
ஈர நெஞ்சத்‌ தவனொன்‌ றியம்புவான்‌ 78 


[ யானைக்கடுத்த நிலையை நாரதர்‌ வினவ அது கூறத்‌ 
தொடங்குதல்‌ ] 


646: மதந்த விர்ந்தனை வாகையிற்‌ . நீர்ந்தனை 
இதந்து றந்தனை யெய்தியதி யாதெனக்‌ 
கதங்க டிந்தவன்‌ கேட்டலும்‌ காய்கரி 
பதந்தெ ரிந்திது பன்னிய தாமரோ 19 


பொன்னம்‌ பூமி - தேவலோகம்‌, புடவி - மண்ணுலகம்‌, மன்னுக- 
சென்று நிலைபெறுக, வைதான்‌ - சபித்தான்‌, அரோ அசை. 
மதித்து - அறிந்து, அயர்வுழி - வருந்தும்போது, கைதவம்‌ ._ 
வஞ்சனை, குற்றம்‌, பெரியோன்‌ - நாரதன்‌, அவண்‌.- அவ்விடம்‌, 
ஒரும்‌ அசை, ஈரம்‌ - இரக்கம்‌, அருள்‌, 

வாகை - வெற்றி, இதம்‌ - இன்பம்‌, கதம்‌ - சினம்‌, காய்கரி _ 
(பகைவரைக்‌ காய்ந்து வெல்லும்‌) கினத்தையுடைய யாள 
(ஐராவதம்‌) பதம்‌ - நற்காலம்‌, பன்னியது - சொல்லியது, 


த. 27-28 


210 ந்ல்லூர்ப்‌ புர்ணம்‌ 


( தன்செயலையும்‌ இந்திரன்‌ தனக்கு இட்ட சாபத்தையும்‌ அது 
அவரிடம்‌ கூறுதல்‌ ] 
647 கற்ப கச்செழுங்‌ கானகக்‌ காவலன்‌ 
முற்ப கற்றனை வைத முறையெலாம்‌ 
விற்ப முத்துயர்‌ மேனி முனிவற்கு 
அற்பு தங்கொள மேவி யமைந்ததால்‌ 90 


[ நாரதர்‌ அதன்‌ துயரைத்‌ தீர்ப்பதாகக்‌ கூறுதல்‌ ] 


648 ஓத லோடு முறுதவ நாரதன்‌ 
போத கந்தனை நோக்கிப்‌ புகலுவான்‌ 
ஏத மிக்க விடர்க்கடல்‌ நின்றுனைத்‌ 
தீதிற்‌ றீர்த்தெடுப்‌ பேனெனச்‌ செப்பினான்‌ 21 
[ புவியிலுள்ள தலங்களைப்‌ பற்றியும்‌ அவற்றுள்‌ சிறப்புடையவை 
பற்றியும்‌ நாரதர்‌ ஈவிலல்‌ ] 
649 மாக்க டற்புவி மேல்வர மார்பதி 
நோக்கிற்‌ காசி முதல நூற்றெட்டே 
தூக்கி னெட்டோ டறுபதும்‌ சொல்வர்நேர்‌ 
தாக்கி லீரெட்டுச்‌ சாற்றினெட்‌ டாமென்பர்‌ 22 


[ அத்தலங்களுள்‌ மூன்று மிகச்‌ சிறப்புடையதென அவற்றைக்‌ 
கூறல்‌ ] 
650 அவற்றின்‌ மூன்றதி கம்மவை யாதெனிற்‌ 
சுவைத்த மிழ்பெறும்‌ தொன்மது ராபுரி, 
தவத்தின்‌ மிக்கவர்‌ தங்குமாவூர்‌, கடத்‌ 
புவிக்கு ளாரும்‌ புகழும்நல்‌ லூரென்பார்‌ 22 


641 காவலன்‌ - இந்திரன்‌, வைத - சபித்த, விற்பழுத்து - ஒளி 
முதிர்ந்து (வில்‌ - ஒளி), மேவி - கூறி என்றபடி. 

648 உறுதவம்‌ - மிக்க தவம்‌, போதகம்‌ -யாளை, ஏதம்‌ - துன்பம்‌. 

649 வரமார்பதி - வரத்தால்‌ நிறைந்த புண்ணியத்தலம்‌, தூக்கின்‌ - 
ஒப்பிட்டாராயின்‌, தாக்கின்‌ - கூறின்‌, சாற்றின்‌ - சொல்லின்‌ 
தூற்றெட்டுள்‌ எட்டுச்‌ சிறந்ததென்பது கருத்து, 


650 மதுரை, ஆவூர்‌ (பசுபதிச்சரம்‌) ஈல்லூர்‌ இம்மூன்றும்‌ மிகச்‌ சிறந்தத்லம்‌ 
என்ப்து. 


இரர்வத்‌ சாப விமோசனச்‌ சருக்கம்‌ 81 


[ அவற்றுள்‌ நல்லூர்‌ சென்று இறைவனைப்‌ பூசித்து உய்தி 
பெறு என அவர்‌ கூறல்‌ ] 
661 திருத்த மாதவர்‌ சேரும்நல்‌ லூரது 
விருத்த காவிரித்‌ தென்கரை மேலது 
அருத்தி கூரவாங்‌ கெய்தினை யாயரன்‌ 
பொருத்து பூசை புரிந்தனை யுய்தியால்‌ 2d 
[ மலரும்‌ நீரும்‌ ஐந்தெழுத்தும்‌ இருக்க நீ வாடுதல்‌ வேண்டா 
எனல்‌ | 
662 திங்கட்‌ கண்ணியான்‌ சேவடிப்‌ போதெனக்‌ 
கொங்க விழ்ந்தலர்‌ கொய்ம்மலர்‌ தானுண்டு 
தங்கு மைந்தெழுத்‌ துண்டுதண்‌ ணீருண்டால்‌ 
இங்கு வாடி யிருப்பதென்‌ னங்கொலோ 26 


[அவர்‌ விரைந்து சென்று நீ நல்லூரிறைவனை வழிபடுக எனல்‌] 


662 அஞ்ச லஞ்சல்‌ அயிரா வதமினிச்‌ 
செஞ்செவ்‌ வேகியத்‌ தெய்வகல்‌ லூரெய்தி 
வஞ்சி பங்கனை வந்தனை செய்யெனா 
விஞ்சை நாரதன்‌ விண்ணிடை யேகினான்‌ 26 


[ ஐராவதம்‌ ஈல்லூரை வந்தடைதல்‌ ] 
(54 நார தன்செல நான்மருப்‌ பியானையும்‌ 
பாரில்‌ வநீதுபைங்‌ காவிரித்‌ தென்பால்‌ 
நேரி லாதநல்‌ லூரை நெறியினால்‌ 
ஆரு மாசைமீக்‌ கூர வடுத்ததால்‌ 27 


651 விருத்தகாவிரி - பழமையான காவிரி, அருத்தி - ஆசை, 
மிக, எய்தினை, புரிக்தனை இரண்டும்‌ முற்றெச்சங்கள்‌, 

652 கண்ணி - முடிமாலை கொங்கு - தேன்‌, கண்ணீர்‌ திர்த்தம்‌, 
வாடி - வருந்தி, 

658 வஞ்சிபங்கன்‌ - சிவபெருமான்‌, விஞ்சை _ இசைக்கலை, 


கூர. 


654 நேரிலாத - தனக்கு ஒப்பில்லாத, ஆரும்‌ - நிறையும்‌, 


மீக்கூர - 
மேலும்‌ மேலும்‌ மிக. அடுத்தது - அடைந்தது, 


219 நல்லூர்ப்‌ புராணம்‌ 
[ யானை பிரமதீர்த்தத்திலாடி இறைவனைப்‌ போற்றிய நிலை கூறல்‌ ] 


665 அடுத்த குஞ்சரம்‌ அம்புயத்தோன்‌ கண்ட 
மடுத்தி ளைத்தெழு வாரியின்‌ மூழ்கியே 
படுத்த தேகளிப்‌ பாசாங்கு சன்னெடும்‌ 
கடுத்த தும்பிய கண்டனைப்‌ போற்றியே 98 


[ அஃது இறைவனைப்‌ பூசித்து ஏனைத்‌ தெய்வங்களையும்‌ வழிபட்டு 
அருள்பெற்றதெனல்‌ ] 
666 அஞ்சி லோதி யணங்குமைச்‌ சீறடி 
கஞ்ச நாண்மலர்‌ கைதொழு தன்பினால்‌ 
எஞ்சு தெய்வத மேனவும்‌ வேண்டுபு 
குஞ்ச ரம்பர மன்னருள்‌ கொண்டரோ 29 


( ஐராவதம்‌ ஆங்கோர்‌ தீர்த்தத்தையும்‌ லிங்கத்தையும்‌ அமைத்த 
தெனல்‌ ] 
657 மங்கை பாகற்கு வாயுகோ ணத்தினில்‌ 
ஜங்க ணைக்கிடை யெல்லை யதனிடைத்‌ 
தங்க லிங்கமும்‌ தீர்த்தமும்‌ தாபித்துத்‌ 
துங்க வேழம்‌ தொழுதவ ணுற்றதால்‌ 20 
[ இறைவன்‌ அதன்‌ அருச்சனைக்குகந்து காட்சிதரல்‌ ] 


658 இனைய வண்ணம்‌ பருவமீ ராறுநீர்க்‌ 
கனைக டற்கடு வுண்டருள்‌ கண்ணுதல்‌ 
தனைய ருச்சிப்ப .................. ளத்‌ தெதிர்‌ 
துனைவெள்‌ னேற்றின்மேற்‌ றோன்றலும்‌ தோன்றினான்‌ 81 


655 மடு - பிரம தீர்த்தம்‌, திளைத்து- மூழ்கி, எழுவாரி - சத்தசாகரம்‌, 
படுத்தது - வீழ்ந்து வணங்கியது, பாசாங்குசன்‌ - விநாயகக்‌ 
கடவுள்‌, கடுத்‌ ததும்பிய கண்டன்‌ -. விடம்‌ பொருந்திய கண்டன்‌ 
(சிவபெருமான்‌), 

656 ஓதி - கூந்தல்‌, கஞ்சம்‌ - தாமரை (ஈண்டுப்‌ பாதங்கள்‌), ஏனவும்‌- 
பிறவும்‌, 

657 வாயுகோணம்‌ - வட மேற்கு, க&ை - அம்பு, தாபித்து - எழுந்‌ 
தருளப்பண்ணி, வேழம்‌ - ஐராவதம்‌. 

658 கடு - ஆலாலவிடம்‌, துனை - விரைவு, ஏறு - இடபம்‌, 
தோன்றல்‌ - சிவபிராள்‌, 


வராவத சாப விமோசனச்‌ சருக்கம்‌ 218 


[ ஐராவதம்‌ பெருங்களிப்புற்று இறைவனை வணங்கிப்‌ போற்றுதல்‌ ] 


669 தோன்றி நிற்றலுக்‌ துங்கவெள்‌ ளானையும்‌ 
முன்று கண்ணுடை முன்னவன்‌ சேவடி 
ஊன்று பேரன்பு வட்டெடுத்‌ தோடவே 
ஏன்று போற்றி இறைஞ்சி யெழுந்ததால்‌ 2 


[ இறைவன்‌ நீ வேண்டிய வரங்களைக்‌ கேளெனல்‌ ] 


660 எழுத லோடும்‌ இடந்தனை நோக்கியே 
வழுவி லாதவன்‌ பூசை மகிழ்ந்தனம்‌ 
முழுதும்‌ நல்குதும்‌ முன்னிய தியாதெனக்‌ 
குழகன்‌ கூறலும்‌ குஞ்சரங்‌ கூறுமால்‌ 33 


[ஐராவதம்‌ இறைவ நின்‌ அன்பே வேண்டுமெனக்‌ கூறித்‌ 
தொடங்குதல்‌ ] 
661 புல்லி தாயவென்‌ பூசனை தன்னையும்‌ 
வல்லி பாகநீ மகிழ்ந்தனை யாதலாற்‌ 
சொல்லும்‌ ஈல்வரம்‌ யாதுன்‌ றுணையடி 
அல்லி நாண்மலர்க்‌ கன்பொன்‌ றமையுமால்‌ 34 


[ தன்‌ சாபத்தைப்‌ போக்கியருள யானை வேண்டுதல்‌ ] 


669 காத எந்து கணைபுறங்‌ கண்டகண்‌ 
மாது பாக வரமெது வாயினும்‌ 
தீதி லிந்திரன்‌ செப்பிய சாபந்தீர்ந்‌ 
தேத மின்றிவிண்‌ ணெய்துதல்‌ வேண்டுமால்‌ 35 


659 துங்கவெள்ளானை - மேன்மை பொருந்திய ஐராவதயானை, 
உவட்டெடுத்து - பொங்கி, ஏன்று - ஏற்றுக்கொண்டு, 

660 இபம்‌ - யானை (ஐராவதம்‌), முன்னியது - கருதியது, குழகள்‌ - 
சிவபெருமான்‌. 

661 வல்லி - உமையவள்‌, அல்லி - அகவிதழ்‌, அமையும்‌ - சாலும்‌ 
(ிறையும்‌ என்றபடி). 

662 காதளந்து - காதளவும்‌ சென்று, கணை - அம்பு, புறங்கண்ட - 
வெற்றி கொண்ட, ஏதம்‌ - குறைபாடு, 


214 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ இறைவனின்‌ பெயர்‌ ஐராவதேசனென்று வழங்க வேண்டுமென 


அது கேட்டல்‌ | 


663 அண்ணல்‌ நாம்‌. அயிராவ தேசனென்‌ 
றுண்ண யந்துல கோதுதல்‌ வேண்டுமால்‌ 
எண்ணும்‌ ஈல்வரம்‌ ஈதென வீசனும்‌ 
திண்ண மார வருளிச்சென்‌ ருனரோ 36 


[| இறைவனருள்பெற்று யானை இந்திரனை அடைந்து பழம்‌ 


பெருமையோடு திகழ்தல்‌ ] 


664 வெள்ளை யானை விடைகொண்டு வேரியங்‌ 
கள்ளூ லாமலர்க்‌ கற்பகக்‌ காவில்வாழ்‌ 
அள்ள ரும்புல வோர்க்கிறை யாகிய 
வள்ள லூர்திய தாகி மகிழ்ந்ததால்‌ 37 


[ ஐராவத தீர்த்தத்தினில்‌ ஆடுவோர்‌ எய்தும்‌ பலன்‌ கூறுதல்‌ | 


668 
664 
565 


066 


6656 அன்பி னலைவ்‌ வயிரா வதங்கண்ட 
நன்கு லாவுகன்‌ ஸவீர்த்தட மூழ்கியே 
இன்பு கூரவ்‌ வீலிங்கத்தைப்‌ போற்றினோர்‌ 
வன்கண்‌ தீவினை யாவையும்‌ மாய்ப்பரால்‌ 


| இச்சருக்கம்‌ ஓதுவார்‌ கேட்பார்‌ எய்துபலன்‌ கூறல்‌ | 


666 சொன்ன விக்கதை சொல்லுநர்‌ கேட்குகர்‌ 
நன்ன யங்கொ டெழுதும்‌ நலத்தினோர்‌ 
பின்னல்‌ வெண்டிரைப்‌ பேருல காண்டுபின்‌ 
பொன்னின்‌ நாடு முழுதும்‌ புரப்பரால்‌ 99 


அயிராவத சாபவிமோசனச்‌ சருக்கம்‌ முற்றும்‌. 


காமம்‌ - பெயர்‌, உண்ணயந்து - (உள்‌ 4 ஈயந்து) உள்ளம்‌ விரும்‌ பி, 
திண்ணம்‌ - உறுதி. 

வேரி - தேன்‌, கா சோலை, புலவோர்‌ - தேவர்கள்‌, இரை - 
வேந்தன்‌. 

தடம்‌ - தீர்த்தம்‌, இன்புகூர்‌ - இன்பம்‌ மிகும்‌, வள்கண்‌ - கொடிய, 
மாய்ப்பர்‌ -. நீங்குவர்‌, 

நன்னயம்‌ - மிக்க அன்பு, பின்னல்‌ வெண்டிரை - (ஆகுபயர்‌) கடல்‌, 
பொன்னின்‌ நாடு - தேவருலகம்‌, 


பதினான்காவது 
சுமதி காந்தனையடைந்த சருக்கம்‌ 


[ நாக அரசன்‌ மகள்‌ சுமதி கணவனைப்‌ பெற்ற வரலாறு கூறுகெனச்‌ 
சூதரை முனிவர்கள்‌ வேண்டுதல்‌ ] 


[ எழுசீராசிரிய விருததம்‌ ] 


667 வரியுடல்‌ நாகக்‌ கன்னிகை யொருத்தி 
வந்துகல்‌ லூரரன்‌ பாதம்‌ 
விரிமலர்‌ தூவி வணங்கியாங்‌ கதனால்‌ 
னிழைவுகூர்‌ காந்தனை யடைந்த 
அரியமாக்‌ காதை புகலென உறுவர்‌ 
அறைதலுஞ்‌ சூதமா முனியும்‌ 
தெரிவுற நோக்கிப்‌ பரசிவ னருலாற்‌ 


றேறலும்‌ உவட்டான்‌ குரைப்பான்‌. 1 


[சுமதி சர்ப்பவேந்தன்‌ புரிதவத்தால்‌ தோன்றிய ஒப்பற்றவள்‌ எனல்‌] 
668 உரைபெறு காந்த கற்ப மதன்கண்‌ 
உற்றிடு பாதிநல்‌ லுகத்தின்‌ 
தரையக முழுதும்‌ பணமிசைப்‌ பரிக்கும்‌ 
சர்ப்பவேந்‌ தன்புரி தவத்தால்‌ 
வருமெழிற்‌ கன்னி சுமதியென்‌ றொருபேர்‌ 
வாய்த்துளாள்‌ மலர்ப்பொகுட்‌ டிருக்கும்‌ 
திருவையும்‌ வனப்பால்‌ வென்றவள்‌ (மா தர்‌) 
திலகமே யனையமாட்‌ சியிஐள்‌. 2 


667 வரி - உடலிலுள்ள வரம்பு, விழைவு - விருப்பம்‌, காந்தன்‌ - 
கணவன்‌, மா - பெரிய, உறுவர்‌ - தவமுனிவர்கள்‌, தேறல்‌ - தேன்‌, 
உவட்ட - தெவிட்ட, 

668 உரை - புகழ்‌, உகாந்த கற்பம்‌ - உகமுடிவில்‌ தோன்றிய கற்பம்‌, 
ஆதிறல்யுகம்‌ - கிருதயுகம்‌, பணம்‌ - படம்‌ (தலையை உணர்த்திற்று, 
பரிக்கும்‌ - சுமக்கும்‌, சர்ப்பவேந்தன்‌ - ஆதிசேடன்‌, வனப்பு - 
அழகு, 


216 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ சுமதியின்‌ பேரழகை முடிமுதல்‌ அடிவரை விளக்கத்தொடங்கி 
அவள்‌ கூந்தலும்‌ நெற்றியும்‌ கண்களும்‌ பற்றி வருணித்தல்‌ ] 
669 புயலெனக்‌ கறுத்துக்‌ காவெனத்‌ தழைத்துப்‌ 

பூம்புகை யுண்டுபூ ரிக்கும்‌ 
இயனெடுங்‌ கோதை பெற்றுளாள்‌ வானத்‌ 

திளம்பிறை யனையவாள்‌ நுதலாள்‌ 
கயலினைப்‌ பழித்து வாளினை மருட்டிக்‌ 

கடைசிவந்‌ தகன்றுகா தடர்த்தே 
அயிலொடும்‌ பழகி வரிபரந்‌ தனங்கள்‌ 

அம்பலைத்‌ தமர்த்தவாட்‌ கண்ணாள்‌. D} 


[ அவளின்‌ மூக்கு கன்னம்‌ வாயிதழ்‌ பல்‌ முகம்‌ மொழி காது மிடறு 
இவற்றை வருணித்தல்‌ ] 
670 ஒழுகுபொற்‌ கொடிமூக்‌ குற்றுளாள்‌ அகம்போல்‌ 

ஒளிகெழு கண்ணடி யனையாள்‌ 

அழகுவீற்‌ றிருக்கும்‌ அதரஞ்செம்‌ பவளம்‌ 
ஆயினள்‌ முத்தவெண்‌ ணகையாள்‌ 

நிழல்மதி யனைய முகத்தினள்‌ அமுதை 
நகெட்டிலைக்‌ கரும்புடன்‌ பழித்த 

மொழியினாள்‌ வள்ளை வாட்டிய காதாள்‌ 
முத்தி பணிலம்போல்‌ மிடற்றாள்‌. 4 


[ அவளின்‌ தோள்‌, முன்கை, அகங்கை, விரல்‌, தனங்களை 
வருணித்தல்‌ ] 
671 பச்சிள வேய்போற்‌ பணைத்தமென்‌ றோளாள்‌ 
பாடல்யாழ்‌ அனையமுன்‌ கையாள்‌ 
கைச்சரோ ருகத்தாள்‌ கெளிறுபோல்‌ வீரலாள்‌ 
காதல்கூர்‌ கிள்ளைவா யுகிராள்‌ 


னு வைகை ப்பட்‌ பல பெல்லின்‌ 


669 புயல்‌ - கார்மேகம்‌, கா - கற்பகச்சோலை, புகை - மணப்புவகை 
கோதை - கூந்தல்‌, நுதலாள்‌ - நெற்றியை உடையாள்‌, அடர்த்து- 
மோதி, அயில்‌ - வேல்‌, அனங்கன்‌ - மன்மதன்‌, அம்பு - மலர்‌, 
வாள்‌ - ஒளி, 

670 கண்ணடி - வதனம்‌, அதரம்‌ - வாயிதழ்‌, நகை - பற்கள்‌, 
வள்ளை - வள்ளைப்பூ, பணிலம்‌ - சங்கு, 


சுமதி காந்தனையடைந்த சருக்கம்‌ 217 


செச்சையங்‌ கலவைச்‌ சேறகந்‌ தினைத்துச்‌. 
சீதவெண்‌ பிறைவடந்‌ தாங்கி டல 
வச்சிரத்‌ திழைத்த வார்தொலைத்‌ தொழுந்து 
மருப்புகே ரருப்பிள முலையாள்‌. 5 
[ அவளின்‌ வயிறு, உந்தி, இடை தொடை தாள்‌ முதலியவற்றின்‌ 
வருணனை ] 
672 அங்கைபோ லுதரம்‌ வாய்ந்துளாள்‌ மும்மைத்‌ 
தாகிய வரைதிரை யனையாள்‌ 
கங்கையின்‌ சுழிபோல்‌ உந்தியாள்‌ துடியுங்‌ 
கற்பகக்‌ கொடியுநே ரிடையாள்‌ 
பொங்கர வனைய வல்குலாள்‌ ரூபப்‌' . 
பொருகரிக்‌ கையெனத்‌ திகழ்ந்தாள்‌ 
மங்கல முழந்தா எலவனைப்‌ பொருவ 
வரிவரால்‌ நிகர்கணைக்‌ காலாள்‌. 6 


[ காலின்‌ பரடு புறவடி கால்விரல்‌ நகம்‌ முதலியவற்றின்‌ வருணனை ] 


673 பொற்றரா சனைய பரட்டினாள்‌ கமடப்‌ 

போத்தகம்‌ போற்புற வடியாள்‌ 

உற்றசெம்‌ பவளக்‌ கடிகைபோல்‌ வீரலாள்‌ 
ஒளிகெழு நித்தில வுகிராள்‌ 

நற்றளி ரணுக்கி யிலவிதழ்‌ கவற்றி 
நான்கடி நடப்பினு மந்தோ 

இற்றதென்‌ றிரங்குக்‌ தாமரைப்‌ பதத்தாள்‌ ' 
இளம்பெடை. யன்னம்நேர்‌ நடையாள்‌. 7 


671 வேய்‌ - மூங்கில்‌, பணைத்த - பருத்த, சரோருகம்‌ - தாமரை, 
கெளிறு - கெளிற்றுமீன்‌, உகிர்‌ - நகம்‌, சீதவெண்பிறை - குளிர்ந்த 
பிறைச்சந்திரன்‌, வச்சிரம்‌- வைரம்‌, வார்‌-மார்புக்கச்ச, 
மருப்பு - யானைத்தந்தம்‌, அருப்பு - அரும்புதல்‌. 

672 உதரம்‌ - வயிறு, வரை- மடிப்பு, நேர்‌ - ஒத்த, கரிக்கை - 

- யானைக்கை, அலவன்‌ - ஈண்டு, பொருவ - ஒப்ப, நிகர்‌ - 

. ஒக்கும்‌, 

678 பரடு- காற்பரடு, கமடம்‌ - ஆமை, போத்து - ஆண்‌, கடிகை - 
கொடி, நித்திலம்‌ - முத்து, உகிர்‌ - (கால்‌) ஈகம்‌, :௩ கவற்றி - 
கவலையுறச்செய்து, பதம்‌ - பாதம்‌, 2 


218 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ சுமதி நல்லூர்‌ வந்து இறைவனைப்‌ பூசித்து உறைதல்‌ ] 


674 இன்னபே ரழகு வாய்ந்துளாள்‌ சுமதி 
யேந்திழை யென்னுமா ரணங்கு 
முன்னவன்‌ றனக்குப்‌ பாவகன்‌ நிசையில்‌ 
மொழியுமைங்‌ கணைக்கிடை யதன்கண்‌ 
தன்னைமுன்‌ னளித்த சேடனாற்‌ கண்ட 
தகைகெழு பலத்தினால்‌ வந்து 
பொன்னலர்‌ தூவிச்‌ சுந்தரே சுரனைப்‌ 
பூசனை யனுதினம்‌ புரிவாள்‌. 8 


[ தனக்கு ஈல்ல கணவன்‌ வாய்க்க வேண்டுமென்று இறைவனை 
வழிபடுமவள்‌ ஒரு நாள்‌ ஒரு சோலையின்‌ கண்‌ 
தனித்து நிற்றல்‌ ] 
675 பாசிழைச்‌ சுமதி குணங்கெழு வரனைப்‌ 
பாங்கின லடைதற்கிவ்‌ வண்ணம்‌ 
பூசனை யீசற்‌ கியற்றிய முன்னைப்‌ 
புண்ணியப்‌ பயத்தின லொருகாள்‌ 
வாச௩நாண்‌ மலர்ப்பூஞ்‌ சோலையின்‌ நீழல்‌ 
மரகதப்‌ பாறையின்‌ மருங்கின்‌ 
யோசனை கமமும்‌ மாதவிச்‌ சூழல்‌ 
ஓருமயி லாடல்கண்‌ ணுற்றாள்‌ 9 


[ ஆங்கு மயில்‌ முதலியவற்றின்‌ ஆடல்‌ பாடல்களைக்‌ 
கண்டு களிப்புடன்‌ அவள்‌ நிற்றல்‌ ] 
676 புனமயி லாடல்‌ கண்டவம்‌ மடமான்‌ 
பூந்தளி ரசோகமொன்‌ றெடுத்தே 
இனமலர்ப்‌ பசும்பூங்‌ கொடியொரு கையால்‌ 
இயலுறப்‌ பற்றுனள்‌ நோக்கி 


0674 பாவகள்‌ - அக்கினி. கணைக்கிடை - அம்பின்‌ அளவுள்ள எல்லை 
யிடத்து, முன்னளித்த - பெற்றெடுத்த, சேடன்‌ - ஆதி?சடன்‌, 
பூசனை - வழிபாடு, 

676 பாசிழை - பசும்‌ பொன்னணிகலன்‌, வரனை - கணவனை, யோசளை- 
யோசனை தூரம்‌, 


சுமதி காந்தனையடைந்த சருக்கம்‌ 218 


மனமகிழ்‌ தூங்க இருகணுங்‌ களிப்ப 
வஞ்சியங்‌ கொடியிடை துவளத்‌ : 
தனதடஞ்‌ சுமந்த வோவியப்‌ பாவை 
தன்னையொத்‌ தொருபுடை நின்றாள்‌. 10 
[ அரித்துவசன்‌ என்னும்‌ சோழர்குல மன்னனைப்‌ பற்றிய 
விளக்கங்கூறத்‌ தொடங்கி அவன்‌ படை முதலிய 
பெருமையைக்‌ கூறல்‌ ] 


677 வளைகட லாடை யுலகெலாம்‌ புரக்கும்‌ 
வளவர்வண்‌ குலத்திடை யுதித்தோன்‌ 
தளையவிழ்‌' பசும்பூர்‌ தாதகி மாலை 
தடம்புய வரைத்தலந்‌ தரித்தோன்‌ 
சளைகணாய்ப்‌ புடவி வெண்குடை நீழல்‌ 
காத்தருள்‌ புரியுஞ்செங்‌ கோலான்‌ 
உளைவயப்‌ பரியான்‌ கடக்களிற்‌ றுழவன்‌ 
ஒலிகடல்‌ பொருவுபோர்ப்‌ படையான்‌. 11 
[ அவன்‌ ஆற்றலும்‌ வனப்பும்‌ திறலும்‌ கூறுதல்‌ ] 
678 விரவலர்‌ மகுட கோடிக ளூரிஞ்சி 
விமுத்தமும்‌ பிருந்தபூங்‌ கழலான்‌ 
மருவலர்‌ பகழி யனங்கலே என்ன 
வயங்குமெய்‌ வடிவுபெற்‌ றுள்ளான்‌ 
தருமமே யுருவ மாயதன்‌ மையினான்‌ 
தருவென வுதவுகைத்‌ தலத்தான்‌ 
அருளினுக்‌ குறையு ளாயினான்‌ வென்றி 
அரித்துவ சனெனுமோர்‌ வேந்தன்‌, 29 


676 மடமான்‌ என்றது சுமதியை, ஒருபுடை - ஒரு பக்கம்‌. 


677 வளைகடலாடை - சங்குகள்‌ நிறைந்த கடலை ஆடையாக உடுத்ச, 
தாதகி- ஆத்தி, களைகணா - பற்றுக்கோடாக, உளை - பிடரி 
மயிர்‌, வயமான்‌ - வெற்றி பொருந்திய பரிமா, பொருவு - ஒப்பு, 


678 விரவலர்‌ - பகைவர்‌, உரிஞ்சி - தேய்த்து, மருவலர்பகழி - மணம்‌ 
பொருந்திய மலரம்புகள்‌, அனங்கவேள்‌ - மன்மதன்‌, தரு - 
கற்பகத்தரு, ட்‌ 


420 


[ப 

ன 
ஷு 
8 
Ee 


நல்லூர்ப்‌ 


[ அவன்‌ நல்ல மனைவியைப்‌ பெறுவான்‌ வேண்டித்‌ தீர்த்த 
யாத்திரை தொடங்கிப்‌ பல பதிகளையும்‌ கண்டு காவிரிக்‌ 
கரையை வந்தடைந்தானெனல்‌ |] 


679 கூர்தவா தரவால்‌ வனப்பினின்‌ மிகுந்த 
குணங்கெழு கன்னியை வேட்பான்‌ 
தீர்த்தயாத்‌ திரைமேற்‌ கொண்டகன்‌ புவியிற்‌ 
றிவ்வீய கங்கையே முதல 

பார்த்தினி தாடிப்‌ பரம்பர னுறையும்‌ 
பதிபல புகுந்துசே வித்துத்‌ 

தார்த்திரள்‌ துயலும்‌ புயத்தினான்‌ பொன்னித்‌ 
தீடங்கரைப்‌ பாங்கர்வந்‌ துற்றான்‌. 13 

[ அக்காலை அவன்‌ சுந்தராசலத்தின்‌ பெருமையைக்‌ கேட்டு 
அங்கு வந்தடைந்தான்‌ எனல்‌ ] 
680 பள்ளநீர்ப்‌ புணரி விரித்தினி துடுக்கும்‌ 

பார்மகள்‌ மங்கல வணிபோன்‌ 

றெள்ளரும்‌ வளங்கள்‌ பற்பல தழைத்தே 
எண்டிசை வளாகமும்‌ போற்றப்‌ 

பிள்ளைவெண்‌ மதியும்‌ அரவமும்‌ நதியும்‌ 
பேழையஞ்‌ சடைமுடிக்‌ கணிந்த 

வள்ளல்வீற்‌ றிருக்கும்‌ சுந்தரா சலத்தின்‌ 
மான்மியம்‌ வினவியாங்‌ கடைந்தான்‌, 14 


[ அவன்‌ நல்லூரை அணுகிப்‌ பார்மிசை வீழ்ந்து வணங்கிப்‌ 
புக்குத்‌ தீர்த்தமாடி இறைவனை வழிபட்டமை கூறல்‌ ] 
681 சேணிடைச்‌ சிகரங்‌ காண்டலும்‌ தனது 

சென்னிபார்‌ மிசையுற வணங்கி 
யாணர்நல்‌ வளங்கூர்‌ சவுமிய நகரை 
யெய்தினன்‌ மும்முறை சூழ்ந்து 


679° கூர்த்த - மிகுந்த, ஆதரவால்‌ - அன்பால்‌, வேட்பான்‌ - மணஞ்‌ 
செய்து கொள்வதற்காக, பரம்பரன்‌ - சிவபெருமான்‌, தார்திரள்‌- 
மாலைகள்‌, பொன்னி - காவிரி, பாங்கர்‌ - பக்கம்‌, 


660 புணரி - கடல்‌, பார்மகள்‌ - பூமிதேவி, வளாகம்‌ - உலகம்‌, 


சுமதி காந்தனையடைந்த சருக்கம்‌ 221 


பேணியந்‌ தணர்தங்‌ குழாத்துடன்‌ புகுந்து 
பீரமதீர்த்‌ தப்புன லாடி 

தாணுவா லயத்தை விதிமுறை சார்ந்து 
தாண்மலர்‌ வந்தனை புரிந்தே. 16 


[ உமையவள்‌ ஐங்கரனாதிய தெய்வங்களை வழிபட்டுப்‌ பின்னர்‌ 
சுமதி நின்றிருக்கும்‌ நந்தவனத்தை அடைந்தான்‌ எனல்‌ ] 
692 திருமலைச்‌ சொக்கி யென்னுமா துமையின்‌ 

சீறடி யன்பினல்‌ வணங்கிக்‌ 

கருமலைத்‌ தருளூங்‌ ஐங்கரன்‌ முதல 
கடவுளர்‌ சரணங்கள்‌ போற்றி 

உருமலைத்‌ திகலும்‌ வென்றிமால்‌ யாணை 
உழவனும்‌ விழைந்தன வேண்டி 

மருமலைத்‌ தளிகள்‌ கூட்டுணும்‌ நந்த 
வனத்திடைத்‌ தனித்துவந்‌ துற்றான்‌, 16 

[ மன்னன்‌ சுமதியைக்‌ கண்டு அவள்‌ பேரழகை வியந்து 
தன்‌ மனத்து நினைத்தல்‌ ] 
683 மேவியங்‌ கவனும்‌ விழைந்தன னுலாவும்‌ 

வேலையின்‌ முன்செய்நல்‌ வினையால்‌ 

பாவையங்‌ கவளைக்‌ கண்டனன்‌ கண்கள்‌ 
படைத்ததற்‌ குப்பயன்‌ படைத்தான்‌ . 

தூவியஞ்‌ சிறைய வன்னமோ மயிலோ 
தொண்டைவாய்க்‌ கிள்ள யோ வளங்கள்‌ 

ஆவிமற்‌ றதுவோ கற்பகக்‌ கொம்போ 
அரம்பையோ ஆர்‌என வயிர்த்தான்‌, 17 


681 சிகரம்‌ - கோயிற்‌ கோபுரம்‌, சென்னி - தலை, யாணர்‌ - புது 
வருவாய்‌, சவுமிய௩கர்‌ - அழகுமிக்க ஈகர்‌, தாணு - சிவபெருமான்‌, 
682 கருமலைத்தருளும்‌ - பிறவிப்‌ பிணியை நீக்கியருளும்‌, மருமலைத்து 
அளிகள்‌ - மணமலர்களைக்‌ கோதும்‌ வண்டுகள்‌, கூட்டு _ தேள்‌, 
688 பாவை - சுமதி, சிறை - சிறகு, தொண்டை - கொவ்வைக்‌ கனி, 
ஆவி - உயிர்‌, அயிர்த்தான்‌ - ஐயமுற்றாள்‌ 


222 நல்லூர்ப்‌ புரர்ணம்‌ 


[ பழவினைவயத்தான்‌ வந்துற்ற மன்னவனைச்‌ சுமதி கண்டு 
அவன்‌ பேரழகினை வியந்து எண்ணுதல்‌ ] 
684 அன்னவள்‌ தானும்‌ இருகணுங்‌ குளிர 
ஆடவர்‌ திலகனைக்‌ கண்டாள்‌ 
பொன்னணி சுடர்வேல்‌ முருகனே வல்லாற்‌ 
பூங்கணேக்‌ காமனோ வானின்‌ 
மன்னவ னுயீர்த்த குமரனே வென்ன 
மனத்தினி லயிர்த்தன ளாகித்‌ 
தன்னிலை தளர்ந்து முகமதி கோட்டித்‌ 
தமனியக்‌ கொடியி னொல்‌ கினளால்‌. 18 
[ இருவரும்‌ ஒருவரை ஒருவர்‌ நோக்கி உளத்தால்‌ காதலுறுதல்‌ ] 
685 நாந்தகத்‌ திறையுஞ்‌ சுமதியும்‌ தமது 
நயனபுண்‌ டரிககாள்‌ மலரும்‌ 
ஏந்தெழிற்‌ கண்கள்‌ எனுமலர்க்‌ குவளை 
யிணைகளும்‌ மார்கொடு தொடுத்தார்‌ 
பூந்துணர்‌ வாளி காமனுந்‌ தொடுத்தான்‌ 
புயத்தினும்‌ வனமுலைத்‌ தடத்தும்‌ 
தாந்தரித்‌ தனரால்‌ அன்னவர்‌ மோகச்‌ 
சலதியார்‌ கரைகண்டு சொல்வார்‌. 19 


[ இருவரையும்‌ இணைக்கு முகத்தான்‌ மன்மதன்‌ தன்‌ செயலைத்‌ 
தொடங்கினான்‌ எனல்‌ ] 
686 ஒருவருக்‌ கொருவர்‌ காதலங்‌ கடலின்‌ 
ஊடுபுக்‌ கழுந்தின ராகி 
இருவரும்‌ நின்றார்‌ நிற்றலுங்‌ காமன்‌ 


இவரையா னிணக்குவ லென்னாப்‌ 


684 பூங்கணை - மலரம்பு, வானின்‌ மன்னவன்‌ - இந்திரன்‌, கோட்டி - 
கவிழ்த்து, தமனியக்கொடி - பொற்கொடி. 

685. நாந்தகத்திறை- வாட்படையை உடைய அரசன்‌, புண்டரிகம்‌ 
அரித்து வசன்‌ கண்களுக்கும்‌ குவளை சுமதி கண்களுக்கும்‌ உவமை 
யாகு பெயர்கள்‌, நார்‌ - கயிறு, அன்பு, வாளி - அம்பு, சலதி 
கடல்‌. 


சுமதி காந்தனையடைந்த சருக்கம்‌ 228 


பருவமங்‌ கையினெஞ்‌ சகத்தினிற்‌ போந்தப்‌ 
பரிசெலாம்‌ உணர்த்தும்பாங்‌ குற்ற 

திருவநீள்‌ கழலான்‌ சிந்தனைப்‌ புகுந்தச்‌ 
செயல்கண்டு மங்கொடிங்‌ குழன்றான்‌. 20 


[ மன்னவன்‌ சுமதியை அணுகிப்‌ பேசாதிருத்தல்‌ ஏன்‌ என 
வினவல்‌ ] 
687 கருங்கண்வே லினை யென்‌ மார்பகத்‌ தெறிந்து 

கமலநாண்‌ மலர்முகங்‌ கோட்டிப்‌ 

பொருந்துறா தவர்போல்‌ நிற்குமா றும்மைப்‌ 
போல்பவர்‌ தமக்கியல்‌ பன்றால்‌ 

வருந்துறு தொழிவாய்‌ என்றுசெம்‌ பவள 
வாய்திறம்‌ தொருமொழி பகர்ந்தான்‌ 

திருந்துவாய்‌ முத்தம்‌ சிந்துமோ தான்நீர்‌ 
சென்றதிங்‌ கேதெனப்‌ பகர்ந்தாள்‌. 21 


[ சுமதி நாண மீதூர மொழியவும்‌ இயலாது பின்‌ இறைவன்‌ 
அருள்‌ இது எனத்தெளிந்து பேசத்‌ தொடங்கினாள்‌ எனல்‌ ] 
655 காமநீள்‌ கணிச்சி நாமத்தாழ்‌ செறித்த, 
காண்வரும்‌ நிறையெனுங்‌ கதவைச்‌ 
சேமமற்‌ றின்றி யுடைத்தலுஞ்‌ சுமதி 
சிவனரு எீதெனத்‌ தெளிந்து 
நரமவே லிறைவன்‌ றன்னெ டொன்‌ றுரையாள்‌ 
நணுகினள்‌ உரைக்கவும்‌ புகுவாள்‌ 
ஏமவூ ரலையொத்‌ தலம்வரும்‌ மனத்தாள்‌ 
எதிர்நின்றிங்‌ கினையன பகர்ந்தாள்‌. 22 


886 இணக்குவல்‌ - ஒன்றுபடுத்துவேன்‌. பரிசு - தன்மை (உணர்வை 
உணர்த்திற்று). 

887 பொருந்துறாதவர்‌ - அயலார்‌, சென்றது - இங்கு வந்துற்றது. 

688 கணிச்சி - ஒரு படைக்கருவி, நாமத்தாழ்‌ - அச்சமாகிய தாழ்பாள்‌, 
சேமம்‌ - பாதுகாப்பு, காமவேல்‌ - அச்சந்தரும்‌ வேற்படை, அலம்‌ 
வரும்‌ & சுழலும்‌. $ 


224 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ சுமதி தன்‌ ஊர்‌ பேர்‌ முதலியவற்றைக்‌ கூறி நீவிர்‌ யார்‌ இங்கு 
வந்த நோக்கம்‌ யாது என மன்னவனை வினவுதல்‌ | 


689 நம்பனை யருச்சித்‌ திறைஞ்சுமப்‌ பொருட்டால்‌ 
நாகலோ கத்தினை நீங்கி 
இம்பர்வந்‌ துதித்தேன்‌ என்பெயர்‌ சுமதி 
எந்தையும்‌ பணிக்கிறை யாமால்‌ 
உம்பரார்‌ போற்றும்‌ ஈசனைப்‌ பூசை 
உஞற்றிய பயனுமின்‌ றடைந்தேன்‌ 
கம்பமா களிற்றோய்‌ நின்குல முறையும்‌ 
கருதிய பரிசும்யா தென்றாள்‌. 23 
[ மன்னவன்‌ தன்‌ ஊர்‌, பேர்‌, நோக்கம்‌ பற்றிக்‌ கூறி மகிழ்தல்‌ ] 
690 என்றுகட்‌ டுரைப்ப வேந்தலுங்‌ குறுகி 
என்பெய ரரித்துவ சனாகும்‌ 
மன்றலஞ்‌ செழுந்தார்‌ வளவர்தம்‌ மருமான்‌ 
வையகம்‌ முழுவதும்‌ புரப்பேன்‌ 
ஒன்றிய வனப்பா லுயர்ந்தவோர்‌ கன்னி 
உறுவதை யுளத்திடைக்‌ குறித்து 
நன்றிகொள்‌ தீர்த்த யாத்திரை படர்வான்‌ 
நணுகினன்‌ அஃதுமின்‌ றடைந்தேன்‌. 94 
[ தெய்வத்தால்‌ ஒருவழியுற்ற நாம்‌ யாழோர்‌ மணம்‌ புரிகுவம்‌ 
என மன்னன்‌ கூறலும்‌ சுமதி மறுமொழி கூறத்‌ தொடங்குதல்‌ ] 


691 ஊழினா லிவ்வா நிருவருங்‌ கண்ணுற 
றொருவழி யுற்றன மிதுதான்‌ 
வீழிவா யணங்கின்‌ பாகன தருளே 
தினி யெண்ணுவ தெவன்கொல்‌ 


- 889 நம்பனை - இறங்க, இம்பர்‌ - பூவுலகம்‌, பணிக்கினை - நாகங்‌ 
களூக்கு அரசன்‌, உளுற்றிய - முயன்று செய்த, கம்பமாகளிறு - 
பகைவரை ஈடுங்கச்‌ செய்யும்‌ பெரிய யானை, 

690 கட்டுரைப்ப - சொல்ல, ருறுகி - நெருங்கி, மருமான்‌ - வழி 
வந்தவன்‌, உறுவதை - மணந்து கொள்வதை, சூடர்வான்‌ - 
செவ்லும்‌ பொருட்டு, அஃதும்‌ - தான்‌ புறப்பட்டு வந்த 
சோக்கத்தின்‌ பயனையும்‌. ; 


சுமதி காந்தன யடைந்த சருக்கம்‌ 225 


யாழினோர்‌ மணம்யாம்‌ புரிகுது மதனுக்‌ 
கிடமுமீ தாகுமா லென்னத்‌ 

தாழிவாய்க்‌ குவை யுண்கணா ளிசைந்து 
தண்ணகை கோட்டின ஞரைப்பாள்‌. நிச்‌ 


[ கந்தருவமணம்‌ மறைவிதிக்‌ கொத்ததெனினும்‌ உலகியல்‌ 
முறைப்படி பெற்றோ ருடன்பாடுபெற்று மணந்து 
கொள்வோமெனச்‌ சுமதி கூறுதலும்‌ அவன்‌ 
உடன்படுதலும்‌ ] 

699 தந்திரி ஈல்யா ழினர்மண மதுதான்‌ 
சதுர்மறை விதியென்ப தேனும்‌ ' 
எந்தைமுன்‌ னெய்தி யங்கிவேட்‌ டுறுதல்‌ 
இறைவமற்‌ றுலகிய லாமால்‌ 

சிந்தைநீ கவலேல்‌ என்றன எவனும்‌ 
தேறுதற்‌ பொருட்டுநீள்‌ முடிமேல்‌ 
கொந்தலர்‌ தாமங்‌ கழித்தனன்‌ கொடுத்தான்‌ 
கோற்றொடி யவளுங்கைக்‌ கொண்டாள்‌. 26 
[ சுமதி நல்லூர்‌ இறைவனை வணங்கிக்‌ காதலனோடு 
நாகருலகம்‌ செல்ல முற்படல்‌ ] 
693 நாகர்தம்‌ முலகிற்‌ செல்லுதல்‌ புவிமேல்‌ 
நரர்தமக்‌ கியலுவ தன்றால்‌ 
ஏகுமா றெவ்வா றென்றவ னிசைப்ப 
ஏந்திழை யிடர்ப்படா வண்ணம்‌ 
போகுதல்‌ புரிவே னிறையரு எதனாற்‌ 
புலம்பல்நீ யென்றவ னோடும்‌ 
மாகநீள்‌ மதியம்‌ முடித்தவன்‌ பாதம்‌ 
வணங்கினள்‌ விடைகொண்டு மீண்டாள்‌, 27 


691 ஊழினால்‌ - விதிப்பயனால்‌, பாகன்‌ - சிவபெருமான்‌, யாழிஜோர்‌ 
மணம்‌ - கந்தருவ மணம்‌, தாழி - நீர்த்தாழி, தண்ண _ 
முறுவல்‌, 

692 தந்திரி - யாழ்‌ ஈரம்பு முடுக்கும்‌ உறுப்பு, அங்கி வேட்டு - 
வேள்விச்‌ சடங்கினை செய்து, தாமம்‌ - மாலை, 

693 ஏகுமாறு - செல்லுதற்கு வழி, மாகம்‌ - ஆகாயம்‌, 

த, 2-30 


226 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ அரசன்‌ பிலத்தின்‌ வழியே செல்லுதற்குரிய உருவத்தையும்‌, 


குளிகையையும்‌ சுமதி அவனுக்களித்து இருவரும்‌ 
ஈாகருலகம்‌ அடைதல்‌ ] 


694 செல்லுமப்‌ பிலத்தின்‌ உருக்கொடுத்‌ தவற்குச்‌ 

செங்கையிற்‌ குளிகையொன்‌ றளித்துப்‌ 

பல்லவங்‌ கலற்றும்‌ பசத்தினுள்‌ புகுந்தாள்‌ 
பார்த்தி த்‌ திலகனு மாங்கு 

வல்லிதிற்‌ சென்றான்‌ கன்னல்முன்‌ றதனில்‌ 
வாளரா வுலகினை யடைந்தார்‌ 

எவ்லொளி மணிப்பூண்‌ பாங்கியர்க்‌ கெல்லாம்‌ 
இசைந்‌ வா நிசைத்தன ளன்ஜோர்‌. 28 


[ சுமதி தன்‌ தந்தையிடம்‌ நிகழ்ந்ததைக்‌ கூற அவன்‌ தன்‌ உரகச்‌ 


சுற்றத்தோடு மன்னனை எதிர்கொள எழுதல்‌ ] 


695 செவிலியர்க்‌ குரைப்ப வவரும்நற்‌ ராய்க்குச்‌ 
செப்பினர்‌ செப்பலு மவளும்‌ 
புவியினை ப்‌ பரிக்கும்‌ உரகவேமர்‌ தனுக்குப்‌ 
புகன்றனள்‌ புகறலும்‌ ஆரம்‌ 
அவிரொளி மணிகள்‌ ஆயிரம்‌ 
ட்‌ ஆதபர்‌ கடுப்பத்‌ 
தவிசினின்‌ றிழிந்து வாசுகி முதல 
சர்ப்பவேந்‌ தர்புடை சூழ, 29 


sos டட உட 


[ ஆதிசேடனும்‌ வளவனும்‌ ஒருவரை ஒருவர்‌ கண்டு வணங்கி 


மணத்திற்குடன்பட்டு ஓர்‌ மாமணி மண்டபம்‌ சேர்தல்‌ ] 


696 சென்றனன்‌ பருதி குலத்தினி லுதித்த 
திறல்கொள்வேந்‌ தனையெதிர்‌ கொண்டாள்‌ 
ஒன்றிய வவனும்‌ முறைபணிந்‌ தெழுந்தான்‌ 
ஒருவருக்‌ கொருவர்நன்‌ குரையா 


a 


694 


695 


பாலம்‌ - சுருங்கை வழி, உரு - வடிவம்‌, குளிகை. மந்திரமணி, 
பல்லவம்‌ - அசோகந்தளிர்‌, கன்னல்‌ - ஒருகால அளவு, 
உலகு - நாகலோகம்‌, எல்‌. சூரியன்‌, 
காதல்‌ இயைந்த நிலை, 


உரகவேந்தன்‌ - நாக அரசன்‌ (ஆதிசேடன்‌), ஆதபர்‌ - சூரியர்‌, 


தவிசு - ஆசனம்‌, இழிந்து - இறங்கி, சர்ப்பவேந்தர்‌ - நாக 
மன்னர்கள்‌. 


வாளரா 
இசைந்தவாறு - தங்கள்‌ 


சுமதி காந்தனையடைந்த சருக்கம்‌ 257 


இன்றுதா னன்றே எமக்குநன்‌ சொன்‌ 
றிருவரு மன்பொடுந்‌ தழுவி 

மன்றலந்‌ தொடையல்‌ கான்றதோர்‌ பசும்பொன்‌ 
மாமணி மண்டபம்‌ புகுந்தார்‌. 30 


[ நாகராசன்‌ தன்‌ மகளை முறைப்படி மணவினை செய்தளித்து 
வேண்டும்‌ வரிசைகளை யெல்லாம்‌ நல்குதல்‌ ] 
697 அரியணை தன்மேல்‌ அரசனை யிருத்தி 
ஆங்குச்செய்‌ வரிசைக ளியற்றிப்‌ 
புரிகுழல்‌ மடந்தை மணவினை முடிப்பான்‌ 
பொருந்துதன்‌ கிளைக்கெலாம்‌ உணர்த்தித்‌ 
திருமகள்‌ தன்னைப்‌ பாற்கடல்‌ மேனாட்‌ 
செங்கண்மா யனுக்களித்‌ ததுபோல்‌ 
இருவருங்‌ களித்து வாழுமின்‌ என்னா 
இரும்புன லதனெொடுங்‌ கொடுத்தான்‌. 31 


[ பல்வகை மணி முதலிய செல்வங்களோடு தோழியர்‌ பலரையும்‌ 
சீதனமாக அவன்‌ வழங்குதல்‌ ] 
698 பாயிருள்‌ பருகிப்‌ பகலெதி ரெடுக்கும்‌ 
பன்மணிப்‌ பேழைகள்‌ பலவும்‌ 
ஏயின மணிப்பொன்‌ மகுடமே முதல 
இலகொளிப்‌ பணிகளெவ்‌ வெலையும்‌ 
தூயமென்றூசின்‌ ரொகைகளும்‌ வாசச்‌ 
சுண்ணமே முதலிய வனைத்தும்‌ 
சாயலி னெழுகுஞ்‌ சேடியர்‌ பலரும்‌ 
தையலுக்‌ கடுத்துமுன்‌ வீடுத்தான்‌, a2 


696 பருதி - கதிரவன்‌, உரையா - உரைத்து (ஈன்மொழி கூறி), 
மன்றல்‌ - நறுமணம்‌, நான்ற - தொங்கவிடப்பட்ட. 

697 வரிசை - சடங்குகள்‌, கிளை - சுற்றம்‌, மாயன்‌ .ஃ திருமால்‌, 
இரும்புனஸ தஜெடுங்‌ கொடுத்தான்‌, தாரைவார்த்து மகளை மனம்‌ 
செய்து தந்தான்‌ என்றபடி. 

698 பாயிருள்‌ - பரந்த இருள்‌, பகலெதிரெடுக்கும்‌ - சூரியனுக்கு 
ஒப்பாக விளங்கும்‌, ஏயின - பொருந்திய, பணிகள்‌ - அணி 
கலன்கள்‌, தூசு - ஆடை, தையல்‌ - சுமதி, 


226 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ நாகலோகத்தில்‌ இருவரும்‌ எட்டுநாளிருந்து பின்‌ நிலவுலகத்திற்கு 
வரக்‌ கருத சேடன்‌ குளிகை கொடுத்துச்‌ செல்ல 
உடன்படுதல்‌ ] 


699 மணவினை முடித்த பின்னர்நா லிரண்டு 

வைகலு! மனமகிழ்‌ தூங்கப்‌ 

பணமணி நாகர்‌ உலகினில்‌ வாழ்ந்தார்‌ 
பாரினே குதுமினி யென்ன 

நிணமலி வேற்கை நிருபனும்‌ உரைப்ப 
நீளரா மீவந்தனு மிசைந்து 

குணமிகு வரிசை யாவையும்‌ புரிந்து 
குளிகையும்‌ ஒன்‌ றுகை கொடுத்தான்‌. 33 


[ சுமதியும்‌ வளவனும்‌ பிலத்தின்‌ வழியே புக்குநல்லூர்‌ புக்கு 
இறைவனை வணங்கிப்‌ பின்‌ கோயிற்றிருப்பணி புரிய 
எண்ணுதல்‌ ] 

700 கொடுத்தவன்‌ விடுப்ப விருவரு மன்பாற்‌ 

குரவரைப்‌ பணிந்தனர்‌ விடைகொண் 

அடுத்தவப்‌ பிலத்தின்‌ வழியினால்‌ ஈல்லூர்‌ 
அடைந்தைய்யன்‌ சேவடி பணிந்தார்‌ 

கடுத்ததும்‌ பியமைக்‌ கண்டனு மவர்க்குக்‌ 
கருணைபூத்‌ தனன்கயிங்‌ கரியம்‌ 

தொடுத்தனன்‌ கோயில்‌ புதுக்குவ னென்னத்‌ 

தொடுகழல்‌ வேந்தனுங்‌ குறித்தான்‌, id 


699 நாலிரண்டுவைகல்‌ - எட்டுகாள்‌, ஏகுதும்‌ - செல்வோம்‌, நிணம்‌ 


கொழுப்பு, நிருபன்‌ - மன்னன்‌, வரிசை - சீதனப்பொருள்‌, 


700 குரவரை - தந்‌ைத தாயரை, கடுத்ததும்பியமைக்கண்டன்‌ - வீடம்‌ 
விளங்கும்‌ கரிய கண்டத்தையுடைய சிவபெருமான்‌, 


கயிங்கரியம்‌ - 
ஈற்பணிகள்‌, குறித்தான்‌ - எண்ணினன்‌, 


சுமதி காந்தனையடைந்த சருக்கம்‌ 229 


[ மன்னன்‌ இறைவனுக்குத்‌ திருக்கோயிலை நாவல்‌ கிளிச்சிறை 
முதலிய பொன்னால்‌ எடுத்து மணிகளால்‌ தூபியமைத்துத்‌ 
தன்‌ பெயரால்‌ ஒரு மதாணியும்‌ அமைத்தளித்தல்‌ ] 


701 நாவலம்‌ பொன்னால்‌ கிளிச்சிறை யதனால்‌ 

நலங்கெழு மாழைபொன்‌ போல 

மேவரு மொளிசே ராடக மதனால்‌ 
விளங்கிய நவமணி யவற்றால்‌ 

தூவியே முதல வாகிய பணிகள்‌ 
சுந்தர நாயகர்க்‌ கியற்றிக்‌ 

காவலன்‌ தன்பேர்‌ பொறித்ததோர்‌ மதாணி 
கருணைகூர்‌ நடேசனுக்‌ களித்தான்‌. 2ம்‌ 


[ அவன்‌ பல ஊர்களையும்‌ பசுக்களையும்‌ நாடகக்‌ கணிகையரையும்‌ 
இறைவனுக்கு மானியமாக அளித்தான்‌ எனல்‌ ] 


702 பொன்விளை சழனி யூர்பல சேர்த்துப்‌ 

பொழியும்பாற்‌ குடம்நிறை செருத்தல்‌ 

நன்னிறக்‌ கபிலை யாயிரம்‌ உதவி 
நாடகக்‌ கணிகையர்‌ அனேகர்‌ 

சன்னிதிச்‌ சிறப்ப மகிழ்ந்தன னருளித்‌ 
தாழ்வியா னூன்விதி முறையால்‌ 

மன்னிய பூசை யியற்றுபு விசேட 
வகைமுறைத்‌ திருவிழா நடாத்தி 26 


[ சோழ மன்னன்‌ ஆங்குத்‌ தன்‌ மனைவியோடு அரசு வீற்றிருந்தான்‌ 
சுமதி ஆங்கோர்‌ புண்ணிய தீர்தமமைத்தாள்‌ எனல்‌ ] 


703 எந்தையெம்‌ பெருமான்‌ சுந்தர நாதன்‌ 

இணையடி யிறைஞ்சிவேல்‌ வேந்தன்‌ 

நந்தலி லன்பால்‌ அப்பதி யதன்கண்‌ 
அரசுவீற்‌ றிருந்தன னவளும்‌ 


701 நாவல்‌, கிளிச்சிறை, மாமை இவை பொன்னின்‌ வைகள்‌, 
ஆடகம்‌ - பொன்‌, தாவி - ஸ்தூபி (கோபுரம்‌), பொறித்த - 
எழுதிய, மதாணி- பரக்கம்‌, 

702. கழனியூர்‌ - வயல்கள்‌ நிறைந்த ஊர்‌, செருத்தல்‌ - பால்மடி, 
கபிலை - பசு. 


20 நல்லூர்ப்‌ புராணம்‌ 
சிந்தையன்‌ புடன்மூன்‌ றம்பிடை யிறைக்குத்‌ 

தென்‌ திசை மருங்கினோர்‌ தீர்த்தம்‌ 
தந்தனள்‌ புரிந்து மகிழ்ந்தன ளாகித்‌ 

தன்பதி யவனெடு மமர்ந்தாள்‌. 37 


[ பல்லூழி இருவரும்‌ அந்நல்லூரில்‌ வாழ்ந்து பின்‌ தேவ 
லோகத்திற்‌ பதினாயிரமாண்டுறைந்து இறுதியில்‌ 
வீட்டுலகெய்தினர்‌ எனல்‌ ] 
704 அன்னக ரதன்கண்‌ ஊழிபல்‌ காலம்‌ 
அகமகிழ்க்‌ திருவரு மமர்ந்து 
பொன்னக ரதனிற்‌ கற்பமோ ரயுதம்‌ 
புரந்தரச்‌ செல்வமுற்‌ றுறைந்தே 
பின்னலஞ்‌ சடிலத்‌ திறையரு ளஎதனாற்‌ 
பேரின்ப வீட்டுல கெய்தி 
மன்னிவீற்‌ றிருந்தார்‌ அன்னவர்‌ பெருமை 
வகுத்துரைப்‌ பதனையார்‌ வல்லார்‌. 38 
[ சுமதி கண்ட கன்னி தீர்த்தத்தில்‌ மூழ்கி வழிபட்டோர்‌ 
எய்தும்‌ பலன்‌ கூறுதல்‌ ] 
706 மேவுகார்‌ திகைநற்‌ நிங்களின்‌ வெள்ளி 
வீரும்புவா ரத்தினச்‌ சுமதி 
ஆவலாற்‌ கண்ட கன்னிகா தீர்த்தத்‌ 
தாடுநர்‌ நினைத்தவை யெல்லாம்‌ 
தாவிலா தடைந்து தராதல முழுதும்‌ 
தண்குடை நீழலிற்‌ புரந்தே 
ஓவிலா மரபாற்‌ கற்பக நீழல்‌ 
உற்றுவீற்‌ றிருப்பது சரதம்‌. 39 


708 நக்தலில்‌ - குறைதலில்லாத மூன்று வில்லளவு, புரிந்து - 

உண்டாக்கி, 

704 பொன்னகர்‌ - துறக்கம்‌, அயுதம்‌ - பதினாயிரம்‌, புரந்தரச்‌ 
செல்வம்‌ - இந்திரனுடைய செல்வம்‌. 


705 வாரம்‌ - கிழமை, தாவிலாது - குறையாது, ஓவீலா - நீங்குத 
வில்லாத, சரதம்‌ - உண்மை, 


சுமதி காந்தனையடைந்த சருக்கம்‌ 231 
[ இச்சருக்கம்‌ ஓதுவார்‌ கேட்பார்‌ எய்துப்‌ பலன்‌ கூறுதல்‌ ] 
706 சொற்றவிக்‌ காதை யெழுதுநர்‌ கேட்போர்‌ 

தொல்லை வல்வினைச்சிமிட்‌ பொருவிக்‌ 

கற்றையஞ்‌ சடிலத்‌ தெம்பிரானமருங்‌ 
கயிலையங்‌ கிரியில்வீற்‌ றிருப்பார்‌ 

பொற்றளிர்‌ கவற்றி யனிர்சமென்‌ போதைப்‌ 
புறங்கண்டு தூவிபோன்றுள்ள 

. சிற்றடி யுமையாள்‌ பங்கினன்‌ நல்லூர்‌ 

சேர்ந்துளார்‌ பெருமையா ருரைப்பார்‌. 40. 


( சுமதி காந்தனையடைந்த சருக்கம்‌ முற்றும்‌ ) 


706 சிமிட்பு - அகப்படுதல்‌, ஒருவி - நீங்கி, தூவி - அன்னத்தின்‌ 
மயிர்‌. 


பதினைந்தாவது 
சங்கு கன்னச்‌ சருக்கம்‌ 
[சங்கு கன்னன்‌ வரலாற்றைச்‌ சூத முனிவரிடம்‌ முனிவர்கள்‌ 
கூறுமாறு வேண்டல்‌ ] 


( கலி விருத்தம்‌ ) 


707 வில்லெயினர்‌ தங்கள்விறல்‌ வேந்தனிறை யோளை 
வல்லியுமை நங்கையுடன்‌ வந்தனை!) ரிந்தே 
நல்லகுண மக்கள்பெறு நற்கதையை மேலோர்‌ 
சொல்லுகென லும்பெரிய சூதமுனி சொல்வான்‌. 1 


[ மாளவ௩கரை யாடண்ட வேடர்குல வேந்தன்‌ சங்குகண்ணன்‌ 
எனல்‌ ] 
708 நாளவன சத்திருந யந்தினிது வைகும்‌ 
மாளவமெ னும்பெரிய மாநகரி யாள்வோன்‌ 
மீளிவிற லானடல்செய்‌ வேடர்குல வேந்தன்‌ 
ஆளியனை யானடையா ரையமரில்‌ வென்றான்‌. 2 


[ சங்குகன்னன்‌ சிறப்புக்‌ கூறுதல்‌ ] 

709 பன்னகமெ டுத்தபுவி பாங்கொடுப ரிக்கும்‌ 
பொன்னணி வயங்குபுய பூதரன்‌ நுடங்கும்‌ 
மின்னவிரும்‌ வாளுழவன்‌ மேதகைய சங்கு 


கன்னனெனும்‌ நாமனெழிற்‌ காமனை நிகர்த்தோன்‌. 3 


797 எயினர்‌ - வேடர்‌, வேந்தன்‌ - சங்குகன்னன்‌. 


708 நாளவனசம்‌ - தண்டினையுடைய தாமரை, திரு - இலக்குமி, ஈகரி- 
நகரம்‌, அடல்‌ செய்‌ - போர்‌ புரியும்‌, ஆளி- சிங்கம்‌. அடை 
யாரை - பகைவரை, 

709 பன்னகம்‌ - பாம்பு (ஆதிசேடன்‌), பரிக்கும்‌ - தாங்கும்‌, பூதரன்‌ - 
மன்ளள்‌, 


சங்கு கன்னச்‌ சருக்கம்‌ 233 


[ அவன்‌ மகப்பேறு வேண்டி மூன்று மனைவியரை மணந்தான்‌ 


எனல்‌ ] 


710 புத்திரன்நி மித்தம்வளர்‌ பூவையர்கள்‌ மூவர்‌ 


முத்தகமு ரிஞ்சுமுலை மொய்குழலின்‌ நல்லார்‌ 
உத்தமம ணத்தொழி லுவப்புடன்‌ முடித்தான்‌ 
அத்தகைபு ரிந்தும்மக வின்றியயர்‌ கின்றான்‌. ச 


[ மகப்பேறுவேண்டி பல்வகைத்‌ தானங்கள்‌ புரிந்தான்‌ அவன்‌ 


711 


எனல்‌ ] 
அந்தணர்‌ தமக்கும்வரும்‌ ஆதுலர்த மக்கும்‌ 
சிந்தனை மகிழ்ந்துகிதி சிந்தியுல கிள்கண்‌ 
இந்திர தருத்தனையு மீகையினில்‌ வென்றே 
முந்துமுயர்‌ தானவகை முற்றவு முடித்தான்‌. 6 


[ அவன்‌ தீர்த்த யாத்திரை செய்து வரும்காலை நாரதமுனிவரைக்‌ 


712 


713 


காணல்‌ 1] , 


கங்கைமுத லாயநதி காதலுட ஒடி 

எங்கள்பெரு மானுறையும்‌ எப்பதியும்‌ நாடிப்‌ 

பங்கய மலர்க்கழல்‌ பணிந்துசெலும்‌ நாளில்‌ 

மங்கல௩ல்‌ யாழ்மகதி மாமுனி யெதிர்ந்தான்‌. 6 


[ சங்குகன்னன்‌ நாரதரை வேண்டுதல்‌ ] 


கானவர்கு லக்குரிசில்‌ கானமுனி வன்றாள்‌ 

ஊனமில தாமுவகை யுற்றுடன்வ ணங்கி 
வானமுனி வோர்தலைவ மக்களையி லாவென்‌ 

எனப்து ணும்‌ எய்‌ யென்றான்‌. 7 


710 
711 


712 
718 


முத்தகம்‌ - என்றை ந மகவீன்றி - மக்கட்‌ பேறின்றி, 


ஆதுலர்‌ - இரவலர்‌, சிந்தி - அளித்து, இந்திரதரு - கற்பக 
வீருட்சம்‌, 


ணை எ 


மகதியாழ்‌ முனி - நாரதன்‌. 
கானவர்‌ - வேடர்‌, கானமுனிவன்‌ - நாரதன்‌, ஈனம்‌. குறை 


இழிவு. 


244 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ ரீ முற்பிறவியில்‌ அந்தணனாயிருந்து ஒரு பசுவைக்‌ கோல்‌ 


7144 


கொண்டு புடைத்தனை என நாரதர்‌ கூறல்‌ ] 
நாரதனு மவ்வுரை நயந்துமகிழ்‌ வெய்தி 
வீரமிகு வேடர்குல வேந்தவிது கேளாய்‌ 
ஓரின்முனம்‌ நீ பனவன்‌, ஓர்‌ பசுவை மேனாள்‌ 
ஈரம திலாதுகழை யேந்தினையொ றுத்தாய்‌. 8 


[ அதனால்‌ நீ வேடர்குலத்‌ துதித்தாய்‌ அன்றியும்‌ கன்றிற்குப்‌ 


716 


பால்‌ விடாது கறந்தனை யாதலின்‌ மகப்பேறின்றி 
உழல்கின்றாய்‌ எனல்‌ ] 

அன்னபரி சாலெயினர்‌ ஆதிபதி யானாய்‌ 

பின்னிலுமவ்‌ ஆனினிது பெற்றகுழக்‌ கன்றிற்‌ 

கின்னலுறப்‌ பால்வீடுத லின்றி நனிகொண்டாய்‌ 

மன்னவத னன்மகவி லாதவகை கண்டாய்‌. 9 


[ அத்தீவினைகள்‌ அகல உபாயங்‌ கூறுவேன்‌ கேள்‌ என 


716 


நாரதர்‌ கூறல்‌ | 
அவ்வகைய தீவினை யகற்றியினி துய்யச்‌ 
செவ்விய உபாயமது செப்புது முவப்பால்‌ 
எவ்வமதி லாதவகை கேட்டிடுதி என்ன 
மவ்வல்‌ நகை பங்கனை வணங்கிமொழி கின்றான்‌. 10 


( கலித்துறை ) 


{ காவிரித்‌ தென்கரையில்‌ ஒரு புண்ணியத்‌ தலமுளது எனல்‌ ] 


717 


பரவு தீம்புனற காவிரித்‌ தென்கரைப்‌ பாங்கில்‌ 

அரவ நீண்முடி யெம்பிரா னினிதமர்ம்‌ துறையக்‌ 

குரவு பாடலங்‌ கும்மஞ்‌ சாந்தமுங்‌ குலவி 

விரவு சோலைசூழ்‌ சவுமிய ஈகரொன்று விளங்கும்‌. 11 


714 


714 
716. 
717 


ஓரின்‌ - ஆராய்ந்தால்‌, பனவன்‌ - அந்தணன்‌, ஈரமதிலாது - 
இரக்கமில்லாமல்‌, கழை - மூங்கில்‌ ஒறுத்தாய்‌ - அடித்துத்‌ 
துன்புறுத்தினாய்‌, 

ஆதிபதி (அதிபதி) - கலைவன்‌, அரசன்‌. 
எவ்வம்‌ - குற, மவ்வல்‌ - முல்லைமலர்‌ 
குரவு முதலியவை - மலர்‌ மரங்கள்‌. 


சங்கு கன்னச்‌ சருக்கம்‌ 5 


[ அத்தலத்திற்‌ சென்று பிரமதீர்த்தமாடி அந்தணர்க்கு பசுக்களைத்‌ 


தானம்‌ செய்‌ எனல்‌ ] 


ப த 


718 அத்த லத்தினைச்‌ சென்றுநீ யன்பொடும்‌ வணங்கி 


முத்த வண்டுறை பிரமகுண்‌ டந்தனில்‌ மூழ்கி 
நித்தன்‌ சேவடி நேரிழை தன்னெடும்‌ பணிந்தே 
உத்த மக்குலத்‌ தோர்க்கொரு நூறுகோ வுதவின்‌ 19 


[ அத்தலத்து இறைவனை வணங்கிப்‌ புத்திரர்களைப்‌ பெறுக என 


அவன்‌ நல்லூர்‌ வருதல்‌ ] 


£19 புரிந்த தீவினை தவிரும்மீ புத்திரற்‌ பெறுவை 


விரைந்து செல்கென நாரதன்‌ வீடுத்தயல்‌ சென்றான்‌ 
கரந்த நாறுபூய்‌ குஞ்சியா னத்தலம்‌ நாடி 
இரங்கு வார்கழ லெயினரோ டங்குவந்‌ கிறுத்தான்‌. 45 


[ சங்குகன்னன்‌ நாரதர்‌ கூறியவாறே இறைவனை வழிபட்டுத்‌ 


தானங்களைச்‌ செய்தல்‌ ] 


720 வந்தவ்‌ வேட்டுவத்‌ தலைவனும்‌ வளங்கெழு கல்லூர்‌ 


அந்த மில்புகழ்ப்‌ பிரமகுண்‌ டத்தினி லாடி 
எந்தை யெம்பிரான்‌ சேவடிக்‌ கமலங்க ளிறைஞ்சி 
முந்து வேதியர்க்‌ கான்‌ பல முறையினிற்‌ கொடுத்தான்‌. 14 


! ஓரு திங்கள்‌ பட்டினி விரதமிருந்து இறைவனைப்‌ பூசித்துப்‌ பின்‌ 


அவன்‌ தன்‌ பதி வந்தடைந்தான்‌ எனல்‌ ] 


721 மாத மொன்றவன்‌ உண்டிநீத்‌ தப்பதி வைகித்‌ 


தாத கித்தொடை சூடிய சவுமிய காதர்க்‌ 
கேத மின்றிய வன்பினுற்‌ பணிபல வியற்றி 
வேத நாதனை விடைகொண்டு தன்பதி மீண்டான்‌, 46 


718 
719 


720 


721 


நித்தன்‌ - நிலைபேறுடைய கடவுள்‌, நூறுகோ - நூறு பசுக்கள்‌. 
தவிரும்‌ - நீங்கும்‌, குஞ்சி - தலைமயிர்‌, இரங்குவார்கழல்‌ - ஒலிக்‌ 
கின்ற நீண்ட கழல்‌. 

பிரமகுண்டம்‌ - பிரமதீர்த்தம்‌, வேதியர்க்கு ஆன்பல கொடுத்தான்‌, 
ஆன்‌ - பசு, 

உண்டிரீத்து - உணவு இன்றி (உபவாசம்‌), வைகி .. தங்கி, 
தாதகி - ஆத்தி, தொடை - மாலை, பணி - தொண்டு, 


866 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 


(அவன்‌ மனைவியர்‌ மூவரும்‌ மூன்று மக்களைப்‌ பெற்றனர்‌ எனல்‌ ] 


722 


793 


724 


726 


726 


727 


722 


மீண்டு தன்பதி வந்தருள்‌ வேடர்தம்‌ பெருமான்‌ 
ஆண்டொ ரெல்லையின்‌ மனைவியர்‌ மூவர்க்கு மன்பாற்‌ 
மூண்டு தீபமொத்‌ தொளிதரு தோன்றலார்‌ மூவர்‌ 
ஈண்டுதன்‌ குலச்‌ செல்வமே யென்னவீன்‌ றெடுத்தான்‌. 16 


ஆளி மொய்ம்‌ னன 

. மோர்‌ ... முதலைக்‌ ன்றன. 
மீளியேனையா தமை... விட்ட.  சீடென்று 
வக கல்‌ கன்ளித்கான்‌. 17 


திங்களாய்‌ கொழு ... ... ... டவல தப 
பங்கன தடியினை வந்தனை நன்னன்‌ ன வ தட 
வெங்கள்விட ... ... தர்‌ க ளோடுமவன்‌ ... ... ஃ 

கட்ஸ்‌ மீனவ மடைந்தான்‌ ... ... ... 18 


அடை ... ந்து மூழ்கியே... 
ற்ப யாளடி உ குடந்தம்பட்டேத்தி . 
மிடைந்த ... ... ... டங்கொள்‌ அக்கரன்‌ 
. யாண்டு மூன்றெல்லை. 19 


போந்த வேட்டுவ ... ... ப 


வேந்தனும்‌ புரிந்தன னாகு ... ... ... ... 
யேந்துபூண்‌ முலைபங்க  ... .. 


க்‌்‌ கயிலைமால்‌ ரதன்‌ யடைந்தான்‌. 20 
அடைதலோடுமச்சி ... ... . திக்கேதகியே 
. ப யரிமைபூன்‌ டுயர்ந்தார்‌ 
விடையுயர்த்தனைருள்‌. ட வ ose es 

கற்பகக்‌ கயிலைசார்ந்‌ 'திருக்தாள்‌.. 21 


அமல்‌ ல்‌ 


ஆண்டோரெல்லையின்‌ - ஓராண்ட னில்‌, §தோன்றலார்‌ - 


புத்திரர்கள்‌. 

729 ஆம்பாடல்‌ முதல்‌ 727 ஆம்‌ பாடல்‌ வரையுள்ளவை ஏட்டில்‌ 
சிதைந்து விட்டன. இவற்றுள்‌ சங்குகள்னன்‌ தன்‌ மக்களோடு 
ஈல்லூரடைந்து மங்கை பாகனையும்‌ மற்றுள்ள கெய்வங்களையும்‌ 
வழிபட்டுப்‌ பற்பல தானங்கள்‌ செய்து ஆண்டுள்ள தீர்த்தங்களிற்‌ 
படிந்து ஒழுகிக்‌ கயிலைமால்‌ வரை சென்று இறைவனை வணங்கி 
இருக்கை கூறப்பெற்றுள, 


சங்கு கன்னச்‌ சருக்கம்‌ 237 


[ சங்குகன்னன்‌ துறக்கத்திற்‌ பல்வேறு நலங்களை எய்திப்‌ பின்‌ 
அந்தணர்‌ குலத்தில்‌ பிறந்து இறைவனை வழிபட்டுச்‌ 
சிவகதியடைந்தான்‌ எனல்‌ ] 
728 பின்னர்‌ வேட்டுவத்‌ தலைவனும்‌ பிறங்குஈல்‌ லூரிற்‌ 
பன்ன வக்குலத்‌ தவதரித்‌ தெழுகடற்‌ படிந்தே 
. “முன்ன வன்கழல்‌ முறைமையில்‌ வணங்கியாவ்‌ குறைந்து 
தன்னை யொப்பதோர்‌ சிவகதி சார்ந்து வீற்றிருந்தான்‌. 92 


[ இச்சருக்கம்‌ சொல்லுவோர்‌ கேட்போர்‌ எய்தும்‌ பலன்‌ கூறுதல்‌ ] 


729 கூறுமிக்கதை சொல்லுகரர்‌ கேட்குநர்‌ குறிக்கொண்‌ 
மறி லன்பின லெழுதுகர்‌ இப்பூவி புரந்தே 
யாறு சூடிய வண்ணல தருளி லழியாப்‌ 
பேறு பெற்றிருப்‌ பாரிது சரதமே பெரிதும்‌. 28 


( சங்குகன்னச்‌ சருக்கம்‌ முற்றும்‌ ) 


ட டயட ட டவ்‌ 


728 பன்னவகுலம்‌ - அந்தணர்‌ குலம்‌, ஏழுகடல்‌ - சத்தசாகரத்‌ தீர்த்தம்‌, 


729 ஈறில்‌ அன்பு - முடிவில்லாத பக்தி, புரந்து - ஆண்டு, . சரதம்‌ - 
உண்மை. d 


பதினாறாவது 
கிராத மோட்ச சருக்கம்‌ 


[ முனிவர்கள்‌ ஒரு வேடன்‌ மோட்சம்‌ பெற்ற வரலாற்றைச்‌ 
சூத முனிவரிடம்‌ கேட்டல்‌ ] 


( கலி விருத்தம்‌ ) 


730 மாத போதனர்‌ வள்ளலை யேத்தியே 
ஓத நீருலகத்‌ திலோர்‌ வேட்டுவன்‌ 
தீதி லாக்கதி சேர்ந்தமை செப்பெனச்‌ 
சூத மாமுனி சொல்லத்‌ தொடங்கினன்‌. 1 


[ கவுடதேசத்து ஓர்‌ அந்தணன்‌ தன்குல ஒழுக்கத்தோடு 
வாழ்ந்தான்‌ எனல்‌ ] 
731 கவட தேசத்தோர்‌ காண்டகு மந்தணன்‌ 
அவனி போற்றும்‌ அரிக்கு லத்தினன்‌ 
தவறி லக்கினி சாலைவ எர்பதி 


உவகை கூர வுறைந்தனன்‌ வாழும்நாள்‌. 3 


[ அவன்‌ தவறான ஆசையினால்‌ பிதிரர்களுக்களிக்கும்‌ பொருள்களை 
ஒரு மறையவனில்லதினின்றும்‌ கவர்ந்தான்‌ எனல்‌ ] 
£92 தென்பு லத்தவர்க்‌ கூட்டும்‌ திரவியம்‌ 
தன்க ணாசையி ற்றவ றாகியே 
வன்க ணுற்றொரு மாமறை யோனிலத்‌ 
தின்க ணெய்தீயெல்‌ லாங்கவர்ந்‌ தேகினான்‌. 3 


780_ தபோதனர்‌ - முனிவர்கள்‌, வள்ளல்‌ - இறைவன்‌, ஓதம்‌ - அலை. 
81 அரிக்குலம்‌ - அக்கினிக்குலம்‌, அரி - நெருப்பு, கூர - மிக. 


789 தென்புலத்தவர்‌ - பிதிரர்‌, திரவியம்‌ - எள்ளு கொள்வ முதலிய 
தானியங்கள்‌, கவர்ச்தேகினள்‌ - திருடிச்செள்றாள்‌. 


கிராத மோட்ச சருக்கம்‌ 269 


[ உழுந்து முதலாய பொருள்களைக்‌ கவர்ந்துண்டு வாழ்ந்து பின்‌ 


இறந்து கூற்றுவனுல கெய்தினானெனல்‌ | 


733 உழுந்துக்‌ தேனும்‌ உணக்குந்‌ துவரையும்‌ 
செழுந்துப்‌ போடு திலமும்பாற்‌ சாடியும்‌ 
அழுந்து மின்னவை யாதி கவர்ந்துதிக்‌ 
கொழுந்து போற்றுய்த்‌ துக்‌ கூற்றுல கெய்திஞன்‌, 4 


[ பதினாயிரம்‌ ஆண்டு அவன்‌ ஈரகத்திற்‌ கிடந்து பின்‌ வேடர்‌ 


குலத்தில்‌ பிறந்தான்‌ எனல்‌ |] 
734 எய்தி யோரயு தம்மெரி மூண்டெழும்‌ 
வெய்ய தீநர கத்திடை வீழ்ந்தவன்‌ 
உய்தி பெற்றிவ்‌ வுலகத்‌ துருத்தெழும்‌ 
மையல்‌ வேடர்‌ மரபிலுட்‌ டோன்‌ றிஞன்‌. ச்‌ 


[ இது முதல்‌ ஒன்பது கவிகள்‌ இன்னின்ன தீவினைகளைச்‌ 
செய்வோர்‌ வேடராகப்‌ பிறந்துழல்வார்‌ எனச்‌ சூதன்‌ 
விளம்புதல்‌ ] 
736 இல்லத்‌ தங்கி யிடுபவன்‌, றீவிடங்‌ 
கொல்ல வுய்க்குங்‌ குணமிலி, நான்மறை 
வல்ல வர்க்கு வழிபிழைக்‌ கின்றவன்‌, 
வெல்லும்‌ வாட்படை யேந்திய வேதியன்‌, 6 
726 அன்னம்‌ விற்கும்‌ அறிவிலி, நான்மறை 
சொன்னம்‌ வாங்கி கொடுக்குஞ்‌ சுமடன்‌ ஈண்‌(௫) 
இன்ன தீயென்‌ நிசைவுகொண்‌ டாதிநூல்‌ 


788 


தன்னை யோதுவிக்‌ கின்ற தகவிலி, 7 


உணக்கும்‌ - காயவைத்திருக்கும்‌, துப்பு - உணவுப்‌ பண்டங்கள்‌, 
திலம்‌ - எள்‌. 

ஓரயுதம்‌ - பதினாயிரம்‌ ஆண்டுகள்‌, உருத்தெழும்‌ - சினந்து 
வேட்டைக்கு எழும்‌, மையல்‌ - கள்ளுண்ணும்‌ செருக்கு. 

இல்லத்‌ தங்கியிடுபவன்‌-குடியிருக்கும்‌ வீட்டைத்‌ தீயிட்டு அழிப்பவன்‌, 
குணமிலி - உணவில்‌ விடமிட்டுக்‌ கொல்லும்‌ குணக்கேடன்‌, போர்க்‌ 
கருவிகளை ஏந்தும்‌ வேதியன்‌. ட்‌ 
அன்னம்‌ - உணவு, சொன்னம்‌ - பொன்‌ (பொருள்‌), கொடுக்கும்‌ - 
கற்பிக்கும்‌, சுமடன்‌ - அறிவில்லாதவன்‌, ஈ- கொடு, அ:சிநுல்‌- 
வேதம்‌. 


540 


797 
188 


739 


740 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 


737 அந்த ளைரை நிந்தித்‌ தறைபவன்‌ 
சந்த மாமறை தன்னைப்‌ பழிப்பவன்‌ 
முந்து தாய்தந்தை தம்மை முனிபவன்‌ 
வந்து தானங்கொ டாவகை மாற்றுவோன்‌, 8 


738 அறங்கெ டுப்பவன்‌ ஆய்மலர்த்‌ தோட்ட த்தோ 
டிறங்கு நீர்க்குள மீடழிக்‌ கின்‌ றவன்‌ 
மறங்கொள்‌ நெஞ்சின்‌ மரங்குறைத்‌ திட்ட வன்‌ 
உறுந்த ணீர்ப்பந்த ரூறுப டுத்தினோன்‌, y 


799 தேவ கோட்டம்‌ சிதைக்கும்‌ பொறியிலி 
மேவு ஈல்விழா வீட்டும்‌ விரகிலி 
ஏய வெள்ளுக்கொண்‌ டெந்திரத்‌ தாட்டிய 
பாவ காரிப்‌ பனவப்‌ படிற்றினேன்‌, 10 


740 ஆற்று மேற்பா சனமிலி யந்தணன்‌ 
மாற்று வேந்து வசியஞ்செய்‌ கிற்பவன்‌ 
போற்றுங்‌ கந்தங்‌ கவருமப்‌ புன்குணன்‌ 
கோற்றொ டிக்குரு பன்னியைக்‌ கூடிஜேன்‌, 11 


741 தாரந்‌ தன்னைத்‌ தணந்து பிறனுக்கு 
வாரம்‌ பூண்டவள்‌ மாணெழில்‌ வேண்டினேன்‌ 
பேரு மன்பிற்‌ பிதிர்க்கட னாற்றிலான்‌ 
பாரிற்‌ நீர்த்தம்‌ படிதற்கெய்‌ தாதவன்‌, 12 


நிந்தித்து - பழித்து, சந்தம்‌ ௬“ ஓசை, முனிபவன்‌ - சினந்து 
வைபவன்‌, தானம்‌ - தருமம்‌. 

அறம்‌ - தருமங்கள்‌, ஒழுக்கம்‌, மரம்‌ - பச்சைமரம்‌, பயன்‌ தரும்‌ 
மரங்கள்‌, உறும்‌ - வேட்கையாற்‌ செல்லும்‌, ஊது - கெடுதல்‌. 
கோட்டம்‌ - கோயில்‌, பொறி - ஞானம்‌, விழா - தேவர்‌ வீழா, 
எந்திரம்‌ - செக்கு முதலிய கருவிகள்‌, பனவப்படி ற்றினேன்‌ -- 
அர்தணனுக விருந்து பொய்‌ பேசுபவன்‌. 


ஏற்பாசனம்‌ - தகுந்த இருக்கை (பலசை, தர்ப்பை ஆசனம்‌), 


_ கந்தம்‌ - ஈறுமணப்‌ பொருள்‌, குருபன்னி - குருபத்தினி, 


T4j 


தணந்து - கைவிட்டு நீங்கி, வாரம்‌ - உரிமை, எழில்‌ . பெண்மை 
சலம்‌, படிதத்கு - சென்று மூழ்குதற்கு. 


கிராத மோட்ச சருக்கம்‌ 


742 ஆனி னங்களுக்‌ கல்லல்‌ இழைப்பவன்‌ 
ஈன மில்குடித்‌ தோன்றி யிழிந்துளோன்‌ 
ஊன மில்விர தங்க ஞஞற்றுபு 
தான முய்த்தல்செய்‌ யாத தவறினேன்‌, 


743 பிறர்தொ டுத்த விரதம்‌ பெயர்ப்பவன்‌ 
இறைவன்‌ நல்வீழா வெய்திப்‌ பணிந்திலான்‌ 
அறைக டற்புவி மேலிவ ராதியோர்‌ 
தறுகண்‌ வேட்டுவ ராகிச்‌ சனிப்பரால்‌. 


54] 


13 


14 


[ வேடனாகப்‌ பிறந்த அவன்‌ களவு முதலிய செய்து வாழ்ந்து 


வந்தான்‌ எனல்‌ ] 
744 ஆத லாலவ்‌ வறிவறை போகிய 
வேத பாரகன்‌ வேட்டுவ னாகியே 
மாதர்‌ மக்கள்தம்‌ வன்பசி யாற்றுவான்‌ 
காதன்‌ மிக்குக்‌ களவு கொண்‌ டுய்க்குகாள்‌ 


16 


[ வேடன்‌ அந்தணர்‌ வேடம்‌ பூண்டு தீர்த்த யாத்திரை செல்லும்‌ 


அந்தணர்களோடு சென்று களவு புரிதல்‌ ] 
746 முன்ன ராற்றிய ஈல்வினை முண்டெழ 
அன்ன வேட்டுவ னந்தணர்‌ வேடங்கொண் 
டுன்னு தீரத்தங்க ளாடற்‌ குகந்துளார்‌ 
பின்னெ டேகிப்‌ பிறன்பொருள்‌ வவ்வுவான்‌ 


16 


742 ஆனினம்‌ - பசுக்குலம்‌, அல்லல்‌ - துன்பம்‌, ஈனமில்குடி - உயர்‌ 
குடி, உஞற்றுபு - மேற்கொண்டு செய்து, தானம்‌ - கொடை, 


748 பெயர்ப்பவன்‌ - மாற்றுபவன்‌, அறைகடல்‌ - ஒலிக்கும்‌ அலைகடல்‌, 


தறுகண்‌ - அஞ்சாமை, கொடுமை, சனிப்பர்‌ - பிறப்பார்கள்‌. 


744 அதைபோகிய - கெட்டழிந்த, வேதபாரகன்‌ - அந்தணன்‌, 


உய்க்கும்‌ - வாழும்‌. 


745 முன்னர்‌ - முற்பிறப்பில்‌, உல்னுதீர்த்தங்கள்‌ - நினைக்கத்தக்க 


தீர்த்தங்கள்‌, வவ்வுவான்‌ - திருடுவான்‌, 
ந. 31-92 


242 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ அவ்வாறு செல்லுங்காலை அவன்‌ காஞ்சி நகரடைந்து 
அவ்விறைவனை அவர்களோடு வழிபட்டுச்‌ சென்று 
களவு புரிதல்‌ ] 


746 சோர்ச்சி பார்த்துத்‌ தொடர்ந்தவர்‌ தம்முடன்‌ 
தீர்த்த யாத்திரை செல்பவன்‌ போலவன்‌ 
கார்த்த தும்பிய கண்டனைக்‌ காஞ்சியின்‌ 
வார்த்த டங்கொங்கை மாதுடன்‌ சேவித்தே 17 


[ அவன்‌ காவிரிநதிக்‌ கரையில்‌ விளங்கும்‌ நல்லூரை யடைதல்‌ |] 


747 பாலின்‌ மாநதி யாடிப்‌ பரனன்பான்‌ 
ஆலுங கூத்துடை யம்பலஞ்‌ பேவித்தே 
சேலு லாம்பொன்னித்‌ தீர்த்தம்‌ படிந்துராய்‌ 
ஞாலம்‌ போற்றும்‌ஃல்‌ ஜரரைவம்‌ தெய்தினான்‌. 16 


[ வேடதாரியான வேடன்‌ ஆதிரைநாளில்‌ அவ்வந்தணர்களோடு 
தானும்‌ மந்திரங்களை உடன்‌ கூறியிருத்தல்‌ ] 


748 ஆதி யாதிரை நாளஃ தாதலால்‌ 
வேத வேதியர்‌ யிக்சொருங்‌ கெய்தினார்‌ 
ஏத மின்றியற்‌ றுந்திறம்‌ யாயையும்‌ 
போத மொன்றிலான்‌ தானும்‌ புரிச்தரோ 19 


| அவன்‌ அவர்களோடு திருக்கோயில்‌ புக்கு இறைவனைக்‌ கண்டு 
வேடத்திற்காகத்‌ தரிசித்தல்‌ ] 


749 கோயி லெய்திக்‌ குடந்தம்பட்‌ டெம்பிரான்‌ 
மேய சன்னிதி வேட்டுவன்‌ சார்ந்துடன்‌ 
ஆய மூல பலத்துடன்‌ அண்ணலை 
கேய முற்றவர்‌ போனின்‌ று நோக்கினான்‌. 90 
746 சோர்ச்சி - மறதி (அயர்ச்சி), கார்த்ததும்பிய - கருமை நிறம்‌ 
வீளங்கும்‌, கண்டன்‌ - சிவபெருமான்‌. 
747 பாலின்மாநதி - பாலாறு, ஆலும்‌ - அசைந்தாடும்‌, அம்பலம்‌ - 
சிதம்பரம்‌, உராய்‌ - முழ்கித்தோய்ந்து, ஞாலம்‌ - மேன்மக்கள்‌. 
748 ஆதி - இறைவன்‌, ஆதிரைநாள்‌ - திருவாதிரை விண்மீன்‌ காள்‌, 
திறம்‌ - பூசனை வழிபாடு மந்திரம்‌ முதலியவை, போதம்‌ - அறிவு, 
749 ஒடக்றம்‌ - நால்விரல்‌ மடக்கிப்‌ பெருவிரலை நெஞ்சிற்‌ பதித்தல்‌. 


கிராத மோட்ச சருக்கம்‌ 243 


[ பொய்‌ மெய்யாகிப்‌ பாசமோங்க அவன்‌ அவ்விறைக்‌ காட்சியைப்‌ 


பிரிய மனமில்லா தவனாய்‌ நீங்கிச்‌ செல்லல்‌ ] 


760 நோக்கி யங்கண்‌ நுவலரும்‌ வைபவம்‌ 
பாக்கி யம்மிது வென்றவன்‌ பார்த்தொரு 
தாக்குங்‌ கன்ன றணப்பில னகிநின்‌ 
றேக்க முத்தொடவ்‌ வெல்லையி னீங்கினான்‌. 21 


[ நல்லூரில்‌ மூன்று நாள்‌ தங்கியிருந்தபோது ஆயுள்‌ முடிந்து 


அவன்‌ உயிர்‌ விட்டானெனல்‌ |] 


761 நீங்கி மூன்று தினமந்‌ நீள்௩கர்ப்‌ 
பாங்கு வைகியப்‌ பட்டிமை வேடத்தான்‌ 
தாங்கு தன்னுடல்‌ தான்விீடுத்‌ தான்‌,விட 
ஆங்கு நண்ணி யவன்‌ செவி யூடரோ 22 


[ அக்காலை அவன்‌ செவியூடே இறைவன்‌ திருமந்திரத்தை ஓத 


அவன்‌ வெள்ளிமலையை அடைந்தான்‌ எனல்‌ |] 


752 நாதன்‌ திவ்விய மந்திரம்‌ நன்குற 
ஓதல்‌ செய்தனன்‌ ஓதலும்‌ மற்றவன்‌ 
ஏதம்‌ நீங்குவி மானம்வந்‌ தெய்தலும்‌ 
மீதி வர்ந்துயர்‌ வெள்ளிவெற்‌ பெய்தினான்‌. 23 


750 


751 
752 


நுவலரும்‌ - சொல்லுதற்கரிய, வைபவம்‌ - வரலாறு, கன்னல்‌ - 
நாழிகை, ஏக்கமுத்தம்‌ - பெருமிதச்‌ செருக்கு, 


பட்டமை - வஞ்சனை, நண்ணி - நெருங்கி வந்து. 


திவ்விய - மேலான, இவர்ந்து - ஏறிச்‌ சென்று, வெள்ளிவெற்பு - 
சளைலாயூமலை. 


244 நல்லூர்ப்‌ புராணம்‌ 
( இறைவன்‌ இயக்கர்‌ முதலியோர்‌ வியக்க அவனுக்கு 
கணாதிபப்‌ பதவியளித்தலைக்‌ கூறுகின்றன, ] 
763 இயக்கர்‌ கின்னரர்‌ யாழிசை வல்லவர்‌ 
மயக்க மின்றிய வானவர்‌ தானவர்‌ 
புயற்கு நேர்பவன்‌ புண்டரி கத்தினேன்‌ 


கயற்கண்‌ மாதுமை யாவருங்‌ காணவே. 24 


764 ஐயன்‌, எய்திய வன்னவன்‌ சென்னிமேற்‌ 
செய்ய கைத்‌ தலஞ்‌ சேர்த்திக்‌ கருணைபூத்‌ (து) 
உய்யு மாறு கணாதிப யைறும்‌ 
நையொ ணாத பதவிகள்‌ நல்கியே. 2 


[ இறைவன்‌ அவனுக்கு ஞானதரிசனன்‌ எனப்‌ பெயர்‌ கொடுத்தல்‌ ] 
766 ஈன்ன யங்கள்‌ பலவு நவிற்றுபு 
பின்னும்‌ ஞான தெரிசியன்‌ றேபெயர்‌ 
அன்ன வற்குக்‌ கொடுத்தனன்‌ ஆங்கது 
தன்னை நோக்கி உமையவள்‌ சாற்றுவாள்‌. 26 
[ இவன்‌ இப்பதவி பெறக்‌ காரணம்‌ யாதென உமையவள்‌ 
இறைவனிடம்‌ வினவுதல்‌ ] 
786 இத்தி றம்பெறற்‌ கின்னவன்‌ செய்திடும்‌ 
அத்தி றம்பகர்‌ கென்னலும்‌ அண்ணல்தான்‌ 
முத்த மென்முலை மொய்குழல்‌ கேட்டியாற்‌ 


பத்த ருள்ளிவன்‌ போலெவர்‌ பாரின்‌ மேல்‌, 27 

758 இயக்கர்‌, கின்னரர்‌ காந்தருவர்‌ - தேவசாதியர்‌, புயற்கு நேர்பவன்‌- 

திருமால்‌, புண்டரிகத்தினை - பிரமதேவன்‌, கயற்கண்‌- மீன்போலும்‌ 
கண்களையுடைய. 

754 எய்திய வன்னவன்‌ - விமானத்தை ஊர்ந்து வந்தடைந்த அந்த 


வேடன்‌, சென்னி - தலை, கணாதிபன்‌ - கணங்களுக்குத்‌ தலைவன்‌, 
நையொதை - வருத்தமில்லாத, தாழாத, 

755 நவிற்றுபு - சொல்லி, அங்கது தன்னை - இறைவன்‌ வேடனுக்கு 
அளித்த கருணையை, சாற்றுவாள்‌ - வினவுவாள்‌. 

756 இத்திறம்‌ - கணாதிபப்‌ பதவி முதலியவை, அத்திறம்‌ - அத்தகைய 
செயல்கள்‌, கேகட்டியால்‌ - கேட்பாயாக, பாரின்மேல்‌ - 
மண்ணுலகத்தில்‌. 


கிராத மோட்ச சருக்கம்‌ 245 


[ இதுவும்‌ அடுத்த செய்யுளும்‌ திரு ஆதிரைநாளில்‌ மந்திரமோதி 


மூலபலத்தொடு இறைவனைக்‌ கண்டு அத்தலத்திலேயே 
மரித்ததன்‌ பயன்‌ எனக்‌ கூறுதல்‌ ] 
767 உற்ற வாதிரை நாளி னுவந்து நாம்‌ 
முற்றும்‌ வாமும்‌ முடிவில்நல்‌ லூர்வயின்‌ 
மற்றின்‌ னோன்‌எய்தி மாலயன்‌ காணொணைப்‌ 
பெற்றி சேரெமை மூலப லத்தொடும்‌ 28 


768 கண்டு சேவித்துக்‌ காயமும்‌ அவ்வுழி 
விண்டு நீக்கினன்‌ வேறெவன்‌ வேண்டுமால்‌ 
வண்டு லாங்குழ லாயந்த வாய்மையால்‌ 
அண்டர்‌ போற்றவிவ்‌ வாறளித்‌ தாமரோ. 29 


[ எவராயினும்‌ மூல பலத்தொடு தன்னைத்‌ தரிசித்தவர்‌ இப்பதவி 


அடைவாரென இறைவன்‌ தெளிவுறுத்தல்‌ ] 


759 மூர்க்க ரேனுஈம்‌ மூலப லத்தொடு 
கூர்க்குஞ்‌ சோதி குலவிய லிங்கத்தைச்‌ 
சேர்க்கும்‌ நல்வளச்‌ செல்வால்‌ லூரெய்திப்‌ 
பார்க்கி லின்ன பரிசளிப்‌ போமென்றான்‌. 30 


[ உமையவள்‌ இறைவன்‌ கருணையை வியந்து போற்றுதல்‌ ] 


760 அனைய தன்மையை யாமே யறிகுவம்‌ 
வனைக ருங்குழல்‌ மாதுகேண்‌ மோவெனா 
முனைவன்‌ கூறலும்‌ முற்றிழை நங்கையும்‌ 
தனையொப்‌ பாமவன்‌ தண்ணளி வாழ்த்தினாள்‌. 2l 


759 


760 


முடிவில்‌ - அழிவில்லாத, பெற்றி - தன்மை. 
காயம்‌ - உடம்பு, குழல்‌ - கூந்தல்‌, வாய்மை - தவம்‌ 
அண்டர்‌ - தேவர்கள்‌, 

மூர்க்கரேனும்‌ - அறிவில்லாத துட்டர்களாயினும்‌, கூர்க்கும்‌ - 
மிகுந்தோங்கும்‌, குலவிய - விளங்கும்‌, பரிசு - தன்மைப்‌ பேறு, 
வளைகருங்குழல்‌ - அழருறுத்தப்பட்ட கூந்தலையுடைய, மாது - 
உமையவள்‌. 


240 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ ஒருகற்பகாலம்‌ அவன்‌ கயிலையில்‌ வீற்றிருந்து பின்னர்‌ 
மோட்சமடைந்தான்‌ எனச்‌ சூதன்‌ கூறுதல்‌ ] 
761 கற்ப மொன்று கயிலையின்‌ மற்றவன்‌ 
பொற்ப வீற்றிருந்‌ தப்புறம்‌ பொய்யிலாத்‌ 
தற்ப தப்பொரு ளாயவன்‌ ரறாண்மலர்‌ 


நற்ப தத்தினை ஈண்ணியுற்‌ ருனரோ. 99 


[ இச்சரிதம்‌ கூறுவோர்‌ கேட்போர்‌ எய்தும்‌ பலன்‌ கூறுதல்‌ ] 


769 தெரித்த விக்கதை செப்புகர்‌ கேட்குநர்‌ 
பரித்த பாதகம்‌ யாவையும்‌ பாழ்பட 
முரித்து மூதுல காண்டு முறைமையால்‌ 
அருத்தி கூர்சிவ ரூப மடைவரால்‌. 32 


கிராத மோட்ச சருக்கம்‌ முற்றும்‌. 


761 கற்பம்‌ - ஒரு பிரமனாயுட்‌ காலம்‌, பொற்ப - பொலிவுடன்‌, 
ஈற்பதம்‌ - வீடுபேறு. 


7€2 தெரித்த - தெரியக்கூறிய, பரித்த - தாங்கிய (செய்த) பாதகம்‌ - 


பாவங்கள்‌, முரித்து - அழித்து, அருத்தி - விருப்பம்‌, சிவரூபம்‌- 
சாருபப்பதவி. 


பதினேழாவது 
தருமசேனச்‌ சருக்கம்‌ 


[ தருமசேனன்‌ மகப்பேறுற்று அசுவமேத யாகம்‌ புரிந்த 
வரலாற்றைக்‌ கூறுகெனச்‌ சூதமுனியைத்‌ தவசியர்‌ 
வேண்டுதல்‌ ] 


( கலி விருத்தம்‌ ) 


763 அரிய மாதவ ரண்ணல்‌ சேவடி 
தரும சேனன்முன்‌ தாழ்ந்து வாழ்த்தியே 
புரவி மாமகம்‌ புதல்வ ரோடுறும்‌ 
பரிசு சொல்கெனச்‌ சூதன்‌ பன்னுவான்‌ 1 


[ மாளவபுரத்தை யாண்ட மன்னன்‌ இவன்‌ எனல்‌ ] 
764 விரை செறிந்தசந்‌ தனமும்‌ வேழமும்‌ 
கரைதி ரைத்தெறி கவத மைக்கரை 
புரையி லாதமா ளவபு ரத்தில்வாழ்‌ 
அரசர்‌ தம்பிரான்‌ அவனி காவலன்‌. ட்‌ 
[| தருமசேனனுடைய ஆட்சி முதலிய சிறப்பு ] 
705 செய்ய கோலினான்‌ சிறந்த வெண்குடை 
வய்ய மெங்கணும்‌ கவித்த மாண்பினான்‌ 
பெய்ய மாரியே யனைய பெற்றிசால்‌ 


கையி னான்சிலைக்‌ காமன்‌ எய்தினான்‌. 3 

768 அண்ணல்‌ - இறைவன்‌, பரவிமாமகம்‌ - அசுவமேத யாகம்‌, பரிசு. 
வரலாறு. 

764 விரை - நறுமணம்‌, சிரைத்து - அலைவீகி, கவுதமை - கவுதமை 


762 


நதி, புரை - ருற்றம்‌, அவனி - பூமி, 

செய்ய கோலினை - செங்கோள்மையன்‌, வய்யம்‌ - (வையம்‌) 
உலகம்‌, மாரி மழை, பெற்றி - குணம்‌, சால்‌ - நிறைந்த, 
காமன்‌ எய்தினன்‌ - மன்மதனைப்‌ பேபோற்ற வடிவமுடையவன்‌ 
என்பது கருத்து, 


248 


766 


767 


769 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 
[ அவன்‌ மறம்‌ வீரம்‌ கொடை பற்றிய சிறப்பு ] 

66 அறத்தின்‌ வேலியாய்‌ அருளின்‌ ஆழியாய்‌ 
மறத்தின்‌ கூற்றமாய்‌ வாய்மைக்‌ கெல்லையாய்‌ 
திறத்தின்‌ வெள்ளிலைச்‌ செய்ய வேலஜய்‌ 
பொறைக்குப்‌ பூமியாய்‌ பொலியும்‌ பொற்பினான்‌. கீ 


[ அவன்‌ வெற்றிச்‌ சிறப்பு முதலியன கூறல்‌ ] 
767 எண்ண லார்முடி யிடறுக்‌ தாளின்‌ 
வண்ண மாலைசூழ்‌ வாகை வாளின்‌ 
அண்ணல்‌ யானைபோ லமர்செய்‌ தோளினான்‌ 
தண்ணந்‌ தாரினன்‌ தரும சேனனே. 6 


[ நாரதமுனிவர்‌ இவ்வரசனிடம்‌ வருதல்‌ ] 


768 வார்க டற்புவி முற்றும்‌ மற்றவன்‌ 
ஓரும்‌ ஆழியொன்‌ றுருட்டி வாமும்காள்‌ 
நேருங்‌ கோதமுன்‌ நீத்த மாதவன்‌ 
நார தப்பெயர்‌ முனிவன்‌ நண்ணினன்‌. 8 


[ மன்னன்‌ நாரதரை வரவேற்றுப்‌ போற்றுதல்‌ ] 


769 வந்த யாழ்முனி மகிழும்‌ மாண்பினால்‌ 
சிந்தை யன்பொடுஞ்‌ சென்று தாழ்ந்தவன்‌ 
முந்து பாத்திய முதல யாவையும்‌ 
தந்தொ ராசனந்‌ தழைய வேற்றினான்‌. 7 


ஆழி- கடல்‌, மறம்‌-போர்‌ வீரம்‌, கூற்றம்‌ - யமன்‌, திறம்‌ - 
ஆற்றல்‌, 

எண்ணலார்‌ - பகைவர்‌, வாகைவாள்‌ - வெற்றியே தகும்‌ வாட்‌ 
படை, தண்ணந்கார்‌ - குளிர்ந்த மலர்‌ மாலைகள்‌ (அணித்து 
விளங்கும்‌) தருமசேனன்‌. 

வார்கடல்‌ - நீண்ட பெரிய கடல்‌, ஆழி - ஆணைச்‌ சக்கரம்‌, 
கோதம்‌ - குற்றம்‌. 


தாழ்ந்து - வணங்கி, பாத்தியம்‌ - பாதபூசை , ஏற்றினான்‌ - அமரச்‌ 
செய்தான்‌, 


தருமசேனச்‌ சருக்கம்‌ 249 


[ நாரதர்‌ வரப்பெற்றது தன்‌ தவமே என அவன்‌ மகிழ்தல்‌ ] 


770 இன்று நீவர யான்செய்‌ மாதவம்‌ 
ஒன்று சாலுமோ ஊழி வூழியும்‌ 
துன்‌ று மென்குலத்‌ தொல்லை யோரெலாம்‌ 
நின்று செய்தவ நிலைமை யாகுமால்‌. 8 


[ நாரதர்‌ உன்‌ விருப்பம்‌ யாதென அவனை வினவுதல்‌ ] 
771 இனைய ௩ன்னலக்‌ கிளவி யெண்ணில 
கனைக ருங்கழற்‌ காவல்‌ மன்னவன்‌ 
நனைது ளித்தெ ஈவில நாரதன்‌ 
நினைவு யாதெனு நீசொல்‌ கென்‌ றனன்‌. 9 


[ அரசன்‌ அசுவமேதம்‌ புரிய வேண்டுமெனத்‌ தன்‌ விருப்பத்தைக்‌ 


770 
771 


772 


719 


கூறுதல்‌ ] 
774 வீணை மாமுனி தாளை மீளவும்‌ 
யாணர்‌ வைப்பினான்‌ இறைஞ்சி யேத்தியே 
கோணை வாம்பரி வேள்வி கோலுகேன்‌ 
ஆணை நீயதற்‌ கருள வேண்மால்‌. 10 


[நீ உன்‌ மைந்தரைக்‌ கொண்டு அவ்வேள்வியியற்றுக 
என நாரதர்‌ கூறல்‌ ] 
773 வேந்த னித்திறம்‌ புகல வீணைகை 
ஏந்து மாதவ னிஃதி யம்பினன்‌ 
மாந்தர்‌ நாதநின்‌ மைந்த ரான்மகம்‌ 
போந்த வாமுடித்‌ திடுதி போலுமால்‌. 11 


சாலுமோ - நிறையுமோ, தொல்லையோர்‌ - முன்னோர்கள்‌. 


கிளவி - நன்மொழி, நனை துளிந்தென - மலர்கள்‌ தேனைச்சிந்துவது 
போல, நினைவு - விரும்பிய எண்ணம்‌. 


யாணர்வைப்பு - புதிய வருவாயையுடைய ஊர்கள்‌, கோணை _ 
குதிரைக்கு இடும்‌ அணிகள்‌, கோலுகேன்‌ - செய்ய விழைகின்றேன்‌, 


மைந்தரால்‌ - புத்திரர்களைக்‌ கொண்டு, போந்தவா - முறைப்படி, 


260 நல்லூர்ப்‌ புராணம்‌ 
[ மகப்பேறில்லாத யான்‌ அதனை எங்ஙனம்‌ ஆற்றுவேனெனக்‌ 
கவன்று கூறுதல்‌ ] 


774 என்ன நாரதன்‌ சொல்லு மெல்லையின்‌ 


மன்னர்‌ மன்னவன்‌ மதிம யங்கியே 
பொன்ன லங்கொளும்‌ புதல்வரின்‌ மையேற்‌ 


கன்ன மாமகம்‌ ஆற்றல்யாண்‌ டென்ரான்‌. 16 
[ நாரதர்‌ நீ புத்திரப்பேறடையும்‌ வழி கூறுவேன்‌ எனல்‌ ] 


774 மைந்தர்‌ நீபெறும்‌ வாய்மை சொல்லுகேம்‌ 
சிந்தை ரீங்கெனத்‌ தெருட்டிக்‌ கூறிமற்‌ 
றந்த மில்புக ழரச ரேறனாற்கு 
எந்தை பின்னரும்‌ இவையி யம்புவான்‌. 

[ இதுமூதல்‌ நான்கு கவிகள்‌ மகப்பேறில்லாதவர்‌ குறைகளைப்‌ 

பல உவமைகள்‌ மூலம்‌ நாரதர்‌ கூறுதல்‌ ] 

770 சிந்து வெங்கதிர்‌ தீர்ந்த வானமும்‌ 
இந்து மண்டில மிழக்த மீனமும்‌ 
முந்து சீற்றத்தோ னுற்ற ஞானமும்‌ 
மைந்த ரில்லவர்‌ மனையும்‌ மானுமே. 14 


777 பெற்ற தாமரை துறக்த பொய்கையும்‌ 
கற்றுளோ ரிலாக்‌ கழக மும்பொரும்‌ 
வெற்றி யொன்‌ நிலான்‌ வேலும்‌ பாலரைப்‌ 
பெற்று மாதவர்‌ பீடு மொக்குமே. 16 


774 மயங்கி - வருந்தி, இன்மையேற்கு - இல்லாத எனக்கு, ஆற்றல்‌ - 
செய்தல்‌, யாண்டு - எவ்வாறு. 

775 வாய்மை- வழி, தெருட்டி - வருத்தத்தை நீக்கித்‌ தெளிவித்து, 
எந்தை - நாரதர்‌, 


776 கதிர்‌ - கதிரவன்‌ சிங்கள்‌ விண்மீன்கள்‌, இந்து - சந்திரன்‌, 
மீனம்‌ - விண்மீன்கள்‌, முந்துசிற்றம்‌ - முன்‌ கோபம்‌, மானும்‌ - 
ஓக்கும்‌. 


777 துறந்த - இல்லாத, பொய்கை - தடாகம்‌, கழகம்‌ - அவை, 
(மன்றம்‌), பாலர்‌ - புத்திரர்‌, பீடு - பெருமை, 


தருமசேனச்‌ சருக்கம்‌ 251 


778 மிக்க நீரிலா வெறிய பூமியும்‌ 
தொக்க போதிலாச்‌ சோலை சூழலும்‌ 
மிக்கு நெல்விளை விகந்த செய்களும்‌ 
மக்க ளையிலா மனையு மானுமே. 16 


779 அங்கி வேட்டுண வந்த ணாளரும்‌ 
மங்க லத்திரு வாங்கு மாதரும்‌ 
தங்கு நீதியிற்‌ றவறும்‌ வேந்தரும்‌ 
செங்கைச்‌ சேயுறார்‌ திருவு மானுமே. 17 


[ புதல்வரில்லாக்‌ குறை நீங்க உறுதி கூறுவேன்‌ என நாரதர்‌ 


அவனுக்குக்‌ கூறுதல்‌ ] 
780 ஆத லான்மக வடைந்து ராதவர்‌ 
பூத லத்திடை புன்க ணாளரால்‌ 
ஏதம்‌ நீங்ககின்‌ எண்ணம்‌ முற்றுமா 


ரோது வாமென வுறுதி யோதுவான்‌. 18 


[ அவர்‌ காவிரிக்‌ கரையில்‌ சுந்தராசலத்தலம்‌ உள்ளமை கூறல்‌ ] 


778 


779 


780 
781 


781 பொன்னி மாநதி பொருதென்‌ கூலத்தின்‌ 

துன்னு சோதிகூர்‌ சந்த ராசலம்‌ 

மன்னு மாங்கதன்‌ மருங்கிற்‌ றூயன 

பன்னு தீர்த்தங்கள்‌ பலவு முண்டரோ. 19 
நீர்‌ - நீர்‌ நிலைகள்‌, வெறிய - வெறுமையான, போது - மலர்‌, 
இகர்த - நீங்கிய, செய்‌ - வயல்‌, 
அங்கிவேட்டு - அக்கினியில்‌ வேள்வி செய்து, மங்கலத்திரு - 
மங்கல நாண்‌, வாங்கும்‌ - கழித்து நீங்கும்‌, சேய்‌ - மக்கள்‌. 
புள்கணர்‌ - பாவம்‌ செய்தவர்‌, உறுதி - உண்மைச்‌ சொற்கள்‌. 
தென்கூலம்‌ - தெற்குக்கரை, மருங்கில்‌ - புக்கங்களில்‌, அரோ 
அசை, 


252 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ ஐந்து வண்ணத்தோடு இறைவன்‌ ஆண்டுறையும்‌ 
மாண்பு கூறுதல்‌ ] 
782 ஐந்து வண்ணமா மரியலிங்‌ கமொன்‌ 
றிந்த மாநிலம்‌ ஏத்த வைகுமம்‌ 
முந்து லிங்கத்தின்‌ மூல வான்பலம்‌ 
பந்தி பந்தியாய்ப்‌ பாங்கிற்‌ றோன்‌ றுமால்‌. 90 
[அங்குச்‌ சென்று விழிபடின்‌ வேண்டும்‌ சித்திகள்‌ 
எய்தலாமெனல்‌ ] 
788 அந்த மூலவான்‌ பலத்தை யன்பினால்‌ 
எந்தை தன்னோடும்‌ இறைஞ்சி யேத்துவோர்‌ 
முந்து சித்திகள்‌ முறையி னெய்தியே 
பந்த மின்றிய பதமும்‌ சேர்வரால்‌. 21 


[ மனைவியோடு ஆண்டுள்ள சூரிய குண்டத்தில்‌ முதற்கண்‌ 


நீராடுக எனல்‌ ] 


7984 சத்த சாகரம்‌ தனக்குப்‌ பாவகன்‌ 
வித்த கத்திசை யதன்கண்‌ வெய்யவன்‌ 
உத்தம மத்தடம்‌ ஒன்றுண்‌ டாலதின்‌ 
மத்த யானையாய்‌ மனைவி தன்னெடும்‌ 22 


[ ஆண்டுள்ள வேதபுட்கரணியில்‌ மூழ்கி எழுக எனல்‌ ] 


785 பூச நாளூறும்‌ பூர ணைதனில்‌ 

நேச மாகநீ நெறியின்‌ மூழ்கியே 
மாசை யீந்துராய்‌ மத்தி யானத்தின்‌ 
காசில்‌ வேதபுட்‌ கரணி யாடியே 23 


வான்‌ பலம்‌ - தூய பலம்‌, பந்தி - வரிசை, கூட்டம்‌. 

சித்திகள்‌ - வேண்டியவற்றை யடைதல்‌, பந்தம்‌ - பாசம்‌, வினை, 
பதம்‌ - வீடு பேறு. 

பாவகன்‌ திசை - அக்கினித்திசை, வெய்யவன்‌ - கதிரவன்‌, 
பூசகாள்‌ - பூச நட்சத்தீரந்து நாள்‌, பூரணை - பெளர்ணமி நாள்‌, 
மாசை - பொன்‌, காசில்‌ - குற்றமில்லாத, வேதபுட்கரணி - பிரம 
தீர்த்தம்‌. 


தருமசேனச்‌ சருக்கம்‌ [21 


[ பின்னர்க்‌ கன்னிகா தீர்த்தமாடி இறைவனை வழிபட்டுப்‌ 
பூசனை புரிக எனல்‌ ] 
766 கன்னி யந்தடத்‌ தோடுங்‌ காதலான்‌ 
மன்னுங்‌ கோவில்மூ வலஞ்செய்‌ துட்புகுந்‌ 
தன்னை மாதுமை யணங்கொ டையனைப்‌ 
பொன்னின்‌ மாமலர்‌ பொழிந்து போற்றியே, DT 


[ மூலபலத்தோடு இறைவனைக்‌ காட்சியிற்கண்டு வழிபடுக எனல்‌ | 
787 மூல வான்பல மதனை முந்துறக்‌ 
கோலக்‌ கண்மலர்‌ குளிர நோக்கியே 
ஏல வார்குழ லிறைவி தன்னைவை 
வேலின்‌ மன்னவ மீண்டும்‌ போற்றியே. 96 


[ அவ்வாறு வழிபடின்‌ மக்கள்‌ மூவரைப்‌ பெறுவாய்‌ எனல்‌ ] 


788 பிறைமு டித்தபெம்‌ மானுக்‌ கன்பினாற்‌ 
றிறல்கொள்‌ வேந்தநீ சிறப்புஞ்‌ செய்தியேல்‌ 
இறைவ னுள்மகிழ்ம்‌ திலவச்‌ செய்யவாய்‌ 
முறையின்‌ மக்கள்மு வரைய ளிப்பனுல்‌, 26 


[ அம்மகளைக்கொண்டு பரி வேள்விபுரிக எனச்‌ சொல்லி 
நாரதர்‌ செல்லுதல்‌ ] 
769 அந்த மைந்தரா லசுவ மேதமும்‌ 
சிந்தை யன்புறச்‌ செய்து முற்றுவாய்‌ 
மைந்த னேயென வகுத்து மாதவன்‌ 
புந்தி யார்தரப்‌ புசித்துப்‌ போயினான்‌. 97 
ET பபப பவட தக தவ வானவ வத கைதவம்‌ ட 
786 கன்னியந்தடம்‌ - கன்னிகா தீர்த்தம்‌, பொழிந்து - தூவி அருச்சித்து, 
787 வைவேல்‌ - கூரியவேல்‌. 


788 சிறப்பு - விழாக்கள்‌, இலவச்‌ செய்யவாய்‌ - இலவ மலர்போலுஞ்‌ 
சிவந்த வாய்‌, முறையின்‌ - வரிசையாக, 


789 மாதவன்‌ - நாரதன்‌, புந்தி - உள்ளம்‌, ஆர்தர - நிறைய, 


864 ந்ல்லூர்ப்‌ புராணம்‌ 


[| தருமசேனன்‌ தன்‌ மனைவியோடும்‌ புரோகிதர்களோடும்‌ 
புறப்படல்‌ ] 
790 வீணை மாமுனி விடுத்துப்‌ போயபின்‌ 
கோணை மாசளிற்‌ றுழவன்‌ கோற்றொடி 
மாண லந்தரும்‌ மனைவி தன்னொடும்‌ 
பூணு நூற்புரோ கிதரும்‌ போதவே. 28 


( மன்னவன்‌ சோணை முதலிய தீர்த்தங்களாடி விருத்தாசலம்‌ 
வந்தடைதல்‌ ] 
794 சோணை மாநதி முதல (தூய்மை சேர்‌) 
யாணர்‌ வண்புன லெவையு மாடிப்போய்‌ 
தாணு வங்கியஞ்‌ சைய மேத்துபு 
கோணி லாமுது குன்றம்‌ போற்றியே. 89 


[ பின்னர்க்‌ காவிரிப்புனலாடி குடந்தைமா௩கர்‌ வந்துற்றுச்‌ 
சுந்தராசலத்து வந்து சார்ந்தான்‌ எனல்‌ ] 
792 தடங்கொள்‌ காவிரி தன்னி லாடிவண்‌ 
குடந்தை மாஈகர்‌ கும்பிட்‌ டேத்தியே 
மடந்தை பங்கினன்‌ வாழுஞ்‌ சுந்தரத்‌ 
திடங்கொள்‌ வெற்பணித்‌ தாகச்‌ சார்ந்தனன்‌. 30 


[ அவன்‌ தன்‌ பாரியோடு சூரிய தீர்த்தமாடுதல்‌ ] 


793 சார்ந்து மன்னவன்‌ தலையி னற்பணிந்‌ 
தார்ந்த சிந்தையி னன்பு வட்டெழச்‌ 
சேர்ந்து சூரிய தீர்த்தம்‌ மூழ்கினான்‌ 
வார்ந்த கூந்தலின்‌ மனைவி யோடுமே. 27 
790 . களிற்றுழவன்‌ - மன்னவன்‌, போத -. உடன்வர, 
191 சோணை - நதியின்‌ பெயர்‌, புனல்‌ - தீர்த்தங்கள்‌, வங்கியஞ்சையம்‌- 
விந்தியமலை, ஏத்துபு - ஏத்தி, முதுகுன்றம்‌ - விருத்தாசலம்‌, 
798% அந்துரத்திடங்கள்வெற்பு - சுந்தராசலம்‌, 


-தறாமசேனச்‌ சருக்கம்‌ 255 


[ அந்தணர்‌ முதலானோர்க்குத்‌ தானங்களீந்து ஆண்டு ஓர்‌ 
பர்ணசாலையும்‌ அமைத்தான்‌ எனல்‌ ] 
791 அந்த ளைருக்‌ களவி லாநிதி 
சிந்தி யத்தடத்‌ தீரப்‌ பாங்கினிற்‌ 
பந்த ரோடுநீள்‌ பன்ன சாலையுந்‌ 
தந்து தீயையும்‌ தாபித்‌ தானரோ, 22 


[ நாரதர்‌ கூ றிய வண்ணம்‌ பிரமதீர்த்தம்‌ முதலியவற்றிற்‌ படிந்து 


முற்றினான்‌ எனல்‌ ] 
795 பின்னை யன்னவன்‌ பிரமதீர்‌ த்தத்திற்‌ 
பன்னி தன்னெடும்‌ பனயர்‌ தன்‌ னெடும்‌ 
துன்னி யாடுபு தூய வன்சொலும்‌ 
அன்ன வாறெலாம்‌ அடைவி னாற்றினான்‌. 33 


இறைவன்‌ மகிழ்ந்து அவனுக்கு மக்கட்‌ பேறருளினான்‌ எனல்‌ ] 


796 அரச னாற்றலும்‌ அரவுந்‌ திங்களும்‌ 
விரவச்‌ சூடிய வேணி நாயகன்‌ 
கருணை கூர்ந்துமுக்‌ காதன்‌ மக்களை 
ஒருவ யிற்றொருய்‌ குயிர்ப்ப நல்கினான்‌. 34 


[ தருமசேனன்‌ இறைவனுக்கு நீராட்டு, விழா முதலிய நிகழ்த்திப்‌ 


794 


1795 


798 
797 


போற்றினானெனல்‌ ] 


197 அண்ணல்‌ யானையான்‌ அன்பு மீக்கொள 
எண்ணெய்‌ நல்விழா இனிதி யறறுபூ 
நண்ணும்‌ ஏனைய சடங்கும்‌ நன்குறப்‌ 
பண்ணி நம்பனைப்‌ பணிந்து போற்றியே. 1] 


சிந்தி - வழங்கி, திரப்பாங்கினில்‌ - கரையிலோர்‌ புறத்தின்‌, 
்‌ தந்து - அமைத்து, தீ - வேள்விக்குண்டம்‌, தாபித்தான்‌ - நிலை 

பெறச்‌ செய்தான்‌. 

பன்னி - மனைவி, பனவர்‌ - வேதியர்‌, துன்னி - கலந்து, ஆடுபு- 

ஆடி, தூயவன்‌ - நாரதன்‌, அடைவின்‌ - முறையாக, ஆத்றிஞுன்‌..- 

செய்தான்‌. 

வேணி - சடைமுடி, உயிர்ப்ப - பிறக்குமாறு, எ 

சாண்ணெய்‌ ஈல்விழா - அபிடேக வீழா, இயற்துபு - இந்தி, 


256 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ மக்கள்‌ மூவர்க்கும்‌ அரசன்‌ பேரிட்டு வளர்த்தமை கூறல்‌ ] 


798 உறுதி யக்கினி வண்ண னூழியும்‌ 
இறுதி யின்றிய வேம வண்ணஜோர்‌ 
மறுவில்‌ ரெத்தின வண்ண னென்றுபேர்‌ 
சிறுவர்‌ மூவர்க்கும்‌ செப்பி ஒனைரோ. ௪8 


[ மக்களோடு இறைவனைப்‌ பூசித்து ஆங்கு உறைந்தானெனல்‌ ] 


799 செப்பி வேந்தனும்‌ தெரிவை பங்கினர்க்கு 
ஒப்பி லாதன சிறப்பு ஞற்றியே 
இப்பெ ரும்பபுவி யினிதி னேத்துமா 
றப்ப திக்கணுற்‌ றமர்ந்திட்‌ டானரோ. 37 


[ பின்னர்ப்‌ பரி மாமகம்‌ புரிய அந்தணரோடு கூறி நிகழ்த்துதல்‌ ] 
800 அரசன்‌ சில்பகற்‌ செல்ல வன்பீனால்‌ 
புரவி மாமகம்‌ புதல்வர்‌ தம்மொடும்‌ 
விரைவி னற்றுவான்‌ வேத வேதியர்க்‌ 
குரைசெய்‌ தன்னவ ரோடும்‌ முற்றினன்‌. 38 


[ அந்தணர்களுக்கு பசுக்களைத்‌ தானம்‌ செய்து இறைவனுக்குப்‌ 
பற்பல அணிகளைச்‌ செய்தான்‌ எனல்‌ ] 
801 சுரபி கோடிகள்‌ சுருதி வாணருக்‌ 
கரச னல்கியே அமலற்்‌ கன்பினால்‌ 
பரவு பன்னிரு பதிகொ டுத்தொளிர்‌ 
விரவு பொற்பணி விழைவீனுய்த்தரோ. 89 


798 அக்கினி வண்ணன்‌, ஏமவண்ணன்‌ இரத்தினவண்ணள்‌ இவை 
தருமசேனனின்‌ மக்கள்‌ மூவரின்‌ பெயர்கள்‌. செப்பினான்‌ - 
பெயரிட்டான்‌. 

799 தெரிவை பங்கினர்‌ - சிவபெருமான்‌, அப்பதி - நல்லூர்‌. 

800 புரவிமாமகாம்‌ - அசுவமேத யாகம்‌, முற்றினன்‌ - முடிவு செய்தான்‌. 

801 சுரபி - பசு, சுருதிவாணர்‌ - அந்தணர்கள்‌, அமலற்கு - இதை 
வலுக்கு, பதி- ஊர்கள்‌, பொற்பணி - பொற்கலள்கள்‌, 


தருமசேனச்‌ சருக்கம்‌ 257 


[ அவன்‌ பன்மணி மாலைகள்‌ பலவும்‌ பரமனுக்கு அளித்துக்‌ 
களித்து மகிழ்தல்‌ ] 
802 முத்த மாலையும்‌ முழுத்த சோதிய 
வித்துரு மத்தால்‌ வீளைத்த மாலையும்‌ 
பத்தி பத்திசேர்‌ பதுமரா கத்தின 
கொத்து மாலையும்‌ கொடுத்துக்‌ காவலன்‌ 40 


[ அவன்‌ பல்வேறு வண்ணப்‌ பட்டாடைகள்‌ தந்து போற்றுதல்‌ ] 
803 பொன்னந்‌ தானையும்‌ பூம்பட்‌ டாடையும்‌ 
மின்னும்‌ நித்தில விளிம்பு போக்கிய 
வன்னச்‌ செல்வமும்‌ வகைவ கைபெறப்‌ 


பன்னு சித்திரப்‌ படமும்‌ ஈந்தரோ 41 


[ அவன்‌ பூசைப்‌ பாத்திரங்களும்‌ வாகனாதிகளும்‌ வழங்கி 
மகிழ்தல்‌ ] 
804 செம்பொன்‌ வள்ளமும்‌ சிறந்த வேள்‌ வியின்‌ 
அம்பொன்‌ வள்ளமும்‌ அனைய வேனமும்‌ 
பைம்பொன்‌ வாகனம்‌ பலவும்‌ பாங்கினால்‌ 


உம்ப ரும்பருக்‌ குதவிப்‌ பார்த்திபன்‌ 49 


802 முழுத்த - முழுமையான, வித்துருமம்‌ - பவழம்‌, பத்தி - வரிசை, 
பத்தி - பக்தி, 
808 பொன்னந்தானை - பொன்னாடைகள்‌, விளிம்பு - கரை, செல்வம்‌. 


ஆடைகள்‌. 


804 வள்ளம்‌ - பாத்திரங்கள்‌, ஏனம்‌ - பெரிய பாத்திரங்கள்‌, உம்பர்‌ 
உம்பர்‌ - தேவ தேவர்‌, 


த. 99-94 


258 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ இறைவனுக்கு நல்விழாக்கள்‌ எடுத்து மகிழ்ந்தான்‌ எனல்‌ ] 
806 அண்ண லார்தமக்‌ கன்பு மீக்கொள 
எண்ணி லாப்பணி யின்ன வாறுசெய்‌ 
துண்ண யந்துநல்‌ விழவு முய்த்தவன்‌ 
விண்ண வர்்குத்‌ தென்‌ மேற்குத்‌ திக்கினில்‌ 43 


[ தென்மேற்குத்‌ திசையில்‌ ஒரு தீர்த்தவாவியை அவன்‌ 
உண்டாக்கினான்‌ எனல்‌ ] 
806 செருவ வாளிமுன்‌ றிடையிற்‌ றிவ்விய 
உருவ லிங்கமாங்‌ கொன்று தாபித்துத்‌ 
தரும தீர்த்தமென்‌ றொருத டாகமும்‌ 
சுருதி வாய்மையாற்‌ றொட்டிட்‌ டானரோ. 44 


[ தைப்பூச நாளில்‌ அதிற்படிந்து வழிபடுவார்‌ எய்தும்‌ 
பலன்‌ கூறல்‌ ] 

807 மகரத்‌ திங்களின்‌ வாய்ந்த பூசநாட்‌ 

பகரு மத்தடம்‌ படிந்த மேலவர்‌ 

புகர னைத்தையும்‌ போக்கிப்‌ பொன்றொணா 

நிகரில்‌ மெய்க்கதி நெறியி னெய்துவார்‌. 45 


805 மீக்கொள - பெருக, உள்கயந்து - சிந்தை விரும்பி, 


விழவும்‌ - 
விழாக்களும்‌, விண்ணவர்க்கு - இறைவன்‌ திருக்கோயிலுக்கு, 

806 வாளிமூன்றிடையில்‌ - மூன்று வில்லளவையான இட த்தில்‌, 
தடாகம்‌ - குளம்‌, சுருதி- வேதம்‌, தொட்டிட்டான்‌ _ தோண்டி 
யமைத்தான்‌. 

807 மகரத்திங்கள்‌ - தைத்திங்கள்‌, படிந்த - மூழ்கிய, புகர்‌ - 
குற்றங்கள்‌, பொன்றொணா - இறவாத, மெய்க்கதி - வீடுபேறு, 


த்ருமசேனச்‌ சருக்கம்‌ 259 


[ வைகாசிப்‌ பூரணையில்‌ அதிற்படிந்து வழிபடுவார்‌ எய்தும்‌ 


பலன்‌ கூறல்‌ ] 


808 இடபத்‌ திங்களின்‌ எய்தும்‌ பூரணேத்‌ 
தடம திற்படிர்‌ தாடித்‌ தாபித்த 
கடவு ளைவலங்‌ கனிவிற்‌ சூழ்வந்தோர்‌ 
புடவி சூழ்பயன்‌ பொருந்தி வாழ்வரால்‌, 46 


[ சுந்தராசலம்‌ பூலோக கயிலாயமென அதன்‌ சிறப்புக்‌ கூறல்‌ ] 


809 கேச முற்றுயர்‌ நினைந்து பற்பல 
பேச லொன்கொலாம்‌ பிஞ்ஞ கன்னுறை 
மாசில்‌ சுந்தர சயிலம்‌, வாரிசூழ்‌ 
காசி னிக்குள்வண்‌ கயிலை யாகுமால்‌. 47 


[ இச்சருக்கத்தை ஓதுவார்‌ உரைப்பார்‌ உணர்வார்‌ எய்தும்‌ 


808 


809 


810 


பலன்‌ கூறுதல்‌ ] 


810 விளம்பு மிக்கதை பகரும்‌ மேலவர்‌ 
உளங்க னிந்துகேட்‌ டுருகுந்‌ தூயவர்‌ 
வளங்கொள்‌ பூதலம்‌ மரபின்‌ ஆண்டுபின்‌ 
களங்க னிக்களன்‌ கயிலை சேர்வரால்‌, 48 


தருமசேனச்‌ சருக்கம்‌ முற்றும்‌ 


இடபத்திங்கள்‌ - வைகாசித்திங்கள்‌, பூரணை - பெளர்ணமி நாள்‌ 
(விசாகம்‌), கனிவின்‌ - அன்பினால்‌, புடவி - உலகம்‌, 


உயர்‌ - உயர்வை, சயிலம்‌- மலை, வாரி-கடல்‌, காசினி - 
உலகம்‌. 
பகரும்‌ - உரைக்கும்‌, களங்கனிக்களன்‌ - களங்கனி போலும்‌ 


கண்டத்தையுடைய சிவபெருமான்‌. 


பதினெட்டாவது 
தீர்க்க துண்டச்‌ சருகம்‌ 
[ முனிவர்கள்‌ தீர்க்க துண்டன்‌ வரலாற்றைச்‌ சூதரிடம்‌ வினாவல்‌ ] 


811 அலகில்‌ கேள்வி யருந்தவ ரன்பீனால்‌ 
உலக மேத்தும்‌ உறுதவச்‌ சூதளை 
திலக மாகிய தீர்க்கதுண்‌ டன்செயல்‌ 


குலவு மாக்கதை கூறெனக்‌ கூறுவான்‌. 1 


[ இரண்டு பாக்கள்‌ ஈசானதிக்கில்‌ அமைந்த பன்னசாலையில்‌ 
நாடொறும்‌ வழங்கும்‌ பலிக்கொடை பற்றிக்‌ கூறும்‌ ] 
812 அளக்க ருண்ட வருந்தவன்‌ கற்பினிற்‌ 
றுளக்க மின்றிய தூமொழி தன்னுடன்‌ 
களக்க னிக்களத்‌ தானுக்கீ சானத்தின்‌ 
விளக்க மெய்திய வேதியர்‌ குழவே, ச்‌ 


813 பன்ன சாலை யமைத்துப்‌ பரிவினால்‌ 
அன்ன நல்லூர்‌ அமர்ந்தன னந்தநாள்‌ 
துன்னு திங்கட்‌ சுடரவ ஜோேடெய்தி 


மன்னு வைகலின்‌ வாய்ந்த வான்பலி, 8 


811 உறுதவம்‌ - மிக்க தவம்‌, குலவும்‌ - புகழ்‌ பெற வீளங்கும்‌. 


812 அளக்கர்‌ - கடல்‌, உண்டவன்‌ - அகத்தியன்‌, தூமொழி 2 
உலோபா முத்திரை, 
818 திங்கள்‌ சுடரவனோ டெய்திமன்னு நாள்‌ - அமாவாசை 


காள்‌, 
வான்பலி - படையல்‌. 


தீர்க்க துண்டச்‌ சருக்கம்‌ 261 


[ அப்பலியைப்‌ பெற ஒரு காக்கை அங்கமர்ந்திருந்து அப்பலியைக்‌ 


கெளவிக்கொண்டு ககனத்திற்‌ பறந்தது எனல்‌ ] 

814 இடுதல்‌ நோக்கி யிருந்ததோர்‌ வாயசம்‌ 
செடிகொள்‌ மென்சிறை தீர்க்கதுண்‌ டன்னெனப்‌ 
படியிற்‌ பேர்பெறும்‌ பான்மைய தப்பலி 
கடிதின்‌ வவ்விக்‌ ககனத்‌ தெழுந்ததே. 4 


[ அப்பலியை மற்றொரு காகம்‌ பெறத்‌ தொடர்ந்து அதன்‌ பின்‌ 


பறந்து வர அது அதனை நழுவ விடுதல்‌ ] 
816 எழுந்து தென்திசை யேகிய தேகலும்‌ 
அழுந்த வவ்விய வப்பலி தன்னையோர்‌ 
செழுஞ்சி றைக்கொடி சென்று தொடர்ந்திடப்‌ 
புமுங்கி வீழ்த்திப்‌ புறம்புக்க தாமரோ. [7 
[ அப்பலியானது ஓர்‌ இரவலன்‌ பிச்சைப்‌ பாத்திரத்தில்‌ 
வந்து வீழ்ந்ததெனல்‌ ] 
816 வீழு மப்பலி வீதியி னெய்திய 
தாமும்‌ மூப்பிற்‌ றளர்ந்தவோ ராதுலன்‌ 
காழி லாத கடிஞைக்‌ கலத்தினில்‌ 
ஊழின்‌ வீழ்ந்தது வீழவு வந்தவன்‌ 6 
[ அவன்‌ அப்பலியை உண்டு பசி நீங்கினான்‌ எனல்‌ ] 
817 எந்தை ஈல்லரு ளாலிஃ தெய்திய 
துய்ந்த னம்மினி யென்ன வொருங்குடன்‌ 
அந்த வன்னத்தை யாழ்புன லோடளாய்‌ 
சிந்து மாதரும்‌ திப்பசி தீர்ந்தனன்‌. 7 


814 


815 
816 


817 


வாயசம்‌ - காக்கை, செடி - கருமை, வவ்வி - பற்றிக்கொண்டு, 
ககனம்‌ - ஆகாயம்‌, எழுந்தது - பறந்து சென்றது, 

கொடி - காக்கை, புழுங்கி - வெகுண்டு, வீழ்த்தி - ஈமுவவிட்டு. 
அப்பலி - தீர்க்க துண்டப்‌ பலியாகிய உணவு, ஆதலன்‌ - 
இரவலன்‌, கடிஞைக்கலம்‌ - பிச்சைப்‌ பாத்திரம்‌, ஊழின்‌ - 
வீதியில்‌, 

ஒருங்குடன்‌ - அப்பலி முழுதையும்‌, ஆழ்புனலோடு - நீரோடு 
கரைத்து, சிந்துறாது - சிந்திச்‌ சிதறாமல்‌. 


202 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ பறந்து சென்ற காகத்தை ஒரு வேட்டுவன்‌ வீழ்த்தல்‌ ] 
818 பலியை வீழ்த்துப்‌ பறந்தப்‌ புறஞ்செலும்‌ 

ஒலிசெய்‌ காகத்தை யுற்றவோர்‌ வேட்டுவன்‌ 

வலிதின்‌ எய்தனன்‌ எய்தலும்‌ மற்றது 

மெலிய மண்ணிடை வீழ்ந்தது வாமரோ. 8 


[ காகத்தின்‌ உயிர்‌ நீங்கியபோது தேவ விமானம்‌ வந்து அதனைத்‌ 
தூக்கிச்‌ சென்றதெனல்‌ ] 
819 வெள்ளை யானை விதிமுறை தாபித்த 
தெள்ளு சோதிச்‌ சிவலிங்க மேற்றிசைத்‌ 
துள்ளி யாருயிர்‌ சோர்ந்தது சோர்தலும்‌ 
எள்ளொ ணாதவி மானம்வந்‌ துற்றதால்‌. 9 


[ தேவர்கள்‌ புடைசூழ அவ்விமானம்‌ சென்றதெனல்‌ ] 


820 முத்த நீள்வடந்‌ தூக்கி முறைமையால்‌ 
வித்துரு மம்வியன்‌ கானி றுவிய 
தத்து சோதியத்‌ தாவில்வி மானத்தின்‌ 
வித்த கத்திமை யோர்புடை மேவவே. 10 


[ தேவமாதர்கள்‌ போற்றச்‌ சென்றது அக்காகம்‌ எனல்‌ ] 


821 வீசு சாமரை விண்ணக மாதரார்‌ 
நேச மேவி நெறியி னிரட்டநீள்‌ 
வாச மாமலர்‌ தூவி மணிமுடித்‌ 
தேசு லாமிமை யோர்திசை போற்றவே. 24 


ஒலிசெய்‌ காகத்தை - கரைந்து ஒலியெழுப்பிய அக்காக்கையை, 
819 வெள்ளையானை - ஐராவதம்‌, சோர்ந்தது - விட்டது. 


820 வியன்கால்‌ நிறுவிய விமானம்‌, வித்தகம்‌ - ஞானம்‌, 


புடை - 
பக்கம்‌, 


821 தேவமாதர்‌ சாமரையிரட்ட மலர்தூவித்‌ தேவர்கள்‌ போற்றக்‌ 
காக்கை விமானத்திற்‌ சென்றது என்பது கருத்து, 


தீர்க்க துண்டச்‌ சருக்கம்‌ 205 


[ தேவகணங்கள்‌ அதனைக்‌ கயிலைக்குக்‌ கொண்டு சென்றதெனல்‌ ] 


892 தீர்க்க துண்டன்‌ சிறந்தமெய்த்‌ தேவனாய்‌ 
மேற்கொள்‌ சோதி விமானத்தின்‌ மீதிவர்ந்‌ 
தேற்கும்‌ வண்ணம்‌ இருங்கயி லைப்புறம்‌ 
பாற்க ணங்கொணர்ந்‌ தேகப்‌ படர்ந்ததே 12 


[ காகம்‌ கயிலைநாதனைக்‌ கண்டு வணங்கலும்‌ இறைவனருளல்‌] 


823 படர்ந்து சென்று பரன்கழல்‌ போற்றுபு 
திடங்கொள்‌ காகம்‌ சிறந்தயல்‌ நிற்றலும்‌ 
நடங்கொள்‌ நாதன்‌ நயப்புடன்‌ நோக்கியே 
தொடர்ந்து காதலின்‌ இன்னணஞ்‌ சொல்கிறான்‌. 13 


[ நல்லூரில்‌ நீ அன்னதானம்‌ புரிந்தமையால்‌ கணங்கட்கு 
அரசாய்‌ வாழ்க என இறைவன்‌ கூறுதல்‌ ] 


824 பொன்னு லாம்ஈம்‌ பொருவில்நல்‌ லூரில்நீ 
அன்ன தானம்‌ இயற்று மமைதியான்‌ 
மன்னு கின்ற கணங்கட்கு மன்னனாய்‌ 
துன்னி வாழ்கெனச்‌ சொற்றனன்‌ சொற்றலும்‌ 14 


[ மண்ணுலகில்‌ இக்காக்கை செய்த செயல்‌ யாதெனத்‌ தேவர்கள்‌ 


822 
828 
824 
825 


இறைவனை வினாவுதல்‌ ] 


826 அம்பொற்‌ சேவடி போற்றி யவணின்ற 
உம்ப ராரைய வோதுக வத்திறம்‌ 
இம்பர்‌ நாட்டி லிதுசெய்த வாறென 
நம்பன்‌ நோக்கி நகைத்திது சொல்லுவான்‌. 15 


கணங்கள்‌ - பூதகணங்கள்‌, கொணர்ந்தேக - அகழத்துச்‌ சொல்ல. 
போற்றுபு - போற்றி, நாதன்‌ - இறைவன்‌, காதலின்‌ - அன்பினால்‌. 
அமைதியால்‌ - முறைமையால்‌, துன்னி - அமைந்து. 


அவண்‌ நின்ற - ஆங்கிருந் த, உம்பரார்‌ - தேவர்கள்‌, இது - காகம்‌, 


204 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 
[ காசந்தான்‌ பற்றிச்‌ சென்ற பலியை ஒரு இரவலன்‌ 
கலத்திலிட்டமையைக்‌ கடவுள்‌ கூறுதல்‌ | 
826 பலிக வர்ந்து படரவோர்‌ வாயசம்‌ 
மெலிவு செய்யலும்‌ வீழ்த்த வியன்பலி 
கலியி னோர்‌ கடிஞைக்‌ கலத்தினில்‌ 
லியு மாறின்றி நன்குற வுற்றதே. 16 


[ அவன்‌ அதனை உண்டு பசி தீர்ந்தானாகலின்‌ காகம்‌ இப்பதவி 


அடைந்ததென இறைவன்‌ விளக்குதல்‌ ] 
827 உற்ற பிண்டத்தை யுண்டவன்‌ தீப்பசி 
முற்றும்‌ நீங்கும்‌ முறைமையி னாலிந்தப்‌ 
பெற்றி யெய்திய தாலெனப்‌ பிஞ்ஞகன்‌ 
சொற்ற லோடுந்‌ தொழுது வியந்தனர்‌. 17 


[ ஈல்லூரில்‌ அன்னதானம்‌ செய்தவர்‌ தம்‌ ப ல ன்‌ கூறலரிதெனச்‌ 


சூதன்‌ உரைத்தல்‌ ] 
829 ஆத லாற்பரன்‌ நல்லூ ரகவயின்‌ 
காத லாலன்னங்‌ காண்வர வீந்துளோர்‌ 
கோதி லாத பயனைக்‌ குறித்துயான்‌ 
ஓது மாறெளி தோவென வோதுவான்‌. 18 


[ ஈல்லூரிற்‌ காகம்‌ வீழ்ந்து உயிர்விட்ட இடம்‌ தீர்த்தமாகிச்‌ 


சிறந்தது என விளம்பல்‌ ] 
6821) தந்தி போற்றிய தாணுவின்‌ சன்னிதி 
முந்தை யக்கொடி வீழ்ந்த முறைமையால்‌ 
அந்தத்‌ தானம்‌ அகன்றட மாகுபு 


சிந்து சூழ்புவி போற்றச்‌ சிறந்ததே. 19 

826 பலி. தீர்க்கதுண்டப்‌ பலி, வாயசம்‌ - காக்கை, கலியினான்‌ - 
பசி வறுமையுற்றவன்‌. நலீயுமா நின்றி - குற்றப்படாமல்‌, உற்றது - 
வீழ்ந்தது. 

827 பெற்றி - பதவி, தொழுது - காக்கையைத்‌ தொழுது, 

828 அகவயின்‌ - இடத்தில்‌, அன்னம்‌ - உணவு, கோது. குற்றம்‌, 
பயன்‌ - புண்ணிய பலன்‌. 

829 


தந்தி - யானை (ஐராவதம்‌), அக்கொடி - அந்தக்‌ காக்கை, 


அகன்றட மாகுபு - அகன்ற தீர்த்தமாகி, சிந்து - கடல்‌, புவி - 
உலகம்‌, 


தீர்க்க துண்டச்‌ சருக்கம்‌ 265 


[ அந்தந்தடம்‌ தேவதீர்த்த மென்னும்‌ பெயர்‌ பெற்றுத்‌ 
திகழ்கின்றதெனல்‌ ] 
830 தேவ ஞய்க்கொடி சென்ற திறத்தினான்‌ 
மேவு மத்தடம்‌ மேதினி மேலென்றும்‌ 
ஓவில்‌ கேள்வி யுறுதவத்‌ தந்தணீர்‌ 
தாவில்‌ தேவதீர்த்‌ தம்மெனச்‌ சாற்றுவார்‌. 20 
[ அத்தீர்த்தத்தில்‌ ஆண்டுதோறும்‌ மூழ்கி இறைவனை 
வழிபடுவோர்‌ எய்தும்‌ பலன்‌ கூறுதல்‌ ] 
831 ஆண்டு தோறும்‌ அதிலெய்‌ நி யன்‌ பினாற்‌ 
சேண்ட லம்புகழ்‌ தீர்க்கதுண்‌ டன்படிர்‌ 
தீண்டு தர்ப்பண மாதி யெவைகளும்‌ 
காண்ட குந்திறஞ்‌ செய்து கனிந்தரோ 94 


[ இதுவுமது | 
832 ஐய ஊைந்தெழுத்‌ தோதி யவணமர்ந்‌ 
துய்யும்‌ வண்ணம்‌ உவப்புடன்‌ போற்றியோன்‌ 
செய்ய சோதி விமானத்திற்‌ சென்று, மான்‌ 
கையன்‌ வாழுங்‌ கயிலையைச்‌ சேர்வனால்‌. 22 


[ தையமாவாசையில்‌ அதிற்படிந்து அன்னதானம்‌ செய்வேர்‌ 


எய்தும்‌ பலன்‌ கூறுதல்‌ ] 
833 மருவு தையமா வாசியி னத்தடத்‌ 


துருகு மன்பி னுவப்புட டியே 
பொருவி லாவன்ன தானம்‌ புரிந்துளோர்‌ 
தெரிவை பாகன்‌ கயிலையைச்‌ சேர்வரால்‌. சிமி 


காக்கை வீழ்ந்த இடத்தில்‌ தோன்றிய தடம்‌ தேவதீர்த்தம்‌ என 
வழங்குகின்றது என்பது கருத்து. தீர்க்க துண்டத்‌ தீர்த்தமென்பதும்‌ 
அதன்‌ பெயர்‌, 

ஈண்டுதர்பணம்‌ - நிறைவுடைய தர்பணாதி கருமங்கள்‌, கனிந்து - 
அன்புற்று. 

ஐந்தெழுத்து - பஞ்சாக்கரம்‌, அவண்‌ - அவ்விடம்‌, மான்கையன்‌- 
மானேந்திய சிவபெருமான்‌, 

பொருவிலா - ஒப்பிலாத, தெரிவை - உமையம்மை, 


266 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ அத்தீர்தத்திலாடி யானைமுகனை வணங்கி வழிபடுவோர்‌ 
எய்தும்‌ பலன்‌ கூறுதல்‌ ] 
894 சொற்ற வைகலிற்‌ றூய்தட மாடுபு 
கற்றை வேணிக்‌ கசேசரன்‌ சன்னிதிக்‌ 
குற்று தீப வுகளய்க ளேற்றினார்‌ 


மற்றவ்‌ வானவன்‌ வான்பசஞ்‌ சேர்வரால்‌. 24 


[ இக்கதை கேட்டோர்‌. கூறினோர்‌ எய்தும்‌ பலன்‌ கூறல்‌ ] 


896 இப்பெ ருங்கதை கேட்குமி யல்பினோர்‌ 
செப்பு கின்ற திறனுடை மேலவர்‌ 
ஒப்பில்‌ போகம்‌ உலப்பில வெய்திப்பின்‌ 
அப்பு லாஞ்சடை யானடி சேர்வரால்‌, 26 


தீர்க்க துண்டச்‌ சருக்கம்‌ முற்றும்‌. 


884 ஆடுபு - ஆடி (மூழ்கி), கசேசுரன்‌ - ஐராவதம்‌, தீப உகளம்‌ - 
இரட்டை விளக்கு, வான்பதம்‌ - வீடுபேறு. 


885 உலப்பில - அழியாதவை, அப்பு - நீர்‌ (கங்கை), உலாம்‌ - 
விளங்கும்‌, சடையான்‌ - சிவபெருமான்‌, 


பத்தொன்பதாவது 
எக்கிஞ குத்தச்‌ சருக்கம்‌ 
[ முனிவர்கள்‌ யக்ஞகுப்தன்‌ வரலாற்றைக்‌ கூறுக எனச்‌ சூதரிடம்‌ 
கேட்க அவர்‌ சொல்ல முற்படுதல்‌ ] 
( அறுசீர்‌ விருத்தம்‌ , 
826 சொற்றவத்‌ தீர்க்க துண்டன்‌ 
தோமிலாக்‌ காதை கேட்டோர்‌ 
நற்றவ வணிகன்‌ உய்ந்த 
நாடருஞ்‌ சரிதை யிப்பால்‌ 
உற்றுநீ கூறு கென்ன 
உறுதவர்‌ வினவ லோடும்‌ 
தெற்றெனச்‌ சூத னாய்ந்து 
சிந்தையன்‌ பொமுகச்‌ சொல்வான்‌. 1 


[ சுந்தராசலத்திற்கு ஈசான திசையில்‌ ஒரு சிறந்த பதியுண்டு 
அதன்‌ கீர்த்தி பெரிது எனல்‌ ] 
837 சுந்தர கிரிக்கீ சானத்‌ 

துரயநற்‌ றிசையி னங்கட்‌ 

கந்தமா புரம தென்னக்‌ 
காவீரி வடக்க தாக 

அந்தமில்‌ பதியொன்‌ றோங்கும்‌ 
அப்பதி மேன்மை தன்னை 

எந்தையே யுரைப்ப தல்லால்‌ 
யாவரே யுரைக்க வல்லார்‌. 2 


886 தோமிலாக்‌ - குறையில்லாத, (போம்‌ - குற்றம்‌), நாடரும்‌ - 
ஆய்ந்துணர்தற்கரிய, உற்று - மலம்‌ பொருந்தி, உறுதவர்‌ - 
மிக்க தவமுடையவர்‌, தெற்றென - தெளிவாக. ஜ்‌ 

887 கந்தமாபுரம்‌ - முருகத்தலங்களில்‌ ஓன்று, பதி - புண்ணியத்தலம்‌, 
எந்தை - இறைவன்‌. 


268 நல்லூர்ப்‌ புராணம்‌ 
[ அந்நகர்‌ முருகன்‌ கோயிலுக்கு வடக்கில்‌ ஒரு தீர்த்தமுண்டு 
அது எல்லா நோய்களையும்‌ போக்கவல்லது எனல்‌ ] 
838 அத்தகை நகரி னங்கண்‌ 
அவுணரை யடர்த்த வேலோற்‌ 
குத்தர திசையிற்‌ கூபம்‌ 
ஒன்றுள ததனி னாடிற்‌ 
குத்திர மெவையுந்‌ தீரும்‌ 
குமரகண்‌ டமும்போ மாங்கே 
சத்திய விரதள்‌ சித்தி 
சார்ந்ததோர்‌ தடமு முண்டால்‌, 3 
[ அக்கினித்‌ திசையில்‌ ஒரு பிரம தீர்த்தமும்‌ உண்டு 
அர்நகரின்கண்‌ எக்கியகுப்தன்‌ என்னும்‌ வணிகன்‌ 
ஓருவன்‌ வாழ்ந்தான்‌ எனல்‌ ] 
839 பாவகன்‌ நிசையி ஜேர்வண்‌ 
பலாசின்கீழ்ப்‌ பிரம தீர்த்தம்‌ 
மேவர விளங்கு மந்த 
மேதகு பதியில்‌ வாழ்வோன்‌ 
தாவிலா வணிகர்‌ கோமான்‌ 
தனபதி நிகர்த்த செல்வன்‌ 
ஏவுமா றெக்கிஞ குத்தன்‌ 
எனுமபி தான முற்றோன்‌. 4 


| அவன்‌ ஒரு திருவாதிரைத்‌ திருநாளில்‌ நல்லூரில்‌ வந்து 
வாணிகஞ்‌ செய்யும்‌ பொருட்டுப்‌ பண்டங்களோடு 
வந்து தங்கினான்‌ எனல்‌ ] 
840 பரமனு திரைநன்‌ ளில்‌ 
பண்டங்க ளெவையுங்‌ கொண்டே 
மருவிய ௩ல்லூ ரெய்தி 


வாணிகஞ்‌ செய்வா னண்ணி 


888 அவுணர்‌ - சூரபத்மன்‌ முதலானோர்‌, உத்திர திசை - வடக்குத்திக்கு, 
கூபம்‌ - கிணறு, ஈண்டுத்‌ தீர்த்தவாவியைக்‌ குறித்தது, குத்திரம்‌ - 
கொடுமை, குமரகண்டம்‌ - மிக்க வலியைச்‌ செய்யும்‌ ஒரு வலிப்பு 
சோய்‌, சித்தி - மோட்சம்‌, 


பாவகன்‌ - அக்கினிதேலன்‌, பலாசின்‌ - பலாசமரத்தின்‌, மேவர- 
பொருந்தி, தனபதி - குபேரன்‌, ஏவுமாது - அழைக்கப்படுதற்கு 
என்பது கருத்து, 


989 


எக்கிஞ குத்தச்‌ சருக்கம்‌ 209 


பிரமதீர்த்‌ தத்தின்‌ கீழ்ப்பாற்‌ 
பிறங்குமப்‌ பண்ட மெல்லாம்‌ 
ஒருமையி ஸுய்த்துக்‌ காவல்‌ 
ஓம்பின னுவகை பூப்ப ச்‌ 


[ அவ்விழாவில்‌ ஓர்பால்‌ நடைபெறும்‌ வினோதக்‌ கூத்துக்களைக்‌ 
காண எண்ணி வருபவன்‌ அம்பாள்‌ சந்நிதியை 
வந்தடைந்தான்‌ எனல்‌ ] 
841 விடர்பல ரோடுங்‌ கூடி 

வினேதங்க ளெவையுஞ்‌ செய்து 

மடநடை மடந்தை நல்லார்‌ 
வண்முலைப்‌ போகம்‌ வேண்டி 

நடனமூர்த்‌ திக்கு முன்செய்‌ 
நாடகம்‌ பார்க்கச்‌ செல்வான்‌ 

தடவரை யுயர்த்த பாவை 
சன்னிதி சார வந்தான்‌. 8 


[ அங்கு நிகழ்ந்த தீர்க்கதுண்டன்‌ புராணத்தைக்‌ கேட்டு 
மகிழ்ந்து நேரே தன்‌ இருப்பிடம்‌ வந்து சேர்ந்தான்‌ ] 
842 வந்தவ னங்கு விஞ்சை 

மாதவர்‌ பலருங்‌ கூடிச்‌ 
சிந்தனை செய்து கூறும்‌ 
தீர்க்கதுண்‌ டன்பு ராணம்‌ 
புந்தியின்‌ மகிழ்ச்சி கூரப்‌ 
பொருள்சில வினவி யன்னேள்‌ 
அந்தமி லந்த ஞர்‌ 
அடிதொழு தகன்று மீண்டான்‌. 7 

840 ஆதிரை ஈன்னாளில்‌ - திருவாதிரைத்‌ திருவிழாவில்‌, பிறங்கும்‌ - 
வீளங்கும்‌, 

841 விடர்‌ - காமத்தைக்‌ கருதும்‌ இளையோர்‌, நடனமூர்த்திக்கு முள்‌ - 
வீதி விடங்கர்‌ மண்டபத்திற்கு முன்னர்‌, நாடகம்‌ - நாட்டியரிகழ்ச்சி 
தடவரை - இமயம்‌, பாவை - உமையவள்‌, 

842 விஞ்சை - வேதமந்திரக்‌ கலைகள்‌, புந்தி - சிந்தனை, கூரஃமிக 
பொருள்‌ - மெய்ப்சிபாருள்‌, வினவி - கேட்டுச்‌ தெளிந்து, ்‌ 


970 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ அன்றிரவு பாலடிசில்‌ உண்ணும்போது விக்கல்‌ காரணமாக 
உயிர்‌ நீத்தான்‌ எனல்‌ ] 
843 படுங்குடி லதனுட்‌ புக்குப்‌ 
பண்டங்கள்‌ பலவும்‌ நோக்கி 
இடம்பெறு கலத்தி லேந்தும்‌ 
இனியபா லடிசி லுண்ண 
அடைந்தன ஸனயிலுங்‌ காலை 
அன்னமன்‌ னவன்கண்‌ டத்தில்‌ 
மிடைந்திட வுடலஞ்‌ சோர்ந்து 
வீய்ந்தனன்‌ கணத்து மாதோ, 8 


[ அவனைச்‌ சிவகணங்கள்‌ விமானத்திலேற்றிக்‌ கைலை கொண்டு 
சென்றன. காலதூதர்கள்‌ இயமனிடம்‌ சென்று 
முறையிட்டனர்‌ எனல்‌ ] 
844 வீதலுஞ்‌ சிவக ணங்கள்‌ 
வீமானத்தி லவனை யேத்திப்‌ 
பூத்லத்‌ தெலரும்‌ போற்றப்‌ 
பொன்னக ரிமையோர்‌ சூழ 
நாதன்வாழ்‌ கயிலை வெற்பில்‌ 
நண்ணினார்‌ ஈண்ணக்‌ கால 
தூதரு மதனை நோக்கித்‌ 
தொழுதுதம்‌ மிறைக்குச்‌ சொற்றார்‌. 9 


[கைலை சென்ற அவ்வணிகனை இறைவன்‌ அழைத்துத்‌ 
தன்னொத்த உருவத்தை அருளினான்‌ எனல்‌ ] 


845 சொற்றலுங்‌ கூற்று மஞ்சித்‌ 
துணுக்கமுற்‌ றமல ஒற்றும்‌ 

பெற்றியா ரறிவர ரென்னாப்‌ 
பேசித்தன்‌ னகரத்‌ துற்றான்‌ 
848 பழங்குடில்‌ - தான்‌ தங்கியிருக்கும்‌ குடி 
அயிலுங்காலை - உண்ணும்போது, 
கொள்ள, வீய்ந்தனன்‌ - இறந்தான்‌, 
844 பொன்னகர்‌ - தேவலோகம்‌, 

இதை - யமன்‌. 


ல்‌, பாலடிசில்‌ - பாற்சோறு, 
மிடைந்திட - அடைத்துக்‌ 


ஈண்ணினர்‌ - அடைந்தனர்‌, தம்‌ 


எக்கிஞ குத்தச்‌ சருக்கம்‌ 211 


வருகென வருளித்‌ தன்போல்‌ 
உற்றதோ ரூருவ மன்னோற்‌ 
குதவின னுவகை பூத்தான்‌. 10 


[ தீர்க்கதுண்டன்‌ சரிதையைச்‌ செவிமடுத்த காரணத்தால்‌ 
வணிகன்‌ இறைவன்‌ வடிவுபெற்றுச்‌ சிறந்தான்‌ எனல்‌ ] 


846 பண்டங்கள்‌ பகர வந்தோன்‌ 

பண்ணவன்‌ சரிதை கேட்டுக்‌ 
கொண்டனன்‌ வடிவம்‌ அம்ம 

குழகன்போ லென்று சொன்னாற்‌ 
றொண்டர்தஞ்‌ செயலை கல்லூர்‌ 

துளக்கில்மேன்‌ மையுமெங்‌ கோமான்‌ 
தண்டலில்‌ அருளும்‌ யாரே 

சாற்றுதல்‌ புரிய வல்லார்‌. 11 


[ இத்தகுசரிதங்‌ கேட்கும்‌ நல்லோர்‌ இறைவனை எய்தி 
இன்புறுவர்‌ எனல்‌ ] 
847 ஆதலா லினைய காதை 
அன்புடன்‌ வினவும்‌ நல்லோர்‌ 
ஓதநீர்‌ கடலந்‌ தானை 
உலகெலா மினிதி ண்டு 
வேதனும்‌ முகுந்தன்‌ றானும்‌ 
விண்ணவ ரெவரும்‌ போற்ற 
நா தனார்‌ தாளி லென்றும்‌ 
நண்ணீவீற்‌ றிருப்பர்‌ திண்ணம்‌, 12 


( எக்கிஞ குத்தச்‌ சருக்கம்‌ முற்றும்‌.) 


வருடை 


845 கூற்றும்‌ அஞ்சி - யமதநர்மன்‌ அச்சமற்று, பெற்றி _ கருத்து, மத்து 
அவன்‌ - அந்த வணிகன்‌, உருவம்‌ - உருத்திர வடிவம்‌, 

846 பண்ணவன்‌ - தீர்க்க துண்டனைக்‌ குறித்தது, குழகன்‌ - சிவபிராள்‌, 
துளக்கில்‌-ஈடுக்கமில்லா த, தண்‌ டலில்‌ - தாழ்வில்லா த, சாற்றுதல்‌ ௨ 
சொல்லுதல்‌. 

847 கடலந்தானை - கடலை ஆடையாக உடைய, 


வேதன்‌ _.. பிரமன்‌, 
முகுந்தன்‌ - திருமால்‌, 


இருபதாவது 
கோபிதாரத்துவாசச்‌ சருக்கம்‌ 


[ முனிவர்கள்‌ கோவிதாரத்துவசன்‌ வரலாற்றைக்‌ கூறியருள்க 
எனச்‌ சூதர்‌ கூறத்‌ தொடங்குதல்‌ ] 


( எழுசீர்‌ ஆசிரிய விருத்தம்‌ ) 


848 முண்டகத்‌ தவிசில்‌ வீரிஞ்சனை யனைய 
மூதுணர்‌ மாதவ ரெவரும்‌ 
எண்டிசை வளாகம்‌ முழுவதும்‌ புரப்போன்‌ 
இயற்றமிழ்‌ நாட்டினுக்‌ கிறைவன்‌ 
தண்டமிழ்‌ முனிவன்‌ வைதவச்‌ சாபம்‌ 
தணந்தமை சாற்றுக வெனலும்‌ 
துண்டமா மதியம்‌ முடித்தவன்‌ பாதம்‌ 
தொழுதுசூ தனுந்தொகுத்‌ துரைப்பான்‌. 1 
[ கெளதமை நதிக்கரையில்‌ வாழும்‌ காவலன்‌ ஒரு நாள்‌ தேவதுதி 
என்னும்‌ முனிவர்‌ வர அவரை வரவேற்று மகிழ்ந்தான்‌ எனல்‌ ] 
849 சீலமா தவத்தோன்‌ ஐந்தழல்‌ நாப்பண்‌ 
சேர்ந்துசெய்‌ கொள்கைபெற்‌ றுள்ளோன்‌ 
காலவ னென்னும்‌ பெயரினான்‌ செழுநீர்க்‌ 
கவுதமைக்‌ கரையினி லுறைவோன்‌ 
ஏலவார்‌ கூந்தல்‌ மனையொடும்‌ மேவி 
இல்லற மியற்றுமக்‌ காலை 
ஞாலமுற்‌ றேகி வருந்தேவ துதியாம்‌ 
நாமனோர்‌ முனிவனாங்‌ குற்றான்‌. 2 


848 விரிஞ்சன்‌ - பிரமதேவன்‌, வளாகம்‌ - பூமி, 
மதுரை, தண்டமிழ்‌ முனிவன்‌ -. அகத்தியன்‌, 
நீங்கினமை, துண்டமாமதி - பிறைச்சந்திரன்‌. 

849 ஐந்தழல்‌ - பஞ்சாக்கினி, நாப்பண்‌ - நடுவிடத்தில்‌, 


நதியின்‌ பெயர்‌, காமன்‌ - பெயரையுடையவள்‌, 
அவளிடம்‌, 


இயற்றமிழ்சாடு - 
தணந்தமை - 


கவுதமை - 
அங்கு - 


சோபிதாரத்துவாசச்‌ சருக்கம்‌ 278 


[ காலவன்‌ முனிவரை இங்கு எழுந்தருளிய காரணம்‌ என்ன 
எனப்‌ பணிவுடன்‌ கேட்டான்‌ எனல்‌ ] 


860 உற்றமா முனியை எதிர்ந்துமற்‌ றன்னேன்‌ 

உவப்பினாற்‌ பாத்திய முதல 

பெற்றியி னுதவி ஆசனத்‌ திருத்தி 
பிறங்குமா தித்தியம்‌ புரிந்து 

கற்றவ ரிருவ ரளவளா யுறையுங்‌ 
காலையில்‌, யாங்குசென்‌ றுற்றாய்‌ 

தெற்றெனப்‌ பகர்தி யென்றவ னுரைப்பத்‌ 
திகழ்தேவ துதியுஞ்செப்‌ புவனால்‌, 3 


[ தேவதுதி தான்‌ தீர்த்த யாத்திரை மேற்கொண்டு வந்தமை கூற 
அவற்றின்‌ சிறப்புக்களைக்‌ காலவன்‌ உரைக்க 
என வேண்டல்‌ ] 


661 வடாதுகே தாரந்‌ தொடங்கியெம்‌ பெருமான்‌ 
வாழுமெய்த்‌ தலமுமத்‌ தலத்திற்‌ 
றடாகமும்‌ நதியும்‌ ஓடையும்‌ முதல 
தண்புனற்‌ நீர்த்தங்க ளெவையும்‌ 
விடாதுசென்‌ ராடி மீண்டன னென்ன 
மேதகு காலவன்‌ நோக்கிக்‌ 
கடாவுதல்‌ புரிந்தான்‌ அப்பெரும்‌ தகைமை 
கட்டுரை செய்கென மாதோ, 4 


[ இப்பாடல்‌ முதல்‌ பத்தாம்‌ பாடல்‌ வரை பல தலங்களையும்‌ 
அவற்றின்‌ தீர்த்தங்களையும்‌ குறிப்பிடுகிறார்‌. கேதாரம்‌, 
காசி, பிரயாகை, கயை ஆய பதிகளில்‌ உள்ள 
தீர்த்தங்களிற்‌ படிந்து வந்தமை கூறல்‌ ] 


852 போற்றுகே தாரத்‌ திருமலை யதனிற்‌ 
புட்கரங்‌ காசிமா ககரின்‌ 
ஏற்றுயர்‌ கொடியோ னருளென விளங்கும்‌ 
இயன்மணிக்‌ கன்னிகைத்‌ தீர்த்தம்‌ 
ட கைவ குவ ண்ப் பல்‌ வையா பட்ட 
850 ஆதித்தியம்‌ - அதிதிபூசளை, தெற்றென - தெளிவாக, பகர்தி . 
கூறுவாயாக, 
851 வடாது - வடதிசையின்கண்‌ உள்ள, மேதகு - சிறந்த, கடாவுதல்‌ - 
வினாவுதல்‌, தகைமை - சிறப்பு, கட்டுரை செய்க - சொல்லுக, 
த. 95-86 


214 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


நாற்றிசை புகழும்‌ பிராகையி னதன்கண்‌ 
நளிபுனற்‌ றிருவேணி தீர்த்தம்‌ 

ஆற்றல்சால்‌ கயையின்‌ றென்புல வாணர்க்‌ 
கரும்புனற்‌ நீர்த்தமற்‌ ராமால்‌, 5 


[ அம்புசம்‌, மணிகடம்‌, சத்தாரணியம்‌ காளத்தி ஆயதலங்களின்‌ 
தீர்த்தங்களைக்‌ கூறுதல்‌ ] 
863 வயங்கலம்‌ புசத்தின்‌ வன்னிரற்‌ நிர்த்தம்‌ 
மணிகூட. மென்னுமத்‌ தலத்தின்‌ 
நயங்கெழு திரிபுட்‌ கரச்செழுந்‌ தீர்த்தம்‌ 
நாடுசத்‌ தாரணி யத்தின்‌ 
பயங்கெழு பிரம தீர்த்தம்போல்‌ முகரி 
பரவுகா எத்திமால்‌ வரையில்‌ 
வியந்திடும்‌ வளங்கூர்‌ பிரசமற்‌ றதன்கண்‌ 
மேதகு வருணமெய்த்‌ தீர்த்தம்‌. 6 


[ மாளவம்‌, வடாரணியம்‌, காஞ்சி, சிதம்பரம்‌ ஆய இடங்களில்‌ 
உள்ள தீர்த்தங்களைக்‌ கூறல்‌ ] 
864 மாளவ மதனிற்‌ சூரிய தீர்த்தம்‌ 
வடாரணி யத்தல மதன்கட்‌ 
கோளுலாய்‌ கதிர்வேற்‌ குகனெடுந்‌ தீர்த்தம்‌ 
குலவுசீர்‌ காஞ்சிமா நகரின்‌ 
தாளதா மரைகள்‌ ஏடவிழ்ந்‌ தலரும்‌ 
சருவதீர்த்‌ தஞ்சிதம்‌ பரத்தின்‌ 
பூளைவே ணியனவன்‌ தாளெனப்‌ பொலியும்‌ 
புகழ்சிவ கங்கையந்‌ தீர்த்தம்‌, ப 
852 புட்கரம்‌, மணிக்கன்னிகை, திருவேணி, ென்புனல்‌ இலை 
ஆங்காங்குள்ள தீர்த்தங்கள்‌, ஏற்றுயர்கொடி - இடபக்கொடி, 
பிராகை - பிரயாகை, தென்புலவாணர்‌ ._ பிதிரர்கள்‌, 
858 வன்னிறற்றிர்த்தம்‌ - அக்கினி தீர்த்தம்‌, திரிபுட்கரம்‌ .. தீர்த்தத்தின்‌ 


பெயர்‌, சத்தாரணியம்‌ - சப்தாரண்யம்‌, முகரி - நதியின்‌ 
பெயர்‌ (பொன்முகரி), பிரசம்‌ - தேன்‌. 

854 மாளவ்‌ம்‌ - தேசத்தின்‌ பெயர்‌, கோள்‌ - ஒளி, 
தண்டுகளோடு விளங்கும்‌ தாமரை மலர்கள்‌, 
பூளை - பூளைப்பூ, வேணி  சடைலுடி, 


தாள தாமரை - 


ஏடு - இதழ்‌, 


கோபிதாரத்துவாசச்‌ சருக்கம்‌ 275 


( திருவெண்காடு, சாயாவனம்‌, இடைமருது, குடந்தை ஆய 
தலங்களின்‌ தீர்த்தங்களைக்‌ கூறுதல்‌ ] 
86௪ பரவுவெண்‌ காட்டின்‌ முக்குளத்‌ தீர்த்தம்‌ 

பிரமன்சா யாவன மதன்கண்‌ 

உரவுநீர்ப்‌ பொன்னித்‌ தடங்கட லதனுள்‌ 
உற்றிடும்‌ சங்கம தீர்த்தம்‌ 

கருவினை யகற்றும்‌ இடைமரு ததன்கண்‌ 
காருண்ய வமிர்தநற்‌ நீர்த்தம்‌ 

தரைபுகழ்‌ கும்ப கோணமற்‌ றதன்கண்‌ 
தண்புனல்‌ மாமகத்‌ தீர்த்தம்‌. 8 

[ மதுரை, தனுக்கோடி, பொதியமலை, சேரநாடு இவற்றில்‌ 
உள்ள தீர்த்தங்களைக்‌ கூறல்‌ ] 
866 மதுரையிற்‌ பொற்றா மரைராமீச்‌ சரத்தின்‌ 

மறிகடல்‌ பொருதனுக்‌ கோடி 

முதுதமிழ்‌ மலையத்‌ தடவரை யதன்கண்‌ 
முத்தெறி தரங்கநீர்ப்‌ பொருளை 

புதுமலர்ச்‌ சோலை யவ்வரைப்‌ பாங்கிற்‌ 
பொலிபுன லத்திமா தீர்த்தம்‌ 

கதிர்வீடு சுடர்வேற்‌ சேரஈன்‌ ஞட்டிற்‌ 
கரைபொரு வானிமா நதியே, 9 


[ வஞ்சுளேசுரம்‌, எற்கமாபுரம்‌, கூர்மபுரம்‌ சுந்தராசலம்‌ ஆய 
இடங்களினமைந்த தீர்த்தங்களைக்‌ கூறுதல்‌ ] 
857 வஞ்சுளே சரத்தின்‌ மேற்றிசை யதன்கண்‌ 
வயங்கொளிக்‌ கெற்கமா புரமற்‌ 
றெஞ்சலில்‌ புகழ்கூர்‌ மபுரம தன்கண்‌ 
இரும்புனற்‌ கேற்கவான்‌ குண்டம்‌ 


855 உரவு - வலிமை, கருவினை - பிறவித்துன்பம்‌, 

856 மறிகடல்‌ - அலை மடிந்து வீழும்‌ கடல்‌,  மலையம்‌ - பொதியமலை, 
தரங்கம்‌ - அலை, பொருளை - தாமிரவருணிரகி, அத்திமாதீர்த்தம்‌ _. 
குஞ்சரதீர்த்தம்‌, 


2106 ந்ல்லூர்ப்‌ புராணம்‌ 


அஞ்சன மிடற்றான்‌ அருளினால்‌ நினைந்தேன்‌ 
ஆழ்புனற்‌ காவிரி நாட்டிற்‌ 

பிஞ்சுமா மதிதோய்‌ சுந்தரா சலத்திற்‌ 
பிரமாற்‌ நீர்த்த மொன்றுளதால்‌, 10 


[ சுந்தராசலத்தில்‌ மூன்றுநாள்‌ தங்கியிருந்தபோது ஓர்‌ அதிசயம்‌ 
நிகழ்ந்தது அதனைக்கேள்‌ எனத்‌ தேவதுதி காலவனிடம்‌ 
கூறல்‌ ] 
868 அப்பெரும்‌ தீர்த்தத்‌ தங்கியக்‌ திசையின்‌ 
அலர்கதிர்த்‌ தீர்த்த மொன்‌ றுளதால்‌ 
இப்பெரும்‌ புவனம்‌ முழுவதும்‌ போற்றும்‌ 
இயல்பின தத்தடத்‌ தீரத்‌ 
தொப்பரு முவப்பான்‌ மூன்‌ றுாள்‌ வதிந்தேன்‌ 
உற்றதோ ரதிசயங்‌ கண்டேன்‌ 
கப்பறு மனத்தாய்‌ அன்னது புகல்வேன்‌ 
காதலாற்‌ கேண்மதி யென்றான்‌. 11 


[ வைகைக்‌ கரையில்‌ உள்ள விசாலை௩கரை ஆண்டு வந்தவன்‌ 
கோவிதாரத்துவசன்‌ என்னும்‌ பாண்டிய மன்னன்‌ எனல்‌ ] 


969 தாளதா மரையின்‌ வனமலைத்‌ தெற்றித்‌ 
தீடஞ்சினை வருக்கைமேற்‌ ராவி 
நாளிகே ரத்தின்‌ முப்புடைக்‌ குடக்காய்‌ 
களிபுனல்‌ வீழ்ந்துகப்‌ புடைத்து 
வாளைபாய்ந்‌ துழக்கும்‌ வைகையந்‌ துறையின்‌ 
வளங்கெழு விசாலைமா நகராள்‌ 
கோளுலா மாளி யனைய திண்‌ டிறலான்‌ 
கோவிதா ரத்துவச னென்போன்‌. 29 
857 எற்கமாபுரம்‌, கூர்மபுரம்‌ இவை தலத்தின்‌ பெயர்கள்‌, அஞ்சனம்‌ - 
மை, அஞ்சனமிடற்றாள்‌ - நீலகண்டன்‌, பிஞ்சுமாமதி - பிறைச்‌ 
சந்திரன்‌. 
858 அங்கியந்திசை - அக்கினித்திக்கு, கதிர்த்தீர்த்தம்‌ - சூரியதீர்த்தம்‌, 
தீரத்து - கரையினில்‌, கப்பு - கவலை, 
859 வனம்‌ - குளம்‌, அலைத்தெற்றி - புறத்தே எற்றி, தடஞ்சினை - 
பெரிய கிளைகள்‌, வருக்கை - பலாமரம்‌, நாளிகேரம்‌ - தென்னை 
மரம்‌, முப்புடைக்குடக்காய்‌ - தேங்காய்‌, வாளை - வானை மீள்‌ 


வீசாலை - நகரின்‌ பெயர்‌, ஆளி - சிங்கம்‌, கோவிதாரத்துவசன்‌- 
அரசன்‌ பெயர்‌. 


கோபிதாரத்துவாசச்‌ சருக்கம்‌ 277 


[ அவன்‌ சோழனை வென்று மிகச்‌ சிறப்பாக ஆண்டுவரும்‌ நாளில்‌ 
ஒருநாள்‌ அகத்தியர்‌ அவனிடம்‌ வந்தார்‌ எனல்‌ ] 
980 வளவர்தம்‌ பெருமான்‌ தன்னொடும்‌ பொருது 
வாகை கொண்‌ டவன்மணித்‌ தோளிற்‌ 
களபவா சனைதோய்‌ தாதகி மாலை 
கவர்ந்துதன்‌ கயனெடுங்‌ கொடியின்‌ 
உளமலி பெய்த வெழுதிமே லுயர்த்தே 
யொன்னலர்க்‌ கடந்துவாழ்‌ நாளில்‌ 
தளவவான்‌ நகையாள்‌ பாகனே யனைய 
தமிழ்முனி யவன்மருங்‌ குற்றான்‌. 13 


[ ஊழ்வினைப்‌ பயனால்‌ அவன்‌ அவரை மதியாதிருக்கத்‌ தன்‌ 
மாணாக்கனை நோக்கி அவனைச்‌ சபிப்பாயக எனத்‌ தமிழ்‌ 
முனிவன்‌ கூறுதல்‌ ] 
861 மேலைகாட்‌ புரிந்த தீவினை யுருப்ப 
மெய்த்‌ தவன்‌ தனக்குப சாரம்‌ 
மாலைவே லுழவன்‌ இழைத்தில னாகி 
மதித்திடா திருத்தலை நோக்கி 
நீலமாக்‌ கடலை யருந்தியோன்‌ றன்பால்‌ 
நின்றமா ணாக்கனை நோக்கி 
ஆலமே யனைய செயலுடை யிவனை 
அழன்றுநீ வைதியென்‌ றறைந்தான்‌. 14 


[ அகத்தியரின்‌ மாணாக்கன்‌ உடனே அம்மன்னனை வெகுண்டு 
தொழுநோயாற்றுன்புறுக எனச்‌ சபித்தான்‌ எனல்‌ ] 
862 கும்பமா முனிவன்‌ ஆணையா லவனும்‌ 
கொதித்துடன்‌ எழுந்துவெய்‌ துயிர்த்து 
வெம்பிரின்‌ னுடலம்‌ முழுவதும்‌ குட்ட 
வியாதியிற்‌ குளித்தியென்‌ றுரைத்தான்‌ 


860 வளவர்‌ - சோழர்‌, பொருது - போரிட்டு, களபம்‌ - சந்தனச்‌ 
சாந்து, தாதகி - ஆத்திமலர்‌, கயனெடுங்கொடி - மீன்கொடி, 
மலிபெய்த - உவப்பெய்த. ஒன்னலர்‌ - பகைவர்‌, கடந்து - வென்று, 
தளவம்‌ ஃ முல்லை மலர்‌, வாள்‌ - ஒளி, தளவவான்‌ ஈகையாள்பாகள்‌ - 
சிவபிரான்‌, தமிழ்மூனி - அகத்தியன்‌. 

, 80% உருப்ப - வந்துசூழ, வேலுழவன்‌ - மன்னன்‌, ஆலம்‌ - நஞ்சு, 
அழன்று - சினந்து, வைதி- சபிப்பாயாக, அறைந்தான்‌ - கூறினன்‌, 


278 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


நிம்பமா லிகையான்‌ நடு௩டுக்‌ குற்று 
நின்றனன்‌ நிற்றலும்‌ விரைவில்‌ 
இம்பரா னகைத்துக்‌ கண்புதைத்‌ தகல 
எய்திய தப்பிணி மாதோ. 16 


( அவ்வரசன்‌ தன்‌ நிலையைக்‌ கருதியும்‌ தனக்கு மகவின்மை 
கருதியும்‌ வருந்தினான்‌ எனல்‌ ] 
863 தேசுடைப்‌ பசும்பொன்‌ ஒளிதவீர்ந்‌ தன்னோன்‌ 

திவ்விய வுருவமும்‌ கருகி 

மாசுடைத்‌ தொழுநோய்‌ வலியீனா லழுங்கி 
மனந்தளர்ந்‌ திரங்கிமா ழாந்து 

நேசமுந்‌ திறலும்‌ உலகெலாஞ்‌ செலுத்தும்‌ 
நிகரில்செங்‌ கோலும்வெண்‌ குடையும்‌ 

காசமா யினவால்‌ சிறுவரு மின்றால்‌ 
நன்றுநன்‌ றூழ்வினை யென்றான்‌. 16 


[ பெரியோரை அவமதித்தோர்‌ பெருந்துன்பமடைவர்‌ என 
மேற்கோள்காட்டி இப்புராண ஆசிரியர்‌ கூறுவது ] 


864 விரிதலைப்‌ பசும்பொன்‌ னுலகொருங்‌ காளும்‌ 
வேந்தனும்‌ வேற்றுரு வடைந்தான்‌ 
குரைகடல்‌ முழுதாள்‌ நிருபரி லொருவன்‌ 
கொலைத்தொழிற்‌ புலையனே யானான்‌ 
வரையினை யெடுத்த இலங்கைய ரிறையும்‌ 
மவுலிபத்‌ திழந்துமாய்ந்‌ தனனால்‌ 
பெரியவர்‌ தம்மை யவமதித்‌ தொழுகும்‌ 
போதைய ருய்தல்மற்‌ றுளதோ. 17 


862 கும்பமாமுனி - தமிழ்முனி, குளித்‌ தி - மூழ்குவாயாக, 
நிம்பமாலிகை - வேப்பமாலை, இம்பர்‌ - இவ்வுலகத்தவர்‌, அப்பிணி- 
சாபத்தால்‌ நேர்ந்த குட்டநோய்‌, 

868 கேசு - ஒளி, திவ்விய - மேலான, மாக -குறை, மாழாந்து - 
மயங்கி, சிறுவருமின்றால்‌ - ஆட்சிபுரிதற்குப்‌ புத்திரரும்‌ இல்லையே, 
ஈன்று நன்று - குறிப்புமொழி தீது தீது என்றபடி அல்லது, ஈன்று - 
பெரிது என்றுமாம்‌. 

864 விரிதலை - விரிந்த இடத்தையுடைய, வேந்தன்‌ - இந்திரன்‌, 
பேதையர்‌ - அறிவிலிகள்‌, 


கோபிதாரத்துவாசச்‌ சருக்கம்‌ 279 


[ மன்னன்‌ அகத்தியரிடமே பணிந்து பொறுத்தருள 
வேண்டுதல்‌ ] 
666 சிறியவர்‌ பிழைத்தல்‌ பொறுத்திடல்‌ பெரியோர்‌ 
செய்தியென்‌ பதுதிண்ண மாமால்‌ 
உறுதவன்‌ நவனைக்‌ குறுகிகாம்‌ வணங்கி 
உய்வகை புரிதியென்‌ றிரப்பின்‌ 
மறைவலா னவனே யிரங்கியிப்‌ பிணிக்கு 
மாற்றுமின்‌ றுரைப்பனென்‌ றடுத்து 
நறுமலர்‌ தூவி அடிபணிந்‌ திடலும்‌ 
நற்றவன்‌ றண்ணளி சுரந்தே. 18 


[ நல்லூரில்‌ உள்ள சூரிய தீர்த்தத்தில்‌ மூழ்கி இறைவனை 
வழிபடின்‌ இச்சாபம்‌ நீங்குமென அவர்‌ அருளல்‌ ] 
866 பொன்னிமா நதிக்குத்‌ தென்கரை யதன்கண்‌ 
* பொருந்திய சுந்தரா சலத்திற்‌ 
றுன்னிய சோதிக்‌ கதிரவன்‌ நீர்த்தந்‌ 
துலங்கிய தத்தட மதனின்‌ 
மன்னிரீ மூழ்கி யிறைவளைப்‌ போற்றின்‌ 
மாசெலாந்‌ தவிர்ந்துறு நோயும்‌ 
நின்னைவிட்‌ டகலும்‌ மேனியும்‌ பசும்பொன்‌ 
நிறமுமுன்‌ போல்வரு மன்றே, 19 


[ மன்னவன்‌ நல்லூர்‌ சென்று கதிர்த்தடத்தில்‌ மூழ்க இறைவன்‌ 
அவனுக்கு அருள்‌ புரிதல்‌ ] 
867 என்றவ னியம்ப வரசனும்‌ வணங்கி 
ஏந்தலை வீடைகொண்டவ்‌ வாறு 
சென்றனன்‌ இரவி தீர்த்தநீர்ப்‌ படிந்து 
சிற்பரன்‌ ருளினப்‌ போற்றி 


865 செய்தி - செயல்‌, திண்ணம்‌ - உறுதி, உறுதவன்றவன்‌ - முனி 
வரின்‌ முனிவனாகிய அகத்தியன்‌, புரிதி- அருள்வாயாக, மறை 
வேதம்‌, ஈற்றவன்‌ - அகத்தியன்‌. 

866 மன்னி - நிலைத்து, மாசு - பெரியாரைப்‌ பிழைத்த கற்ற மேனி 
உடம்பு, 


280 


C- 
i 
ஷு 

ஆ 

ப்‌ 

௫ 


நல்லூர்‌ 


நின்றனன்‌ நிற்ப நிருமல னருளி 
நின்னுடை மாசெலாந்‌ தவிர்த்தேம்‌ 
பொன்றுத லிகந்த காஞ்சன மென்னப்‌ 
பொலிகநின்‌ னுருவெனப்‌ புகன்றான்‌. 20 


( ஆகலின்‌ இரவிதீர்த்தத்தின்‌ பெருமை கூற ஒண்ணாது 
எனத்‌ தேவதுதி கூறுதல்‌ ] 


668 தம்பிரான்‌ புகலு மக்கண மன்னோன்‌ 

சார்ந்தவன்‌ பிணியெலாம்‌ நீங்கி 

உம்பராற்‌ போற்றும்‌ உருவமாங்‌ கெய்தி 
உய்ந்தன னத்தலம்‌ போல 

இம்பர்மீ துளதோ இரவிபுட்‌ கரணி 
யென்னவோர்‌ தீர்த்தமொன்‌ றுளதோ 

நம்பனார்‌ கருணை யளவையா ருரைப்பார்‌ 
நான்முகற்‌ குஞ்சொல வரிதால்‌. 21 


( இச்சரிதம்‌ கேட்டவர்‌ அத்தடத்திற்படிந்த பலனைப்‌ பெறுவர்‌ 
எனல்‌ ] 


669 இன்னணந்‌ தேவ துதிதுதித்‌ திரவி 

யிரும்புனற்‌ நீர்த்தமாக்‌ காதை 

தன்னிகர்‌ தவத்துக்‌ காலவற்‌ குரைத்தான்‌ 
சாந்தமா ரம்முனி வரனும்‌ 

பின்னலஞ்‌ சடிலத்‌ திறைவன தருளின்‌ 
பெற்றியை நினைந்தக மலர்ந்தான்‌ 

பன்னுமிச்‌ சரிதங்‌ கேட்பினும்‌ அந்நீர்‌ 
படிந்துளோர்‌ பதம்பெறு குவரால்‌, 22 


கோவிதாரத்துவசச்‌ சருக்கம்‌ முற்றும்‌ 


867 சிற்பரன்‌ - சிவன்‌, நிருமலன்‌ - இறைவன்‌, பொன்றுதல்‌ ... அழிதல்‌, 


இகந்த - நீங்கிய, காஞ்சனம்‌ - பொன்‌, பொலிக - விளங்குக.: 
868 வன்பிணி - குட்ட நோய்‌, உம்பர்‌ - தேவர்கள்‌, ஈம்பனார்‌ - 
இறைவன்‌. 


869 பெற்றி... அருள்‌ அந்நீர்‌ - இரவிதீர்த்தம்‌, பதம்‌ - புண்ணிய 


இருபத்தோராவது 
பிரமதேவர்‌ நாரதர்க்குத்‌ தலவிசிட்ட 
முரைத்த சருக்கம்‌ 


[ பிரமன்‌ நாரதற்கு நல்லூர்‌ மான்மியங்கூறிய வரலாற்றை 

முனிவர்‌ கேட்கச்‌ சூதன்‌ கூறல்‌ ] 

( சந்தக்கலித்‌ தாழிசை) 
870 பண்டைச்சதுர்‌ மறையோரிசை 

பயில்நாரத முனிவர்க்‌ 

கண்டர்க்கிறை நல்லூரியல்‌ 
அயனேதிய சரிதங்‌ 

கொண்டிப்பொழு துரைசெய்கெனக்‌ 
கோதந்தவிர்‌ சூதன்‌ 

துண்டப்பிறை முடியானடி 
தொழுதன்பொடு சொல்வான்‌. i 


[ நல்லூரில்‌ நிகழும்‌ அதிசயங்களைக்‌ கண்ட நாரதன்‌ அத்தலத்தின்‌ 
சிறப்பைப்‌ பிரமனிடம்‌ கேட்டுத்‌ தெளிய எண்ணுதல்‌ ] 
871 விண்ணம்புவி தலமெங்கணும்‌ 
மேவுந்தவ முனிவன்‌ 
நண்ணுந்தல நதியாதிய 
நாடித்தொழு தாடி 
எண்ணந்தரு மிறும்பூதொன்று 
கண்டீதெனத்‌ தேர்வான்‌ 
தண்ணங்கம லத்தோனடி 
சார்ந்தான்‌ நெறிசேர்ந்தான்‌. 2 


£870' அண்டர்க்கு இறை - சிவபிரான்‌, அயன்‌ - பிரமன்‌, கோதம்‌'- 
சத்தம்‌. ்‌ 


871 விண்ணம்‌ - தேவ உலகம்‌, புவி - மண்ணுலகம்‌, ஆதிய, - 
முதலியவற்றை, இறும்பூது - வியப்பு, தேர்வான்‌ ... தெரிந்து 
கொள்ள, கமலத்தோன்‌ - பிரமன்‌, 


282 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ நாரதர்‌ பிரமதேவரிடம்‌ சென்று வணங்கிக்‌ கூறுதல்‌ ] 


872 வீணைத்தவ முனிவேதியன்‌ 

வேரிக்கம லத்தாள்‌ 

யாணர்க்கொழு மலர்தூவியி 
தைஞ்சிப்புக ழேத்திச்‌ 

சேணிற்பொலி பொன்னிக்கரை 
தென்பாங்கரின்‌ வரையொன்‌ 

ருணிக்கன கச்சோதிய 
தாகிப்பொலி தருமால்‌. 2 


[ இதுவுமது ] 
873 அதன்மீதொரு லிங்கஞ்சுவை 
யமுதத்துரு வாகி 
விதமைந்துடை நிறமொன்றுவி 
எங்கித்தனி வைகும்‌ 
புதுவேரிம ணக்குந்தெளி 
புனல்வாவிய மொன்று 
முதுவானவ ! வுளத்தாலதின்‌ 
மூழ்கிச்சில தூயோர்‌ 4 


[ பிரமதேவர்‌ நாரதரிடம்‌ நல்லூர்ச்‌ சிறப்பைக்‌ கூறத்‌ 
தொடங்குதல்‌ ] 
874 மன்னுஞ்சிவக்‌ குறியன்னதை 
வந்தித்திசை பாடித்‌ 
துன்னும்படி வத்தோடுமத்‌ 
துறக்கம்புகு கின்றார்‌ 


72 வேரிக்கமலம்‌ - தேனிறைந்த தாமரை, யாணர்‌ - புதிய, சேண்‌ - 

நெடுந்தூரம்‌, வரை - சந்தராசலம்‌, ஆணிக்களகம்‌ - ஆணிப்பொன்‌: 
178 விதம்‌ - வண்ண வகை, புதுவேரி - புதுத்தேன்‌, முதுவானவ - 
i தேவர்கரூள்‌ முத்தவனே | உளத்தால்‌ - உண்மைப்‌ பற்றோடு, 


பிரமதேவர்‌ நாரதர்க்குத்‌ தலவிசிட்டமுரைத்த சருக்கம்‌ 283 


பொன்னங்கம லத்தோயிறும்‌ 
பூதங்கது புகல்வாய்‌ 
என்னும்பொழு தவனப்பதி 
இயல்கேளென விசைப்பான்‌. 6 


[ அவுணர்கள்‌ போருக்கெழுந்தபோது தேவர்கள்‌ திருமாலிடம்‌ 
குறையிரப்பச்‌ சென்றதைப்‌ பிரமன்‌ கூறுதல்‌ ] 
876 விம்மாவிகல்‌ புரியாவரும்‌ 
விறல்வாட்படை யவுணர்‌ 
தம்மோடமர்‌ மலைந்தேவலி 
சாய்ந்தோடிய வானோர்‌ 
எம்மாதிர மும்போய்கமை 
எய்திக்குறை யிரப்ப 
அம்மாமுடி யிமையோரொடும்‌ 
அரிதன்னுல கடைந்தோம்‌. 6 


[ திருமால்‌ வீற்றிருக்கும்‌ சிறப்பு ] 
( அறுசீர்‌ ஆசிரிய விருத்தம்‌ ) 
876 ஈஞ்சரா வணையிற்‌ றீம்பால்‌ 
நளிகடல்‌ நாப்பண்‌ நீடும்‌ 
விஞ்சுபே ௬லக மீன்ற 
மேதகு நாபி யோடும்‌ 
தஞ்சம்யா வர்க்கு மாகும்‌ 
தாளுங்கைத்‌ தலமுங்‌ கண்ணும்‌ 
கஞ்சநாட்‌ போது பூத்த 
கருங்கடல்‌ தன்னைக்‌ கண்டோம்‌. 


hj 


874 சிவக்குறி - சிவலிங்கம்‌, படிவம்‌ - சிவரூபம்‌, இயல்‌ - மாண்பு. 

875 விம்மா - விம்மி (தளர்ந்து), இகல்புரியாவரும்‌ - போரிடவரும்‌, 
விறல்‌ - வெற்றி, மலைந்து - போரிட்டு, வலி இழந்து, சாய்ந்து - 
தோற்று, மாதிரம்‌ - திக்கு, குறையிரப்ப- வேண்ட, - அரி. 
திருமால்‌, உலகு - வைகுந்தம்‌. ட்டி 

876 கஈஞ்சரா - ஈஞ்சுடைய காகம்‌ (சேடன்‌), விஞ்சு - மேலோன, காபி. 
உக்தி, கஞ்சகாட்போது - தாமரைப்‌ புதுமலர்‌, கருங்கடல்‌ 
போலும்‌ திருமால்‌, 


284 . நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ வணங்கி நின்ற தேவர்களை வந்த காரணத்தை திருமால்‌ 
வினாவுதல்‌ ] 
877 காண்டலும்‌ வணங்கிப்‌ போற்றிக்‌ 

கரகம லங்கள்‌ கூப்பி 

வேண்டியாம்‌ நிற்கும்‌ ஏல்வை 
வெள்வளை யேந்தும்‌ மாயன்‌ 

ஈண்டுவந்‌ தடுத்த தென்கொல்‌ 
இமையவர்‌ யாரு மென்ன 

மூண்டவான்‌ கருணை தன்னான்‌ 
மொழிந்தனன்‌ மொழித லோடும்‌ 8 


[| தேவர்கள்‌ அவுணர்களை வெல்லுதற்குரிய சூழ்ச்சியை அறிவிக்க 
வேண்டுமென அரியிடம்‌ கேட்டல்‌ ] 
878 வண்ணவன்‌ பவளச்‌ செவ்வாய்‌ 
வார்கடல்‌ வயிறு வாய்த்த 
பெண்ணமு துகந்த மாயன்‌ 
பேரருள்‌ முகத்தை நோக்கி 
விண்ணவர்‌ குழாங்க ளெல்லாம்‌ 
வெய்யகா ரவுணர்‌ போரிற்‌ 
துண்ணென வுடைந்தார்‌ வெல்லும்‌ 
சூழ்ச்சிரீ சொல்வா யென்றே. 9 
( திருமால்‌ பூவுலகில்‌ தென்கயிலாயம்‌ என்னும்‌ சிறந்ததோர்‌ 
தலமுண்டெனக்‌ கூறல்‌ ] 
879 நிலம்புகழ்‌ பொன்னித்‌ தென்பால்‌ 
நிலவளங்‌ கனிந்து மல்கும்‌ 
வலஞ்சுழி யதற்குக்‌ கன்னி 
வான்றிசை மருங்கி னக 


877 கரகமலம்‌ - கைத்தாமரை, ஏல்வை - எல்லை (காலம்‌), வளை - 
சங்கு, யாரும்‌ - யாவரும்‌, வான்‌ - தூய சிறந்த. 

878 கடல்‌ வயிறு வாய்த்த பெண்ணமுது - இலக்குமி, வெய்ய -- 

கொடிய, கார்‌ - கரிய, துண்ணென - விரைவாக, உடைந்தார்‌ - 

தோற்றார்‌, 


பிரமதேவர்‌ நாரதர்க்குத்‌ தலவிசிட்டமுரைத்த சருக்கம்‌ 285 


நலந்தரு காசி யென்றோர்‌ 
நற்றல மதன்கண்‌ உற்றோர்‌ 
சிலம்புள்‌ தாகுங்‌ கேண்மின்‌ 
தெக்கணக்‌ கயிலை யென்றே. 20 


[ ஆண்டு துறைவன்‌ லிங்கமூர்த்தியாய்‌ எழுந்தருளியுள்ளான்‌ 
எனல்‌ ] 
880 காசியே யனைத்து நல்குய்‌ 

கயிலையு மவணே யாகிற்‌ 

பேசுவ தெவன்கெொ லெல்லாப்‌ 
பேறும்நீர்‌ பெறுதல்‌ திண்ணம்‌ 

மாசினை யெவர்க்குந்‌ தீர்க்கும்‌ 
வகையி லெங்கோ னங்குத்‌ 

தேசுடை யிலிங்க மாகிச்‌ 
சேர்ந்தினி துறைவ னன்றே, 1 


[ இறுதிக்‌ காலத்தில்‌ ஆண்டுள்ள உயிர்கட்கு இறைவன்‌ 
பிரணவ மந்திரத்தை ஓதி ஆட்கொள்வான்‌ எனல்‌ ] 
881 மரணகா லத்தி ங்கு 

வைகுமன்‌ னுயீர்கட்‌ கெல்லாம்‌ 

பிரணவ மனுவை யையன்‌ 
பெற்றியி னுபதே சிப்பான்‌ 

திரமது வாகை யாலே 
செய்தவர்‌ பலரு மந்தப்‌ 

புரமதி லுற்று வாழ்வார்‌ 
புகலுவ தினிமற்‌ றுண்டோ. 12 


879 வலஞ்சுழி - திருவலஞ்சழித்‌ தலம்‌, உற்றோர்‌ - (உத்று 4 ஒரு) 
பொருந்திய ஒரு, சிலம்பு - மலை, தெக்கணம்‌ - தெற்கு. 

880 அனைத்து (அனையது) - ஒத்தது, அவணே - அவ்விடத்ததே, 
பேறும்‌ - செல்வமும்‌, எங்கோன்‌ - சிவபிரான்‌. ்‌ 

$91 வைகும்‌ - வாழ்கின்ற, மனு - மந்திரம்‌, பெற்றி - கருணை, திரம்‌ 
(ஸ்திரம்‌) நிலைபேறுடையது, செய்தவர்‌ - செய்யும்‌ தவமுடையவர்‌ 
(செய்தவர்‌ வினைத்தொகை) புரம்‌ - ஊர்‌. 


286 ந்ல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ இரணியனை வெல்ல யான்‌ அங்குச்சென்று அவ்விறைவனை 
வழிபட்டமையைக்‌ கூறுதல்‌ ] 
882 வெய்யபே ரிரணி யன்றன்‌ 
வெற்றியை வேண்டி யாமங்‌ 
கையனை வணங்கிப்‌ போற்றி 
ஆற்றல்பெற்‌ றவனை வென்றோம்‌ 
உய்யுமா றும்பர்‌ நீரும்‌ 
ஓங்குகா விரியின்‌ மூழ்கித்‌ 
துய்யவத்‌ தலத்தின்‌ மேவித்‌ 
தோன்றலை யருச்சித்‌ தேத்தி 22 


[ நீவிர்‌ ஆங்குச்சென்று வழிபடின்‌ வேண்டியதை யடைவீர்‌ 
எனத்‌ திருமால்‌ கூறல்‌ ] 
683 மும்முறை வலங்கொண்‌ டையன்‌ 

முளரியங்‌ கழல்சே வித்துச்‌ 

செம்மையின்‌ நந்தி முன்னம்‌ 
சேர்ந்தெழுத்‌ தைந்தும்‌ ஓதின்‌ 

தும்மனத்‌ துவந்த வெல்லாம்‌ 
நொடிவரை யடைவி ரென்ன 

எம்மையீன்‌ றெடுத்தோன்‌ கூறி 
இனையன பலவுஞ்‌ சொற்றான்‌. 14 


[ என்னென்ன வேண்டுமோ அதற்கு வேண்டிய மந்திரம்‌ இது 
எனத்‌ தேவர்களுக்கு அவன்‌ விளக்குதல்‌ ] 
884 வாகையுக்‌ திருவும்‌ வேண்டின்‌ 
மாயாபீ சத்தி ஜேடும்‌ 
ஓகைகூர்‌ வசியம்‌ வேண்டின்‌ 
உறுங்காம பீசத்‌ தோடும்‌ 


882. வெய்ய - கொடிய, ஆற்றல்‌ - வலிமை, துய்ய - தூய்மையுடைய, 

888 முளரி - தாமரை, கழல்‌ - பாதங்கள்‌ (அகுபெயர்‌), எழுத்தைந்து - 

, பஞ்சாக்கரம்‌, நொடிவரை - நொடிப்பொழுது, எம்மை என்றது 
பிரமதேவன்‌. 


பிரமதேவர்‌ நாரதர்க்குத்‌ தலவிசிட்டமுரைத்த சருக்கம்‌ 887 


மோகந்தீர்‌ விஞ்சை வேண்டின்‌ 
மொழியும்‌ வாங்மயபீ சத்தோ 
டேகமா னதரே யாயும்‌ 
இயம்புமைந்‌ தொழுத்தே யென்றான்‌. - 15 


[ அவற்றைக்‌ கேட்டுக்கொண்டு தேவர்கள்‌ விடைபெற்றார்கள்‌ 
எனல்‌ ] 
886 என்றவன்‌ பகர யாமும்‌ 

இமையவ ரோடு மீண்டு 

நன்றறி புலவிர்‌ நல்லூர்‌ 
நாதனை வணங்கி யேத்திக்‌ 

குன்றெனத்‌ திரண்ட திண்டோட்‌ 
கொலைத்தொழி லவுணர்‌ தம்மை 

வென்றுநீர்‌ வாழ்திர்‌ என்றேம்‌ 
விண்ணவர்‌ விடைகொண்‌ டாரால்‌. 16 


[ தேவர்கள்‌ ஈல்லூரையடைந்து இறைவனை வழிபட்டு 
அவுணர்களை வென்று இன்புற்றார்கள்‌ எனப்‌ 
பிரமன்‌ கூறுதல்‌ ] 
886 மணமலி சோலை சூழ்ந்த 
வளங்கெழு ஈல்லுூ ரெய்திக்‌ 
கணமலை யரசன்‌ பாவைக்‌ 
கணவனைத்‌ தொழுது போற்றி 
இணையெரி யிமையோ ரெல்லாம்‌ 
மீண்டுபோ ரவுணர்‌ தம்மை 
நிணமலி படையால்‌ வென்று 
நிகரிலாச்‌ செல்வ முற்றார்‌. 77 


884 வாகை - வெற்றி, திரு- செல்வம்‌, மாயா - சக்தி, பீஜம்‌ 
பீஜாட்சரம்‌, மோகம்‌ - பற்று, மானதர்‌ - மனத்தினுச்சரிப்பவராய 
ஞானியர்‌. 

885 பகர - சொல்ல, புலவிர்‌ - ஞானமுடையீர்‌ | என்றம்‌ - என்று 

. கூறினேம்‌. ்‌ 

886 மலி - மிக்க, கணமலை - இமயமலை ஈண்டு - ஈண்டும்‌ - நெருங்கிக்‌ 

குழுமிய, நிணம்‌ - கொழுப்பு, படை - போர்க்கறாமி, 


288 __ நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ நல்லூரின்‌ பெருமை அளவிட முடியாதகலின்‌ ஆண்டுச்‌ 
சென்று வழிபடுவோர்‌ பொன்னுலகெய்துவதில்‌ 
மட வியப்பில்லை எனல? 
897 இன்னன வரங்க ளெல்லாம்‌ 
எய்துமத்‌ தலத்தின்‌ மேன்மை 
முன்னவ என்றி யாரோ 
மொழிவரத்‌ தலத்தி னங்கண்‌ 
மன்னிய தீர்த்த மாடி 
வள்ளலை வணங்கும்‌ மாந்தர்‌ 
பொன்னுல கெய்துமாறு 
புதுமைத்தோ புகழ்மைத்‌ தன்றால்‌. 18 
[நாரதன்‌ ஈல்லூரின்‌ பெருமையறிந்து மகிழ்ந்து சென்றான்‌ எனல்‌ ] 


888 மலர்மிசை யுறைவோன்‌, ஏந்தும்‌ 
மகதயாழ்‌ முனிவர்க்‌ கிவ்வா 
றலர்தரு கருணை தன்னால்‌ 
அடைவுறப்‌ பகர்ந்தா னன்னேன்‌ 
தலமுழு தளித்தோன்‌ செய்ய 
சரணபங்‌ கயங்கள்‌ போற்றி 
இலவவா யுமையாள்‌ பங்கன்‌ 
இன்னருள்‌ வியந்து சென்றான்‌. 29 


( இச்சரிதம்‌ கேட்டோர்‌ எய்தும்‌ பலன்‌ கூறுதல்‌ ] 


889 படித்தவிச்‌ சரிதந்‌ தன்னை 
பகர்ந்துளோர்‌ இருந்து கேட்டோர்‌ 
அடுத்தபே ரன்‌ பிலே 
யகலத்தில்‌ வரித்தல்‌ செய்வோர்‌ 
கொடைத்திற லரச ராகிக்‌ 
குவலயம்‌ முற்றுங்‌ காத்துச்‌ 
சுடர்படைக்‌ குலிசன்‌ போலத்‌ 
துறக்கமா டாள்வ ரன்றே. 20 
பிரமதேவர்‌. காரதர்க்குத்‌ தலவிசிட்ட முரைத்த சருக்கம்‌ முற்றும்‌. 
857. . மன்னிய - நிலைபெற்று விளங்கும்‌, வள்ளலை - இறைவனை. 
888 முனிவர்‌ - நாரதர்‌, அடைவுற - முறையாக, தலம்‌ - உலகம்‌. 


* 899 அகலத்தில்‌ வரித்தல்‌ செய்வோர்‌ - உள்ளத்தில்‌ நிலைபெறச்செய்து 
சொல்லித்‌. “ அகலம்‌ - செஞ்சு, குலிசன்‌ - இந்திரன்‌. -: 


இருபத்திரண்டாவது 
மாயவனருச்சனைச்‌ சருக்கம்‌ 
[ இரணியனை வெல்லத்‌ திருமால்‌ இத்தலத்தில்‌ வழிபட்ட 
வரலாற்றைக்‌ கூறுகென முனிவர்‌ வேண்டச்‌ சூதமுனிவர்‌ 
கூறத்‌ தொடங்குதல்‌ ] 
( கலித்துறை ) 
890 வேதன்‌ றனையருள்‌ மலர்கா 
பியினன்‌ விறல்‌ கூரும்‌ 
கோதந்‌ தருமிர ணியனைப்‌ 
பொருது குமைத்‌ தெற்றும்‌ 
நாதன்‌ பதமலர்‌ பரவுஞ்‌ 
சரிதம்‌ நவிற்றென்னச்‌ 
சூதன்‌ பழமையர்‌ மகிழும்‌ 
படியது சொல்கின்றான்‌. 1 


[ தேவர்களை வென்று அவர்களஞ்சுமாறு விளங்கினான்‌ 
இரணியன்‌ எனல்‌ ] 
891 கடல்சுற்‌ றியநில வுலகும்‌ 
மலர்கற்‌ பகநாடும்‌ 
உடன்‌ மொய்த்‌ தடிதொழ அமரிற்‌ 
பகைஞர்‌ உடைந்தோடச்‌ 
சுடர்விட்‌ டெரிமணி மவலிக்‌: 
கடவுளர்‌ தொழகாளும்‌ 
அடல்பெற்‌ றிகல்புரி யிரணியன்‌ 
என்றோர்‌ அசுரேசன்‌. 2 
890 வேதன்‌ - பிரமன்‌, மலர்காபி - தாமரை போன்ற உந்தி, விறல்‌ - 
வெற்றி, கோதம்‌ - துன்பம்‌, குமைத்து - அழித்து, அது. 


அவ்வரலாற்றை. 
891 கற்பகநாடு ஃ தேவலோகம்‌, அமரில்‌ - போர்க்களத்தில்‌, அடல்‌ _ 
வலிமை, 


ந. 97-08 


290 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ தன்னுடைய நாமமே மந்திரமாக யாவரும்‌ தன்னையே 
வழிபட வேண்டுமென ஆணையிட்டு இரணியன்‌ 
கொடுங்கோல்‌ புரிந்தான்‌ எனல்‌ ] 
892 மறையிற்‌ புகல்தரு மனுவெத்‌ 
துணையும்‌ மறந்தேகப்‌ 
பறையிட்‌ டுலகுத மம 
தொன்றே பகர்கென்ன 
முறையிட்‌ டறநெறி பிறழக்‌ 
குவலயம்‌ மூன்றுந்தாம்‌ 
திறையிட்‌ டமரா நெடிது 
கொடுங்கோல்‌ செயுநாளில்‌ 3 


[ தேவர்கள்‌ திருமாலிடம்‌ சென்று முறையிடல்‌ ] 
( அறுசீர்‌ விருத்தம்‌ ) 
893 நிரந்தர மவுணர்‌ தம்மால்‌ 
நிலைதொலைந்‌ திடுக்க ணெய்திப்‌ 
புரந்தரன்‌ முதல தேவர்‌ 
புலம்பி ொந்‌ திரங்கி யேங்கி 
அரந்தைவேர்‌ களைந்து போக்கி 
யஞ்சலென்‌ றுலகங்‌ காக்கும்‌ 
வரந்தரு மாயன்‌ றன்பால்‌ 
வந்தனர்‌ வருத லோடும்‌. 4 


[ இதுவுமது ] 


894 செய்கண்மா லருளின்‌ நோக்கித்‌ 
தேவரை வருக வென்ன 
இங்குநீர்‌ வந்த தென்கொல்‌ 
இயம்புமின்‌ என்று கூற 


892 மனு - மந்திரங்கள்‌, பறையிட்டு - முரசடித்து முழக்கி, தன்‌ 
நாமம்‌ - இரணியன்‌ என்னும்‌ பெயர்‌, பகர்கென்ன - மந்திரமாகச்‌ 
சொல்லுக என்று, முறை- கட்டளை, திறையிட்டு - அடிமைப்‌ 
படுத்தி, அமரா - அமர்ந்து, 


898 புரந்தரன்‌ - இந்திரன்‌, அரந்தை - துயரம்‌, மாயன்‌ - திருமால்‌. 


மாயவனருச்சனைச்‌ சருக்கம்‌ 291 


அங்கண்வா னுலக மாதி 
உலகங்கள்‌ அனைத்து மேலாம்‌ 
பொங்கிமீ தெழுந்தா லென்னப்‌ 
பொருதிர ணியன்கைக்‌ கொண்டான்‌. 6 


| இதுவுமது ] 


895 வெய்யபோ ரவுணன்‌ நாமம்‌ 

அல்லது வேறு நாங்கள்‌ 

அய்யவோ துதலுக்‌ கஞ்சி 
யலமந்து திரிந்தோ மென்றார்‌ 

பையரா வணையிற்‌ றுஞ்சும்‌ 
பண்ணவ வெண்ணில்‌ காலம்‌ 

கையுமா றவன்செய்‌ தீமை 
நாவினால்‌ ஈவிலற்‌ பாற்றோ. 6 


[ தேவர்களின்‌ குறையைக்‌ கேட்ட திருமால்‌ விளம்பத்‌ 
தொடங்கல்‌ ] 
896 விண்ணுல கிழந்து நாங்கள்‌ 
மெலிந்திடு மிடும்பை தீர 
அண்ணலங்‌ கலுழப்‌ பாக 
அருள்சுரந்‌ தளிக்க வெளன்னாப்‌ 
பண்ணவர்‌ மவுலி சாய்த்துப்‌ 
பதயுகம்‌ வணங்கிப்‌ போற்ற 
வண்ணப்பூந்‌ துளவத்‌ தாமன்‌ 
வாய்மலர்ந்‌ தினைய சொன்னான்‌. ன 
ட்டை ப ப்பட 
894 என்னா - என்று கூறி, 
895 அலமந்து - மனந்தடுமாறி, பையரா - படங்களை உடைய பாம்பு, 
பண்ணவ - தேவனே ! 


896 இடும்யை - துன்பம்‌, கலுழப்பாக - கருடனை வாகனமாகச்‌ 
செலுத்துபவனே | பதயுகம்‌ - இணையடிகளை, துளவத்தாமன்‌ - 
துளசிமாலையணியும்‌ திருமால்‌, 


292 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ நான்‌ இறைவனருள்‌ பெற்று நரசிங்கமாய்ச்‌ சென்று 
இரணியனை யழிப்பேன்‌ எனத்‌ திருமால்‌ கூறல்‌ ] 


897 பரசிவ னருளி லே 
பண்ணவர்‌ கேண்மி னின்னே 
நரசிங்க ரூபமெய்தி 
நாமவன்‌ றன்னை வீட்டி 
விரைசெறி தருவின்‌ நீழல்‌ 
மேவிநீர்‌ மெலிவொன்‌ நின்றி 
அரசுவீற்‌ றிருக்கும்‌ வண்ணம்‌ 
அருளுதும்‌ அஞ்ச லென்றான்‌. 8 
[ தேவர்கள்‌ மகிழ்ந்து செல்லத்‌ திருமால்‌ நல்லூரை எய்தினான்‌ 
எனல்‌ | 
898 என்றது மிமையோ ரெல்லாம்‌ 
இணையடிக்‌ கமலம்‌ போற்றிச்‌ 
சென்றனர்‌ மகிழ்ச்சி பூத்தார்‌ 
தேசுலாக்‌ திகிரிச்‌ செங்கை 
பொன்றிக மாகத்‌ தாலும்‌ 
புராந்தக னருளி னுலே 
வென்றிகொண் டடுவ னென்ன 
விளங்குநல்‌ லூரில்‌ வந்தான்‌. 9 


[ ஈல்லூரிறைவனைத்‌ திருமால்‌ ஆயிரம்‌ ஆண்டுகள்‌ 
அருச்சித்து வழிபட்டமை கூறல்‌ ] 
899 வந்தமால்‌ பிரம தீர்த்த 
வண்புன லதனில்‌ மூழ்கிச்‌ 
சுந்தரே சனைவம்‌ தித்துச்‌ 
கருதிநூல்‌ சொன்ன வாற்றால்‌ 


897 வீட்டி - வீழ்த்தி அழித்து, விரைசெறி - மணம்‌ நிறைந்த, தரு - 
கற்பகத்தரு, 
898 திகிரி - சக்கரம்‌, பொன்‌ - இலக்குமி, திகழ்‌ ஆகம்‌ - விளங்கு 


கின்ற மார்பு, புராந்தகன்‌ - திரிபுரத்தை அழித்தவனாகிய 
சிவபிரான்‌, அடுவள்‌ - சிகால்லுகேன்‌. 


மாயவனருச்சனைச்‌ சருக்கம்‌ 298 


புந்தியின்‌ மகிழ்ச்சி பொங்கப்‌ 
பூசனை தேவ யாண்டில்‌ 
அந்தமில்‌ பதிற்று நூறாண்‌ 
டருச்சனை புரிந்தான்‌ மன்னே. 20 


[இறைவன்‌ அவனுக்கு மகிழ்ந்து காட்சிதரமாலவன்‌ போற்றுதல்‌] 


900 அருச்சனை புரியுங்‌ காலை 

அங்கணன்‌ விடைமேற்‌ றோன்ற 
வரிச்சிறைத்‌ தும்பி பாடும்‌ 

வண்டுழாய்‌ முகுந்தன்‌ நோக்கி 
பொருப்புவிற்‌ குழைத்து வெய்ய 

புரம்பொடித்‌ துலகங்‌ காத்த 
மருப்பொலி கொன்றை வேணி 

வானவ போற்றி யென்றே. 11 


[நீ வேண்டும்‌ வரங்களைக்‌ கேளென்று இறைவன்‌ கூறுதல்‌ ] 


901 செய்யபூங்‌ கமலத்தாள்‌ கள்‌ 
சென்னியால்‌ வணங்கி நிற்ப 
ஐயனும்‌ இன்று நீசெய்‌ 
அருச்சனை க்‌ குகந்தேம்‌ வேண்டும்‌ 
துய்ய௩ல்‌ வரங்கள்‌ கேண்மோ 
வென்றலும்‌ சுருதி போற்றும்‌ 
மெய்யநின்‌ னன்பே யல்லால்‌ 
வேண்டுவ பிறிது முண்டோ. 19 


899 சுருதிநூல்‌ - வேதம்‌, பதிற்றுநூறு - ஆயிரம்‌. 

900 அங்கணன்‌ - சிவபிரான்‌, விடை. - இடபம்‌, சிறை - சிறகு, 
பொருப்புவில்‌ - மேருமலையாகிய வில்‌, குழைத்து - வளைத்து, 
புரம்‌ - முப்புரம்‌, மரு 4 பொலி - மணம்‌ கமழ்கின்ற. 


01 கேண்மோ - கேட்பாயாக, மெய்ய - மெய்ப்போருளானஉனே | 


294 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ இரணியனை வெல்லுதற்குரிய நரசிங்க வடிவத்தைத்‌ 
தந்தருள அவன்‌ வேண்டுதல்‌ ] 
902 ஆயினு மண்ட வாணர்க்‌ 

கருந்துய ரியற்றா நிற்கும்‌ 

தீயினும்‌ வெய்ய வெம்போர்த்‌ 
திறலிர ணியனை வெல்ல 

நாயக தமியேற்‌ காற்றல்‌ 
நரசிங்க ரூப நல்கி 

ஏயுநீ ளுகிர்வா ளாக 
இன்றுதந்‌ தருள வேண்டும்‌. 13 


[ மேலும்‌ யான்‌ அமைத்து வழிபட்ட தீர்த்தம்‌ சக்கர தீர்த்தமென 
வழங்க வேண்டுமெனல்‌ ] 
903 மிக்கவித்‌ தீர்த்த நாமம்‌ 
மேதினி யோர்க ளெல்லாம்‌ 
சக்கர தீர்த்த மென்றே 
சாற்றுதல்‌ வேண்டு மீண்டு 
மிக்குள புனலின்‌ மூழ்கி 
எந்தையைத்‌ தமியேன்‌ றன்னை 
தொக்கவன்‌ பொடுசே வித்தார்‌ 
துயர்களைந்‌ திடுதல்‌ வேண்டும்‌. 14 


[ இறைவன்‌ திருமால்‌ கேட்டவற்றை யெல்லாம்‌ அருளி 
இலிங்கத்‌ துறைதல்‌ ] 
904 என்றலும்‌ செங்கண்‌ மாயன்‌ 
இயம்பிய வரங்க ளெல்லாம்‌ 
குன்றவிற்‌ குழைத்த பெம்மான்‌ 
குறைவீலா மகிழ்ச்சி பூத்து 


902 அண்டவாணர்‌ - தேவர்‌, வெய்ய - கொடிய, ஏயும்‌ - பொருந்தும்‌, 
உகிர்வாளாக - நகங்களே வாளாயுதமாக. 


908 இத்தீர்த்தம்‌ - திருமால்‌ உண்டாக்கிய தீர்த்தம்‌, தொக்க - 
நிறைந்த, 


மாயவனருச்சனைச்‌ சருக்கம்‌ 295 


நன்றுநன்‌ றென்று நல்கி 
நலங்கெழு மிலிங்கத்‌ தூடு 
சென்றனன்‌ பரனைப்‌ போற்றித்‌ 
திகிரிமா லவனும்‌ சென்றான்‌. 16 


[ திருமால்‌ ஈரசிங்கமாய்‌ இரணியனைக்‌ கொன்று வெற்றி 
பெற்றார்‌ தேவர்கள்‌ இன்புற்றனர்‌ எனல்‌ ] 
905 சீற்றமுற்‌ றெழுந்து வெய்ய 

தீத்தொழில்‌ அவுணர்‌ தம்மை 

ஆற்றல்சா லிரணி யப்பேர்‌ 
அசுரனை அமரின்‌ ஏற்றுக்‌ 

கூற்றென உருத்தவ்‌ வாறு 
கூருகி ரதனாற்‌ கொன்றான்‌ 

நாற்றிசைப்‌ புவியி ளோரும்‌ 
நலிவுதீர்ந்‌ தின்ப முற்றார்‌. 26 


[ திருமால்‌ நரசிங்கரூபமாக நல்லூரில்‌ விமானத்தில்‌ 
விளங்குகின்றான்‌ எனல்‌ ] 
906 வலம்புரித்‌ தடக்கை மாலும்‌ 
வளங்கெழு நல்லூர்‌ தன்னில்‌ 
பொலங்குழை பங்க னர்க்குப்‌ 
பொருந்துமேற்‌ றிசையி னங்கண்‌ 
நலங்கொளும்‌ விமானச்‌ தன்னில்‌ 
நரசிங்க ரூப மாகிப்‌ 
பலங்கொடுத்‌ துறைவன்‌ நாளும்‌ 
பச்சிம முகமா யன்றே, 17 


904 குன்றவில்‌ - மேருமலையாகிய வில்லை. 

905 ஏற்று - எதிர்கொண்டு, உருத்து - கோபித்து, கூருகிர்‌ - கூரிய 
நகங்கள்‌, 

906 வலம்புரி - சங்கு, பொலங்குழை - உமாதேவி, பலங்கொடுத்து - 
வரப்பலன்களையருளி, பச்சிமமுகம்‌ - மேற்குத்திசை, 


296 நல்லூர்ப்‌ புராணம்‌ 
[ இந்த ௩ரசிங்கத்தை வழிபடுவோர்‌ அச்சம்‌ நீங்கி 
ஆற்றலோடு வாழ்வார்‌ எனல்‌ ] 
907 ௩ச்சியா தரவா லந்த 
நரசிங்க மூர்த்தி தன்னை 
நிச்சமும்‌ மனத்தி லெண்ணும்‌ 
நெறியுடை யாள ரெல்லாம்‌ 
அச்சமொன்‌ மானு மின்றி 
அளவிலா வாற்ற லெய்தி 
முச்சகத்‌ தவரும்‌ போற்ற 
முறையுளி வாழ்வர்‌ மாதோ, 18 
[ வைகாசிச்‌ சதுர்த்தசி நாளில்‌ உபவாசமிருந்து திருமாலை 
வழிபடுவோர்‌ உயர்கதியடைவாரெனல்‌ ] 
908 துன்னிய இடப மாதச்‌ 
சுக்கில பக்கந்‌ தன்னில்‌ 
மன்னிய பன்னான்‌ கென்னும்‌ 
வகுத்திடு திதிய மர்ந்தும்‌ 
அன்னம தொழிந்தி ராவில்‌ 
அமலனை, யாழி மாலை 
நன்னயத்‌ தொடும்வந்‌ தித்தோர்‌ 
நற்கதி சேர்வ ரன்றே. 19 
[இவ்வரலாற்றைச்‌ சொல்வோர்‌ கேட்போர்‌ எய்தும்‌ பலன்‌ கூறுதல்‌] 
909 உரைத்தவிச்‌ சரிதம்‌ தன்னை 
உள்ளுவம்‌ தினிது கேட்போர்‌ 
வரித்துளோர்‌ படிக்கும்‌ நல்லோர்‌ 
வாகைவே லரச ராகித்‌ 
தரைத்தலம்‌ முமுதுங்‌ காத்துத்‌ 
தம்மனத்‌ தச்சந்‌ தீர்ந்து 
மருப்பொலி கோதை பாகன்‌ 
மலரடி நீழல்‌ சேர்வார்‌. 90 
மாயவனருச்சனைச்‌ சருக்கம்‌ முற்றும்‌. 


907 ஈச்சி - விரும்பி, ஆதரவால்‌ _- அன்பால்‌, நிச்சமும்‌ - நாள்தோறும்‌, 
முச்சகம்‌ - மூவுலகம்‌. 

908 இடபமாதம்‌ - வைகாசித்‌ திங்கள்‌, ஆழிமாலை - சக்கரத்தையுடைய 
திருமாலை, நன்னயம்‌ - விருப்பம்‌, வந்தித்தோர்‌ - வணங்கி 
வழிபப்டோர்‌. 

909 வாகைவேல்‌ - வெற்றிவேல்‌, மருப்பொலி கோதை ஃ மணம்‌ 
கமமும்‌ மாலை போலும்‌ உமாதேவி, 


இருபத்துமூன்‌ மாவது 
தேவர்கள்‌ அருச்சனைச்‌ சருக்கம்‌ 
[ அவுணரை வெல்லத்‌ தேவர்கள்‌ அருச்சனை புரிந்த வரலாறு 
கூறுகென்ற முனிவர்க்குச்‌ சூதன்‌ கூறத்‌ தொடங்குதல்‌ ] 
( எழுசீராசிரிய விருத்தம்‌ ) 
910 மைந்துடை யவுணர்க்‌ கொடூஞ்சமர்க்‌ கிடைந்து 
மாலவ னேவலால்‌ வந்த 
இந்திரன்‌ முதல வானவ ரெல்லாம்‌ 
இறைவனை யமிழ்தினா லாட்டிச்‌ 
சிந்தனை மகிழ்ந்து பூசனை புரிந்த 
செயலினை விரித்துரை யென்ன 
அந்தமி லுவகை பூத்தருட்‌ சூதன்‌ 
அப்பெருங்‌ காதைசொல்‌ குவனால்‌. 1 


[ தேவர்கள்‌ அமிழ்தகலசங்கள்‌ கொண்டு நல்லூர்‌ 
வந்தடைந்தமை கூறல்‌ ] 
911 கொந்தவிழ்ம்‌ தலர்மந்‌ தாரநாண்‌ மலர்கள்‌ 
கொய்தனர்‌ ஒருவழித்‌ தொகுத்து 
மந்தரப்‌ பொருப்புப்‌ பாற்கடல்‌ நடுவண்‌ 
மத்தென நிறுவிவா சுகிநாண்‌ 
சந்திர நெடூந்தூ ண தனெடுங்‌ கொளுவித்‌ 
தடங்கையாற்‌ கடைந்தனர்‌ முகந்த 
அந்தமி லமிழ்த கடம்பல வேந்தி 
அணிகொள்கல்‌ லூர்வயி னுற்றார்‌. 2 


910 மைந்து - வலிமை, இடைந்து - தோற்று, ஆட்டி - அபிடேகம்‌ 
செய்து. 

911 பொருப்பு - மலை, நிறுவி- நிறுத்தி, வாசுகிகாண்‌ - வாசகியாகிய 
பாம்பையே நாணாக்கி, கொளுவி - நாட்டி, கடம்‌ - குடம்‌, 


298 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


( அவர்கள்‌ காவிரியில்‌ நீராடிச்‌ சக்கர தீர்த்தத்தில்‌ மூழ்கி உவந்து 
நல்லூரின்‌ வளங்கண்டு மகிழ்ந்தமை கூறல்‌ ] 
912 உற்றவர்‌ பொன்னி மாணதி யாடி 
யுவந்து சக்கரதீர்த்‌ தத்திற்‌ 
பெற்றியின்‌ மூழ்கித்‌ தென்கயி லாயப்‌ 
பிறங்கலை காசிமா ஈகரை 
மற்றவர்‌ நோக்கி வளமெலாங்‌ கண்டு 
மனத்திடை யதிசய மல்கிப்‌ 
புற்றர வணிந்த நம்பனைப்‌ போற்றிப்‌ 
பூசனை புரிவதற்‌ கமைக்தார்‌. 2 


[ அமிழ்தத்தால்‌ அபிடேகஞ்‌ செய்து பூசித்து அவர்கள்‌ 
வழிபடுதல்‌ ] 
913 சதுமறை தொகுத்த விதியினை லமரர்‌ 
தற்பரன்‌ ரூளிணை போற்றி 
விதுவினிற்‌ பொழியும்‌ அமிழ்தெனக்‌ கடத்தின்‌ 
மேவுபுத்‌ தமிழ்தின லாட்டி 
மதுமலர்‌ சிதறி வந்தனை புரிந்தே 
வரன்முறை வழாதருச்‌ சித்துப்‌ 
பதுமவாண்‌ முகத்தின்‌ உமையையு மிறைஞ்சிப்‌ 
பாங்கினான்‌ நந்திமுன்‌ னெய்தி. 4 


[ ஐந்தெழுத்தோதி தேவர்கள்‌ புரிந்த அருச்சனைக்கு மகிழ்ந்து 
இறைவன்‌ காட்சி தரல்‌ ] 
914 நாரணன்‌ பகர்ந்த வாறெழுத்‌ தைந்தும்‌ 
நவின்றன ராயிரம்‌ பருவம்‌ 
தாரணி மவுலி யிமையவ ருறைந்தார்‌ 
தாணுவு மாங்தற்‌ குவந்தே 


912 மாண்‌ ூ நதி- மாட்சி பொருந்திய ஆறு, பிறங்கல்‌ - மலை. 
918 விதி- முறை, விது - சந்திரன்‌, மதுமலர்‌ .. தேனிறைந்த மலர்‌, 


தேவர்கள்‌ அருச்சனைச்‌ சருக்கம்‌ 299 


914 


915 
916 


ஆரணம்‌ பழிச்ச விடையின்மேற்‌ றேன்றி 
யன்னவர்‌ காணவந்‌ நின்றான்‌ 
கூரணி சுடர்வாட்‌ குலிசனை முதலோர்‌ 
குறுகினர்‌ வணங்கியேத்‌ தெடுத்தார்‌. 6 


[ தேவர்கள்‌ இறைவனைப்‌ போற்றி வணங்கி ஏத்துதல்‌ ] 


916 மங்கைபங்‌ குடைய வள்ளலே வாழி 

.. வண்ணமைந்‌ துடையனே வாழி 

கங்கையஞ்‌ சடிலத்‌ தண்ணலே வாழி 

கண்ணுதற்‌ கடவுளே வாழி 

அங்கையி னெல்லிக்‌ கனியிடை யமுதா 

யடியவர்க்‌ கெளிவந்தாய்‌ வாழி 

துங்கவெள்‌ விடையின்‌ பாகனே வாழி 
சுந்தர நாதனே வாழி! 6 


[ இதுவுமது ] 


916 காலனைக்‌ காய்ந்த காலனே வாழி 

கடம்பனை யீன்றவா வாழி 

ஆலமுண்‌ டிருண்ட கண்டனே வாழி 
ஆலமர்ச்‌ செல்வனே வாழி 

பாலனுக்‌ கொருபா லாழிதந்‌ தருளும்‌ 
பரமனே வாழிமுத்‌ தலைய 

சூலவே லேந்து மமலனே வாழி 
சுந்தர நாதனே வாழி! 7 


பகர்ந்தவாறு - கூறிய முறைப்படி, தாரணி - மாலையணிந்த 
தாணு - இறைவன்‌, ஆரணம்‌ - வேதம்‌, ஏத்தெடுத்தார்‌ - 
போற்றி கூறினர்‌ 

சடிலம்‌ - சடைமுடி, துங்க - மேலான. 

காலனை - கூற்றுவனை, காய்ந்த - வெகுண்ட, காலனே - பாதங்களை 
உடையவனே, கடம்பன்‌ - மருகன்‌, ஆலம்‌ - ஆலாலவிடம்‌, 
பாலன்‌ - அபிமன்னியு முனிவர்‌, 


00 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ இறைவன்‌ தேவர்களை வேண்டும்‌ வரங்களைக்‌ கேண்மின்‌ 
எனல்‌ ] 


917 இன்னன துதிக ளெடுத்தெடுத்‌ தோதி 

இமையவ ரிறைஞ்சினர்‌ நிற்பப்‌ 

பொன்னேடுஞ்‌ சிகரம்‌ குழைத்தகைத்‌ தலத்துப்‌ 
புனிதனுங்‌ கருணைபூத்‌ தருளி 

உன்னிய வரங்கள்‌ வேண்டுவ கேண்மின்‌ 
உம்பர்கா ளெனவுரை செயலும்‌ 

அன்னவர்‌ நின்பாற்‌ பத்திமை யன்றி 
அளியம்யாம்‌ குறிப்ப தொன்றுளதோ? 8 


[ அவுணர்களை வெல்லவும்‌, பிரமதீர்த்தம்‌ அமிழ்தத்‌ தடமென 
வழங்கவும்‌ வேண்டுமென அவர்கள்‌ வரங்‌ கேட்டல்‌ ] 
918 வேண்டுவ ததுவே யாயினு மைய! 
வெய்யகா ரவுணரை வீட்ட 
முண்டெழுந்‌ திண்டோள்‌ மதவலி வேண்டும்‌ 
முன்னம்யாம்‌ ஆட்டுமின்‌ னமிழ்தம்‌ 
ஈண்டலிற்‌ பிரம தீர்த்தமிப்‌ புவிமேல்‌ 
இன்னமிழ்‌ தத்தட மென்றே 
ஆண்டக விளங்கல்‌ வேண்டும்‌ நின்‌ பெயரும்‌ 
அமிழ்தலிங்‌ கம்மெனல்‌ வேண்டும்‌ 9 


[ இறைவன்‌ அவர்கள்‌ கேட்டவாறே யருளுதல்‌ ] 


919 இத்தகை வரங்கள்‌ வேண்டுமென்‌ றமரர்‌ 
இணையடி வணங்கின ரிசைப்ப 

முத்தலைச்‌ சூல மேந்துமெய்‌ கோனும்‌ 
முறைமையா லாங்கவர்க்‌ குதவி 


917 பொன்னெடுஞ்சிகரம்‌ - மேருமலை, உன்ளிய - கருதிய. 
918 மதவலி - பேராற்றல்‌, ஆட்டும்‌ - அபிடேகித்த, ஆண்டக - 
ஆளுதல்தக, 


தேவர்கள்‌ அருச்சனைச்‌ சருக்கம்‌ 801 


வித்தக லிங்கத்‌ தூடுசென்‌ நுறைந்தான்‌ 
விடைகொண்டு விண்ணவர்‌ அவுணர்‌ 
கொத்தெலா மறுத்து தூழிலாட்‌ டயர்ந்து 
குறைவிலா வின்பமுற்‌ நிருந்தார்‌. 10 
[ தேவர்களுக்கு வெற்றிபெற வரங்‌ கொடுத்தமையால்‌ இறைவன்‌ 
பெயர்‌ விசயநாயகர்‌ என வழங்கலாயிற்று எனலும்‌ இவ்வரலாறு 
கேட்போர்‌ எய்தும்‌ பலனும்‌ கூறுதல்‌ ] 
920 விண்ணவர்‌ தமக்கு விசயம்ஈல்‌ கு தலால்‌ 
விசயநா யகனெனப்‌ புவிமேல்‌ 
அண்ணல்பேர்‌ பெற்றான்‌ உரைத்தவிக்‌ காதை 
அன்பின லோதுவோர்‌ கேட்போர்‌ 
நண்ணலார்‌ சாய ஞாட்பிடைப்‌ பொருது 
நனந்தலை யுலகெலாம்‌ பரவ . 
எண்ணரும்‌ வீசய மெய்திவீற்‌ றிருந்தே 
யிமையவர்க்‌ கதிபரா குவரே, 11 


தேவர்கள்‌ அருச்சனைச்‌ சருக்கம்‌ முற்றும்‌, 


சட 
py 
x 
3 * 
ர்க 
ச்‌ ச 
௩. 


HA » 


ர்‌ 
ர்ச்‌ 
ரர்‌ 


919 கொத்து - கூட்டம்‌, அறுத்து - கொன்று, 
கொன்று குவித்து ஆடும்‌ ஆட்டம்‌. 


நூழிலாட்டயர்ந்து - 


920 விசயம்‌ - வெற்றி, அண்ணல்‌ - கல்லூர்‌ இறைவன்‌, ஈண்ணலார்‌ ஃ 
பகைவர்‌, ஞாட்பு - போர்க்களம்‌, நனந்தலை - இடமகன்ற, 
ஜீசய$மய்தி - கிவந்றியடைர்து, அதிபர்‌ - அரசர்‌. 


இருபத்துநான்காவது 
பிரமதேவர்‌ நாரதர்க்குத்‌ தீர்த்த விசிட்ட 
முரைத்த சருக்கம்‌ 
[ நாரதருக்குப்‌ பிரமன்‌ தீர்த்த விசேட முரைத்த வரலாற்றை 
முனிவர்கள்‌ வேண்டச்‌ சூத முனிவர்‌ கூறத்‌ தொடங்கல்‌ ] 
( அறுசீராசிரிய விருத்தம்‌ ) 
921 வளிதட வரினும்‌ பாடும்‌ 
மகதயாழ்‌ முனிவன்‌ கேட்ப 
நளினநாண்‌ மலரின்‌ வைகும்‌ 
நான்முகத்‌ தொருவன்‌ சொற்ற 
தெளிபுனல்‌ தீர்த்த மேன்மை 
செப்புகென்‌ றறவோர்‌ கூற 
அளிபெறு சூத னவ்வா 
றருந்தவர்க்‌ கியம்பு கின்றான்‌. 1 


[ நல்லுரை எய்தி வழிபட்டு வந்த நாரதர்‌ கேட்கப்‌ பிரமன்‌ 
அத்தலத்துத்‌ தீர்த்தங்களின்‌ மாண்புகூறத்‌ தொடங்கினான்‌ 
எனல்‌ ] 

922 எண்டிசை வளாகத்‌ துள்ள 

இரும்புனல்‌ தீர்த்தமாடித்‌ 

துண்டவெண்‌ மதியர்‌ தோயும்‌ 
சுந்தர கிரியின்‌ வைகி 

விண்டிட லரிதா மன்‌ பின்‌ 
மீண்ட௩ா ரதர்க்குப்‌ பின்னும்‌ 

முண்டகன்‌ தீர்த்த மேன்மை 

முகமலர்ந்‌ துரை செய்தால்‌, 2 


921 வளிதடவரினும்‌ - யாழ்நரம்பைக்‌ காற்றுத்‌ தடவினாலும்‌, நளின 
நாண்மலர்‌ - தாமரைப்புதுமலர்‌, அறவோர்‌ - முனிவர்கள்‌, அளி 
பெறு - கருணை பெறும்‌, 

922 வளாகம்‌ - உலகம்‌, தோயும்‌ - வந்துபடியும்‌, விண்டிடல்‌ - 
கூறுதல்‌, முண்டகன்‌ - பிரமன்‌. 


பிரமன்‌ நாரதர்க்குத்‌ தீர்த்த விசிட்ட முரைத்த சருக்கம்‌ 303 


[ உலகத்தில்‌ உள்ள தீர்த்தங்களின்‌ பயனைப்‌ பிரம தீர்த்தத்தில்‌ 
ஆடுவதாற்‌ பெறலாம்‌ எனல்‌ ] 
923 தரைமிசை யலகி லாத 

தண்புனற்‌ நீர்த்தம்‌ யாவும்‌ 

ஒருமையின்‌ மூழ்கித்‌ தம்பால்‌ 
உற்றமா சொழிப்பான்‌ எண்ணிப்‌ 

பிரமதீர்த்‌ தத்தி னெய்திப்‌ 
பிறங்குமொவ்‌ வொருகூ றென்றாற்‌ 

பரமனே யலதத்‌ தீர்த்தப்‌ 
பான்மையா ரூரைக்க வல்லார்‌. 3 


[ எட்டுத்‌ திசைகளிலும்‌ உள்ள தீர்த்தங்களின்‌ பெயரும்‌ 
அவற்றின்‌ நிலையும்‌ கூறுதல்‌ ] 
924 குணதிசை யதிற்‌ பிராகை 
கோதில்தென்‌ திசையினங்கண்‌ 
மணமலி கயை வடக்கின்‌ 
வான்புனற்‌ கங்கை, மேற்பால்‌ 
தணவுத லிகந்த மேன்மை 
தருமணி கன்னி கைப்பேர்‌ 
இணையில்மெய்த்‌ தீர்த்தம்‌ தென்கீழ்‌ 
இடவயின்‌ தேவ தீர்த்தம்‌ 4 


[ இதுவுமது ] 
926 நிருதியின்‌ நாக தீர்த்தம்‌ 
நிலவுமா ருதவான்‌ நறிக்கின்‌ 
பொருவிலா ஞான தீர்த்தம்‌ 
போற்றுமீ சான திக்கின்‌ 


செலவை, 


928 அலகிலாத - அளவில்லாத, மாசு - பாவம்‌, ஒரு கூறு - ஒரு 
பகுதி. 
924 குணதிசை - கிழக்குத்திக்கு, கணு நஸிகந்த - நீங்குதலில்லாத. 


604 


925 


986 


927 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 


மருவுமா னதநற்‌ நீர்த்தம்‌ 
வாசவ அங்கி நாப்பண்‌ 
கருதிய வீருக்கு வேதக்‌ 
கவின்பெறு தீர்த்த மாமால்‌ 5 


[ இதுவுமது ] 


926 அந்தக ஸிருதி நாப்பண்‌ 
அணியெசுர்‌ வேத தீர்த்தம்‌ 
நந்தலில்‌ வருண வாயு 
நாப்பணிற்‌ சாம தீர்த்தம்‌ 
சந்திர மவுலி ண்பன்‌ 
சாற்றும்‌ சான னாப்பண்‌ 
சிந்தைசெய்‌ ததர்வ ணப்பேர்‌ 
சிறந்தமெய்த்‌ தீர்த்த மாமால்‌ 6 
[ இதுவுமது ] 
927 ஏனைய கோணத்‌ தின்கண்‌ 
இரும்புனல்‌ ஈதிக ளாதி 
ஊனமில்‌ தீர்த்த நாப்பண்‌ 
ஒலிபுனல்‌ பிரம தீர்த்தம்‌ 
ஆனசக்‌ கரநற்‌ றிர்த்தம்‌ 
அதன்வயி னுபவீ தத்தின்‌ 
மானவொவ்‌ வொருமெய்த்‌ தீர்த்தம்‌ 
மற்றவைக்‌ களவை யீன்றே 7 


நிருதி - கிருதிதிசை, தென்மேற்கு, மாருதம்‌ - காற்று (வாயுதிசை) 
வடமேற்கு, வாசவனங்கிகாப்பண்‌ - இந்திர அக்கினிதிசைகட்கு 
நடுவே, இருக்கு வேதத்துறை தீர்த்தம்‌, 

அந்தகன்‌ நிருதிகாப்பண்‌ - யமன்‌ நிருதிதிசைகட்குகடுவே, யசார்‌ 
வேதத்துறைத்‌ தீர்த்தம்‌, வருணவாயு நாப்பண்‌ - வருணவாயு 
திசைகட்கு நடுவே, சாமவேதத்துறைத்‌ தீர்த்தம்‌, சந்திரமவுலி - 
சிவபிராண்‌, நண்பன்‌ - குபேரன்‌, குபேர ஈசான திசைகட்கு 
நடுவே, அதர்வண வேத தீர்த்தம்‌ இவை நான்கும்‌ கோணத்‌ 
திசைகட்கு இடையே உள்ளவை. 

இரும்புனல்‌ - ஓடைகள்‌ முதலியவை, உபவீதம்‌ - பூணுநூல்‌, 
மான - ஓப்ப. 


பிரமன்‌ நாரதர்க்குத்‌ தீர்த்த விசிட்ட முரைத்த சருக்கம்‌ 305 


[ இத்‌ தீர்த்தங்களிற்படிந்து வழிபடுவோர்‌ எய்தும்‌ 
சிறப்பும்‌ பயனும்‌ கூறுதல்‌ ] 
928 சொல்லுமித்‌ தீர்த்த கோடி 
தோய்ந்துளார்‌ தொடர்ந்து நீங்காப்‌ 
பல்பெரும்‌ பிறந்தை யாற்றும்‌ 
பாவவேர்‌ களைந்து போக்கி 
மல்லலம்‌ புவனத்‌ தின்கண்‌ 
மன்னவ ராகி வைகிச்‌ 
செல்லுநற்‌ கதியிற்‌ சேர்வார்‌ 
தேவரும்‌ பரவ மாதோ 2 


[ பிரம தீர்த்தத்தில்‌ எக்காலத்தும்‌ கன்னிகா தீர்த்தத்தில்‌ 
உச்சியிலும்‌ சாமவேதத்‌ துறையில்‌ கேட்டை நாளிலும்‌ 
மூழ்குதல்‌ சிறப்பெனல்‌ ] 

929 திங்கள்முன்‌ னன்கும்‌ தூய 

திவ்வியப்‌ பிரம தீர்த்தத்‌ 

தங்கணுற்‌ ரூடல்‌ நன்றால்‌ 
அணிமணிக்‌ கன்னி கைக்கண்‌ 

பங்கமி லுச்சி வேளை 
படிதல்நன்‌ நிரண்டாம்‌ வேதப்‌ 

பொங்குகற்‌ நீர்த்தந்‌ தன்னில்‌ 
பொருந்து கேட்டையின்‌ கணன்றால்‌ 9 


[ஞானதீர்த்தத்தில்‌ 
ஆடிப்பூரத்தில்‌ ஆடி ஆவணித்‌ திங்களில்‌ கங்கை தீர்த்தமாடி 
இறைவனை வழிபட இறைவன்‌ காட்சி தந்தருள்வான்‌ எனல்‌ ] 
930 ஆடிப்பூ ராடந்‌ தன்னில்‌ 
அரும்பெறல்‌ ஞான தீர்த்தம்‌ 
நாடிச்சென்‌ ராடி லுண்மை 
ஞானமுண்‌ டாங்கங்‌ கைக்கண்‌ 


928 தோய்ந்துளார்‌ - மூழ்கி ஆடினவர்‌, பிறந்தை - பிறவி, ஆற்றும்‌ - 
செய்கின்ற, மல்லலம்புவனம்‌ - தெய்வ உலகங்கள்‌, நற்கதி - 
வீடுபேறு, பரவ - வணங்க. 

929 நன்றால்‌ - ஈலமாகும்‌, கன்னிகை - கன்னி தீர்த்தம்‌, இரண்டாம்‌ 
வேதம்‌ - யசுர்வேதத்துறை, கேட்டை - கேட்டை வீண்மீன்‌ நாள்‌, 


த. 89-40 


306 நல்லூர்ப்‌ புராணம்‌ 
தேடிச்சென்‌ றரிமா தத்திற்‌ 

திளைத்துகாந்‌ தத்தின்‌ காறும்‌ 
நீடற்பூம்‌ புனலு ளாழ 

நின்றையன்‌ றனைநி னைந்தே 10 


[ ஆயிரம்முறை பஞ்சாக்கரத்தை ஓதித்‌ தீர்த்தமாட 
இறைவன்‌ வேண்டுவன அருள்வான்‌ எனல்‌ ] 
931 எழுத்தஞ்சைஞ்‌ ஞாற்றி ரட்டி 
யெண்ணுபு மாதாந்‌ தத்திற்‌ 
ரொழத்தகு மாபோ லெய்திச்‌ 
சுந்தரே சனைக்கண்‌ ணுற்றாற்‌ 
குழைப்புறத்‌ துருவும்‌ வேற்கட்‌ 
கொம்பொடுங்‌ குழகன்‌ நோன்றித்‌ 
தழைத்தருள்‌ பூத்து வேண்டும்‌ 
தகையன நல்கு மன்றே 11 


[புரட்டாசியில்‌ இத்தீர்த்தங்களிற்படியினும்‌ உவாநாளில்‌ 
தென்புலத்தார்‌ கடன்புரியினும்‌ எய்தும்‌ பலன்‌ கூறல்‌ ] 
932 கன்னிமா தத்திற்‌ றாய 
கங்கையின்‌ மூழ்கி யன்பால்‌ 
மன்னிய சோமன்‌ வெய்யோன்‌ 
மருங்குசேர்‌ திதியி னங்கண்‌ 
துன்னுதென்‌ புலத்து ளோர்க்குச்‌ 
சொற்றவா பிண்டம்‌ நல்கின்‌ 
அன்னவர்‌ பூரித்‌ தோராண்‌ 
டகமகிழ்ந்‌ தருள்வ ரன்றே 12 


980 அரிமாதம்‌ - ஆவணித்திங்கள்‌, 
முடியுமளவும்‌, 


981 நூற்றிரட்டி - இருநூறு (பதினாயிரமுமாம்‌) ஆபோல்‌ - பசுவினைப்‌ 
போல. அன்பிற்‌ சிறப்புடையது வாத்சல்யமாதலிள்‌ ஆபோல்‌ எனப்‌ 
பட்டது. குழை - காதணி, உருவும்‌, - சென்றுமீளும்‌, கொம்பு 
என்றது உமா தேவியை, 


திதி ஈண்டு அமாவாசையைக்‌ குறிக்கும்‌, தென்புலத்துளோர்‌ - 
பிதிரர்கள்‌. 


உகாந்தத்தின்‌ காறும்‌ - யுகம்‌ 


992 


பிரமன்‌ நாரதர்க்குத்‌ தீர்த்த விசிட்ட முரைத்த சருக்கம்‌ 807 


[ தென்புலத்தார்‌ தங்கள்‌ குலத்துள்ளோர்‌ வந்து 
இத்‌ தீர்த்தங்களில்‌ ஆடுதலை எதிர்நோக்கியிருப்பார்கள்‌ எனல்‌ ] 
982 தங்குலத்‌ துள்ளோர்‌ வந்தித்‌ 
தண்புனல்‌ தீர்த்தக்‌ தன்னுள்‌ 
அங்கம்நீர்‌ தோய வெஞ்ஞான்‌ 
றுடுவ ரென்ன போக்கிப்‌ 
பொங்குநீர்க்‌ கூலந்‌ தன்னிற்‌ 
பொருந்தித்தென்‌ புலத்தோ ருற்றால்‌ 
எங்கணா யகனே யல்லால்‌ 
யாரதன்‌ பெருமை சொல்வார்‌ 13 


[ஐப்பசியில்‌ தேவதீர்த்தத்திலும்‌ காவிரியிலும்‌ 
மூழ்குவோர்‌ எய்தும்‌ பலன்‌ கூறல்‌ ] 
934 ஐப்பசித்‌ திங்கள்‌ தன்னில்‌ 

அரும்பெறற்‌ றேவ தீர்த்தம்‌ 

ஒப்பில்கா விரிநற்‌ றீர்த்தத்‌ 
துண்மையி னாடி னன்னோர்‌ 

எப்பெரும்‌ பவங்க ளெல்லாம்‌ 
ஈறுகண்‌ டீறி லாத 

செப்புலா முலையாள்‌ பாகன்‌ 
சேவடி நீழல்‌ சேர்வார்‌ 14 


[ கார்த்திகைத்‌ திங்கள்‌ கார்த்திகைநாளில்‌ ஆடுவோர்‌ 
எய்தும்‌ பலன்‌ கூறல்‌ ] 
935 மிக்ககார்த்‌ திகைமா தத்து 
மேவுகார்த்‌ திகைநன்‌ ஒளில்‌ 
தக்கவை கறையின்‌ முன்னர்‌ 
சாற்றதர்‌ வணதீர்த்‌ தத்தின்‌ 


983 உற்றால்‌ - கருதி வந்திருப்பார்‌ எனின்‌. 
984 பவம்‌ - துன்பம்‌, பாவம்‌, ஈறுகண்டு - முடிவாகி, ஈறிலாத - 
அழியாத, 


608 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


நக்கனை நினைந்து மூழ்கின்‌ 
நலியுநோய்‌ முழுதும்‌ நண்ணாத்‌ 
தொக்கபா வங்கள்‌ தீரும்‌ 
துறக்கமு மெய்த லாமால்‌ 16 


[ மார்கழித்‌ திங்கள்‌ ஆதிரைநாளில்‌ மூழ்குவோர்‌ 
எய்தும்‌ பலன்‌ கூறுதல்‌ ] 
986 மார்கழி மதியி னங்கண்‌ 

மன்னுமா திரைஈன்‌ ஒளில்‌ 

ஏர்கெழு சாம தீர்த்தத்‌ 
திரும்புனல்‌ படிந்து கொன்றைத்‌ 

தாரணி சுந்த ரேசர்‌ I 
தாள்பணிந்‌ தைந்தெ முத்தும்‌ 

சீர்கெழு நந்தி முன்னர்ச்‌ 
செபித்துளோர்‌ பவத்திற்‌ செல்லார்‌ 26 


[ மாசித்‌ திங்களில்‌ இங்குள்ள பிரயாகையில்‌ படிந்தோர்‌ 
உறும்‌ பலன்‌ கூறல்‌ ] 
937 மாசிறற்‌ றிங்கள்‌ தன்னில்‌ 
வருபுனற்‌ பிராகை யாடின்‌ 
பாசவே ரரிந்து வெய்ய 
பஞ்சபா தகத்தி னுய்வார்‌ 
தேசுலா முனிவர்‌ தேவர்‌ 
தென்புலத்‌ தவரும்‌ மூழ்கி 
ஈசனைப்‌ போற்றி வேண்டும்‌ 
இன்பமுற்‌ றினிது வாழ்வார்‌ 17 


935 ஈக்கள்‌ - சிவபிரான்‌. கழுது - பேய்‌. தொக்க - பிறவிதோறும்‌ 
தொடர்ந்த 


986 ஏர்கெழு - அழகு பொருந்திய, தார்‌ - மாலை, பவம்‌ - கரகம்‌. 
987 பிராகை - பீரயாகை தீர்த்தம்‌, €தசுலாம்‌ - ஒளிவீசுகின்ற. 


பிரமன்‌ நாரதர்க்குத்‌ தீர்த்த விசிட்ட முரைத்த சருக்கம்‌ 309 


[ இதுவுமது ] 
938 மக்களில்‌ லாத மாந்தர்‌ 
மக்களைப்‌ பெற்று வாழ்வார்‌ 
மிக்கதோர்‌ கல்வி யில்லார்‌ 
விஞ்சைபெற்‌ றுண்மை தேர்வார்‌ 
தொக்கதீப்‌ பிணிக ஞற்றோர்‌ 
சூழ்ந்தநோ யனைத்துந்‌ தீர்ப்பார்‌ 
கைக்கிரு நிதியி லாதார்‌ 
கவின்பெறு குபேர னாவார்‌ 18 


[ மாசித்‌ திங்கள்‌ மகநாளில்‌ நீராடுவோர்‌ எய்தும்‌ பலன்‌ கூறுதல்‌ ] 
939 மாசின்‌ மகத்திற்‌ கீழ்ப்பால்‌ 
மன்னிய பிராகை யாடி 
ஓசைகூர்‌ சிந்து தீர்த்தத்‌ 
துவந்தனர்‌ மூழ்கி யன்பால்‌ 
ஈசனை யேத்திப்‌ பின்னர்‌ 
இந்திர தீர்த்தத்‌ தாடி 
ஆசிலவ்‌ வரனைப்‌ போற்றின்‌ 
அம்பொனு டாள்வ ரன்றே 19 


[ அக்கினிதீர்த்த மாடினோர்‌ எய்தும்‌ பலன்‌ கூறல்‌ ] 
940 அங்கியந்‌ தீர்த்த மாடி 
யத்திசை யமலற்‌ போற்றின்‌ 
வெங்களே முதலா யுள்ள 
விலக்குதீ யுண்டி யெல்லாம்‌ 


988 விஞ்சை - கலைஞானம்‌, இருகிதி - தாவர சங்கமங்கள்‌, 
989 மன்னிய - நிலைத்துள்ள. சிந்துதீர்த்தம்‌ - ஐராவத தீர்த்தம்‌, 
ஆசில்‌ - குற்றமில்லாத. அம்பொன்னாடு - இந்திர லோகழ்‌. 


810 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


நுங்கிய பாவந்‌ தீர்வார்‌ 
நோன்மைசே ரிமதிக்‌ கின்கண்‌ 
தங்கிய அவமி ருத்துத்‌ 
தவிர்ந்திடும்‌ தீர்த்தம்‌ தன்னில்‌ 90 


[நிருதி தீர்த்தத்தில்‌ மூழ்கினோர்‌ எய்தும்‌ பலன்‌ கூறல்‌ ] 
941 ஆடியத்‌ திசையி னுற்ற 
அவமிருத்துக்‌ கரனைப்‌ போற்றின்‌ 
வீடுத லரிய வாகி 
மேவவ மிருத்து நீங்கும்‌ 
நீடிய நிருதி தீர்த்தம்‌ 
நேசித்து மூழ்கி யந்தப்‌ 
பீடுயர்‌ சிவனைப்‌ போற்றின்‌ 
பிஞ்ஞக னருளி லே 94 


[ வருண தீர்த்தத்திலானோர்‌ பெறும்‌ பலன்‌ கூறல்‌ ] 
942 பிறமனை நயந்த தீங்கு 
பெயர்த்திடும்‌ வருண தீர்த்தத்‌ 
தறவின&ை யாளர்‌ மூழ்கி 
யத்திசை யரனைப்‌ போற்றின்‌ 
உறுபிணி மகோத ரந்தான்‌ 
ஒல்லையில்‌ நீங்கும்‌ வாயுத்‌ 
திறனுறு தீர்த்தந்‌ தோய்ந்தத்‌ 
திசையுறு சிவனைப்‌ போற்றின்‌ 22 


940 அங்கி - அக்கினி, அமலன்‌ - இறைவன்‌. வெங்கள்‌ - தீதா 
கியமது. தீயுண்டி - புலால்‌ முதலியவை, நுங்கிய - விழுங்கிய 
இமதிக்கு - யமன்திசை (தெற்கு) அவமிருத்து - அகால மரணம்‌ 

941 மேவு அவமிருத்து - பொருந்திய அகால மரணம்‌, கரன்‌ - அழிப்‌ 
பவன்‌, 


942 நயந்த - விரும்பிய அரனை - சிவபெருமாளை, 


பிரமன்‌ நாரதர்க்குத்‌ தீர்த்த விசிட்ட முரைத்த சருக்கம்‌ 811 


[ குபேர தீர்த்தத்தில்‌ மூழ்கினோர்‌ உறும்‌ பலன்‌ கூறுதல்‌ ] 
943 எத்துணைப்‌ பிணியும்‌ நீங்கும்‌ 

இன்பமும்‌ எளிதிற்‌ சேர்வர்‌ 

பத்தியாற்‌ குபேர தீர்த்தம்‌ 
படிந்தந்தத்‌ திசையெங்‌ கோனைச்‌ 

சித்தமின்‌ புறச்சே வித்தோர்‌ 
செல்லல்தீர்ந்‌ தின்ப மேவி 

முத்தியும்‌ வினையின்‌ நீங்கி 
மூறையுளி யடைவ ரன்றே, 28 


[ ஈசான தீர்த்தமாடினோர்‌ எய்தும்‌ பலன்‌ கூறல்‌ ] 


944 ஈசான தீர்த்த மாடி 

மீசானத்‌ திறைவற்‌ போற்றின்‌ 

மாசான அவிச்சை நீங்கி 
வரகதி பெற்று வாழ்வார்‌ 

தேசான மீனத்‌ திங்கட்‌ 
சேர்ந்தவுத்‌ திரஈன்‌ னாளில்‌ 

ஏசாத வீருக்கு வேதத்‌ 
தீர்ம்புனற்‌ நீர்த்தம்‌ மூழ்கின்‌, 94 


[ வைகாசி விசாகநாளில்‌ உரகதீர்த்தம்‌ படிந்தாடுவோர்‌ 
பெறும்‌ பலன்‌ கூறுதல்‌ ] 
946 குட்டரோ கத்திற்‌ நறீர்வர்‌ 
கோதில்வை காசித்‌ திங்கள்‌ 
ஒட்டிய விசாகந்‌ தன்னில்‌ 
உரகதீர்த்‌ தத்தின்‌, முழ்கின்‌ 


948 செல்லல்‌ - துன்பங்கள்‌. வினையின்‌ நீங்கிமுத்தியும்‌ அடைவர்‌ என்க. 
944 அவிச்சை - அறியாமை, (மும்மலம்‌). மீனத்திங்கள்‌ - பங்குனி 
மாதம்‌, 


412 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


நெட்டுடற்‌ சர்ப்ப பீதி 
நீங்குமற்‌ றதனான்‌ மாய்ந்தோர்க்‌ 
கிட்டமாய்ச்‌ சிரார்த்தஞ்‌ செய்யின்‌ 
இன்பவீ டடைவ ரன்றே, 20 


[ இத்தீர்த்தங்களின்‌ பெருமை முற்றும்‌ கூறக்‌ காலம்‌ 
போதாதெனல்‌ ] 
946 உரைத்திடு மித்தீர்த்‌ தங்கட்‌ 
குள்ளமான்‌ மியங்க ளெல்லாம்‌ 
தரைத்தலை யூழிக்‌ காலம்‌ 
சாற்றினும்‌ முடிவு றாதால்‌ 
குரைத்தலைத்‌ திரைக்குங்‌ கங்கை 
குழவிவெண்‌ மதியோ டேந்தும்‌ 
வரைத்தனு வல்லா னல்லால்‌ 
வகுத்தெவ ருரைக்க வல்லார்‌, 26 


[ இவற்றையெல்லாங்‌ கேட்ட நாரதர்‌ மகிழ்தல்‌ ] 


947 திசைமுக னினைய வண்ணம்‌ 

தீர்த்தமான்‌ மியங்க ளெல்லாம்‌ 

வசைதவிர்‌ மகத நல்யாழ்‌ 
மாமுனிக்‌ கோத வன்னோன்‌ 

அசைவிலா வுள்ளத்‌ தோடும்‌ 
அயன்கழல்‌ சென்னி சூடி 

இசைவினல்‌ மகிழ்ந்து பெம்மான்‌ 
இன்னருள்‌ வியந்தன்‌ புற்றான்‌. 27 


945 உரகதீர்த்தம்‌ - ஆதிசேடன்‌ உண்டாக்கிய தீர்த்தம்‌, பீதி - 
அச்சம்‌. அதனான்‌ மாய்ந்தோர்‌ - பாம்பு தீண்ட இறந்தவர்கள்‌. 

948 சாற்றினும்‌ - கூறினாலும்‌, குழவிவெண்மதி - பிறைச்சந்திரன்‌, 
வரைத்தனு - மலையாகிய வில்‌. வல்லான்‌ - சிவபிரான்‌, 

947 சை - குற்றம்‌, பழி. பெம்மான்‌ - சிவபிராள்‌, 


பிரமன்‌ நாரதர்க்குத்‌ தீர்த்த விசிட்ட முரைத்த சருக்கம்‌ 313 
[ இச்சருக்கம்‌ கேட்டோர்‌ எய்தும்‌ பயன்‌ கூறுதல்‌ ] 
948 செப்புமித்‌ தீர்த்த மேன்மை 
தெரித்தவிச்‌ சரிதஞ்‌ சொல்வோர்‌ 
தப்பிலா தெழுதுக்‌ தூயோர்‌ 
தகுதியாற்‌ கேட்கும்‌ நல்லோர்‌ 
இப்பெரும்‌ புவியிற்‌ நீர்த்தம்‌ 
யாவையு மெய்தி யாடும்‌ 
அப்பெரும்‌ பயன்க செய்தி 


அழிவில்வீ டடைவ ரன்றே. 28 


( பிரமதேவர்‌ நாரதர்க்குத்‌ தீர்த்த மான்மியம்‌ உரைத்த 
சருக்கம்‌ முற்றும்‌ ) 


* 
x + * 
NNN ANN, 
x 


ப வைகை ளை கயா மா னான ன க வக வகர வனை அவன வசைவைவைதகைவைவைக கஷாவ களை 
948 தப்பிலாது - தவராமல்‌, 


இருபத்தைந்தாவது 
கழுகு விமோசனச்‌ சருக்கம்‌ 


. [கழுகு விமோசன வரலாற்றைக்‌ கூறுகென முனிவர்‌ கேட்பச்‌ 
சூதன்‌ தொடங்குதல்‌ ] 


( எழுசீராசிீரிய விருத்தம்‌ ) 


949 பங்கயத்‌ தவிசி லிருக்கும்கான்‌ முகத்தோன்‌ 

பண்ணமை யாழ்முனி கேட்பக்‌ 

கங்கமாம்‌ வடிவம்‌ கீங்கிய காதை 
கருணையா லுரைத்தவா நெமக்குப்‌ 

பொங்கமு தனைய புனிதமா தவத்தோய்‌ 
புகலென முனிவரர்‌ வினவ 

அங்கணன்‌ பாதம்‌ தொழுதருட்‌ சூதன்‌ 
அக்கதை கூறுத லுற்றான்‌, 1 


[ வேதநிதி யென்னுமோர்‌ அந்தணன்‌ மாளவதேசத்தின்‌ கண்‌ 
வாழ்ந்தான்‌. அவனுக்குச்‌ சத்தியவிரதன்‌ என்றோர்‌ மகன்‌ 
பிறந்தான்‌ எனல்‌ ] 
960 மாளவ தேச மதன்கணுற்‌ றிருப்போன்‌ 

மறைூயலாந்‌ தெரிந்தமாட்‌ சியினால்‌ 

நாளுமே வேத நிதியெனப்‌ புவியோர்‌ 
நவிலுநா மத்தினை யுடையோன்‌ 

கேளெலாம்‌ மகிழ்ச்சி பூப்பவெண்‌ வகைய 
கேடில்செல்‌ வத்தின னவன்பால்‌ 

வேளென வனப்புப்‌ பொருந்திய சத்திய 
வீரதனென்‌ ரொருவன்வந்‌ துதித்தான்‌. ப்‌ 


948 தவிசு - ஆசனம்‌ (இருக்கை) கங்கம்‌ - கமுகு. அங்ஙணன்‌ - 
சிவபிரான்‌. 


950 நாமத்தினை - பெயரினை. கேள்‌ - உறவினர்‌, வேள்‌ - மன்மதன்‌ 


கழுகு விமோசனச்‌ சருக்கம்‌ 515 


[ வேதநிதி யிறந்தபின்‌ சத்தியவிரதன்‌ தீநெறியாளர்களின்‌ 
உறவால்‌ குலமரபு நீங்கி யொழுகினான்‌ எனல்‌ ] 

961 அன்னவன்‌ காத லரும்பெறற்‌ ரதை 

ஆயுளின்‌ எல்லைகண்‌ டதன்பின்‌ 

முன்னவ ஸீட்டும்‌ நிதியெலா முகந்து 
முறைபிறழ்‌ விடமருள்‌ ளிட்ட 

சென்னியர்‌ கூத்தர்க்‌ களித்தவ ரோடு 

சேர்ந்தற நெறிய்னை நோக்கான்‌ 

பின்னலங்‌ கோதை மாதரார்‌ மோகப்‌ 


பெருக்கினில்‌ மூழ்கிவீழ்க்‌ தனனால்‌. 3 


[அவன்‌ படிப்படியாக ஐவகைப்‌ பாதகங்களும்‌ புரிந்து திரிந்தான்‌ 
ஒருகால்‌ ஓர்‌ உத்தம வைணவனைப்‌ பகைத்தான்‌ எனல்‌ ] 


962 பிறர்மனை விழைந்தும்‌ குலமில்மா ணிழையார்‌ 

பெண்மையை நயந்துமா ழாந்தும்‌ 

அறவினை துறந்தும்‌ குலநெறி பிறழ்ந்தும்‌ 
அந்தணர்‌ தம்மொடு பகைத்தும்‌ 

திறனிலை வகைய பாதக மிழைத்தும்‌ 
திரிந்தனன்‌ திரியுமந்‌ நாளில்‌ 

மறைவலா ஜெொருவன்‌ மாலிடத்‌ தன்பு 
வைத்துளா னவலெடும்‌ பகைத்தான்‌. 4 


[ சத்திய விரதன்‌ அவ்வைணவன்‌ மீது புலாலை வீசி யிகழ 
அவன்‌ இவனை கழுகாகச்‌ சபித்தான்‌ எனல்‌ ] 


963 பகைத்தனன்‌ தருக்கி யிகல்புரிந்‌ தவன்மேற்‌ 
பற்றியோ ருழைத்தசை வீச 
மிகைத்தவ றில்லான்‌ தூய்மையில்‌ தசையை 
வீழ்த்தலான்‌ கழுகுரு வாகி 
EE ————— 
951 விடமர்‌ - துர்த்தர்‌. சென்னியர்‌ கூத்தர்‌ - பாடுவோர்‌ ஆடுவோர்‌, 
குலமில்‌ மாணிழையார்‌ - தாழ்குலத்தவர்‌, பரத்தையர்‌, மாழாந்து - 
மயங்கி ர 
952 மறைவலான்‌ - வேதியன்‌. மாலிடத்தன்புவைத்தளான்‌ - திருமா 
லடியான்‌, 


416 நல்லூர்ப்‌ புராணம்‌ 
உகைத்திடு குணபஞ்‌ சுவைத்துரீ திரியென்‌ 
முருத்தவன்‌ சபித்தலு மன்னோன்‌ 
தகைத்திடல்‌ தேற்றான்‌ தோட்டியங்‌ கூர்வாய்த்‌ 

தீடஞ்சிறைக்‌ கமுகுரு வடைத்தான்‌ 6 


[ கழுகுருவடைந்து திரிந்து ஒருநாள்‌ மீனைக்‌ கவர்ந்துண்ணும்‌ 
பொருட்டுப்‌ பிரம தீர்த்தத்துள்‌ பாய்ந்தான்‌ எனல்‌] 
964 கமுகுரு வடைந்து திசைதொறும்‌ படர்ந்து 
களேபரம்‌ நுகர்ந்துசெல்‌ காலை 
பழுதினல்‌ வினையின்‌ பான்மையால்‌ விண்ணம்‌ 
படர்ந்துதென்‌ நிசைமுக நோக்கி 
மழுவலா னல்லூர்‌ எல்லைவந்‌ தடுத்து 
மறைவலான்‌ தீர்த்தவா வியினோர்‌ 
இழுதுடை மீனின்‌ ஊன்கவர்ந்‌ துண்பான்‌ 
இரும்புனற்‌ குத்திய தன்றே 6 
[அத்தீர்த்தத்தில்‌ வீழ்ந்து மூழ்கிய சிறப்பால்‌ கழுகுரு நீங்கித்‌ 
தேவ வடிவம்பெற்றுப்‌ பொன்னுலகெய்தினான்‌ எனல்‌ ] 
956 குத்தலும்‌ பிரம தீர்த்தரீர்த்‌ திவலை 
கொடியவெஞ்‌ சிறைக்கழு கதனை 
பொத்துதல்‌ செயவக்‌ கணத்தினவ்‌ வருவம்‌ 
போயது தேவஞய்ப்‌ பின்னர்‌ 
i ப மா கடன்பட்ட அப றமல உட பகம்‌ அடத ப எடம்‌, 
958 இகல்புரிந்து - சண்டையிட்டு. உழைத்தசை - மானினது தசையை 
குணபம்‌ - பிணம்‌. உருத்து - வெகுண்டு, தகைத்திடல்‌ - தடுத்தல்‌ 
தேற்றான்‌ - தெரியா தவஞய்‌, தோட்டி - ஒருபடைக்கருவி 


954 களேபரம்‌ - (உயிரில்லாத) உடல்‌. மமுவலான்‌ - மமுவாயுதத்தை 


யுடைய சிவபிரான்‌. இழுது - கொழுப்பு. உண்பான்‌ - உண்ணும்‌ 
பொருட்டு, குத்தியது - நீருள்‌ பாய்ந்தது, 


கழுகு விமோசனச்‌ சருக்கம்‌ 517 


எத்திசையவரும்‌ காணநீள்‌ சோதி 
யிலங்கொளி விமானத்தி னேறி 
முத்தம துரிஞ்சும்‌ அரமட மகளிர்‌ 
முகிண்முலைத்‌ தடத்தின்மூழ்‌ கியதால்‌ 7 


[ தாழ்ந்த கழுகும்‌ அத்தடச்‌ சிறப்பால்‌ தேவனாயிற்று எனின்‌ 
இத்தீர்த்தத்தின்‌ பெருமை கூறப்போமோ எனல்‌ ] 
966 புல்லிய கழுகும்‌ தேவனாய்‌ வானோர்‌ 
போற்றவீற்‌ றிருந்தது வென்றால்‌ 
நல்லிசை வல்லாய்‌ உளங்களித்‌ தந்நீர்‌ 
நாடியே யாடுதல்‌ புரிந்தோர்‌ 
எல்லையில்‌ வினையின்‌ சிமிழ்ப்பெலாம்‌ ஒருவி 
ஈறிலா வின்பவீ டதனை 
ஒல்லையி னடைதல்‌ அதிசய மோவெள்‌ 
ரேோதிம வூர்தியாங்‌ குரைத்தான்‌ 8 


[நாரதன்‌ இறைவன்‌ பெருமையை எண்ணி மகிழ்ந்து போதல்‌] 


967 உரைத்தலும்‌ மகிழ்ச்சி பூத்துமா ரதனும்‌ 

ஒண்ணுத லுமையொரு பாகன்‌ 

அருத்திகூர்‌ கருணைக்‌ களவைமற்‌ றுளதோ 
ஐயன்நல்‌ லூரினைப்‌ போல 

தரைத்தல மதன்கட்‌ டலம்பிறி துண்டோ 
சத்தசா கரத்தடம்‌ போலத்‌ 

திரைப்புனற்‌ றடம்வே நுளதுகொ லென்னாத்‌ 
திசைமுகற்‌ பணிந்துசென்‌ றனனால்‌ 9 


955 திவலை - நீர்த்துனி, பொத்துதல்‌ - நனைத்தல்‌, அரமடமகளிர்‌ - 
தேவமகளிர்‌, 

956 ஈல்லிசை - நற்புகழ்‌. சிமிழ்ப்பு - கட்டு, ஒருவி - நீங்கி, ஒல்லை. 
விரைவு. ஒதிமஊர்தி - அன்ன வாகளத்தையுடைய பிரமன்‌. 
ஓதிமம்‌ - அன்னப்‌ பறவை. 


857 அருத்தி - விருப்பம்‌, தரைத்தலம்‌ - உலகம்‌, 


ப 


518 நல்லூர்ப்‌ புரர்ண்ம்‌ 
[ இக்காதை கேட்டோர்‌ கூறினோர்‌ எய்தும்‌ பலன்‌ ] 


968 மொழிந்தவிக்‌ காதை எழுதுகர்‌ கேட்போர்‌ 

முறைவிரித்‌ தெழுதுமே தகவோர்‌ 

அழுந்துபா தகங்க எனைத்தையு மொருவி 
யகலிடத்‌ தரசுவீற்‌ மிருந்து 

தொழுந்தகை யமரர்‌ தொழுதனர்‌ போற்றத்‌ 
துறக்கரா டெய்திவெண்‌ டிங்கட்‌ 

கொழுந்தணி மவுலிப்‌ பரம்பரன்‌ பதுமக்‌ 
குரைகழல்‌ நீழல்வாழ்ந்‌ திருப்பார்‌ 10 


( கமுகு விமோசனச்‌ சருக்கம்‌ முற்றும்‌. ) 


958 அழுந்து பாதகம்‌ - பற்றியிருக்கும்‌ பாவங்கள்‌, அகலிடம்‌ - பூவுலகம்‌ 


இருபத்தாறாவது 
வீதிவிடங்கச்‌ சருக்கம்‌ 
வீதிவிடங்கர்‌ மான்மியம்‌ கூறுகென வேண்டிய முனிவர்கட்குச்‌ 
[ வீதி று 
சூதன்‌ கூற முற்படுதல்‌ ] 
( கலி விருத்தம்‌ ) 
969 வானி னின்றும்‌ வருமரு மைத்திரு 
மேனி யாரருள்‌ வீதி விடங்கனார்‌ 
நானி லத்துகல்‌ லூர்வைகும்‌ மான்மியம்‌ 
தானி யம்பெனச்‌ சூகனுஞ்‌ சாற்றுவான்‌. 2 


[ கிருதயுகத்தில்‌ முசுகுந்தன்‌ வாழ்ந்தான்‌ எனல்‌ ] 


960 அருந்த வத்தினீர்‌ ஆதியு கத்தினிற்‌ 
திருந்து கோலெண்‌ டிசையுஞ்‌ செலுத்தியே 
பொருந்த லாரைப்‌ புறங்கண்‌ டரசுசெய்‌ 
திருந்து ளான்முசு குந்த னிணையிலான்‌. 2 


[ அசுரர்களின்‌ துன்பத்தால்‌ அதனை நீக்‌ க இந்திராதி தேவர்கள்‌ 
முசுகுந்தனிடம்‌ வந்து முறையிடல்‌ ] 
961 அன்ன வேந்த னவனி புரக்குநாள்‌ 
இன்னல்‌ செய்யு மசுர ரிடுக்கணால்‌ 
பொன்னின்‌ நாட்டிற்‌ புரந்தர னதியோர்‌ 
துன்னி யன்னவற்‌ கின்னணஞ சொல்கிறார்‌. 2 


959 வான்‌ - இந்திரலோகம்‌, 

960 ஆதியுகம்‌ - கிருதயுகம்‌, பொருந்தலார்‌ - பகைவர்‌, முசுகுந்தன்‌ - 
சோழமன்னன்‌. 

961 அவனி - பூவுலகம்‌. பொன்னின்நாடு - தேவலோகம்‌. புரந்தரன்‌ - 
இந்திரன்‌. துன்னி .. சிரருங்கிவந்து. 


620 நல்லூர்ப்‌ புராணம்‌ 
[ நீ அசுரர்களை வென்று எம்மைக்‌ காக்க வேண்டுமெனல்‌ ] 


962 சீற்ற முற்றெழு தீய அவுணரால்‌ 
ஆற்றல்‌ போய்மிக அல்லலுற்‌ றேமெமைப்‌ 
போற்றல்‌ செய்து புரத்தற்கு நீ யவர்‌ 
கூற்ற மாகிக்‌ குமைத்திடல்‌ வேண்டுமால்‌. 4 


[ முசுகுந்தன்‌ தேவர்களின்‌ வேண்டுகோளுக்கு இணங்குதல்‌ ] 


963 என்ன விண்ணோர்‌ இரத்தலும்‌ வாட்படை 
மன்னர்‌ மன்னவன்‌ மற்றிது வேலது 
சொன்ன வாறு தொலைத்தசு ரேசரைச்‌ 
சின்ன பின்னஞ்செய்‌ வேனென்‌ று சென்றனன்‌. é 


[ முசுகுந்தன்‌ அசுரரை வென்று இந்திரன்‌ வாகைசூடச்‌ 
செய்தான்‌ எனல்‌ ] 


964 சென்று வேந்தனத்‌ தேவர்கு ழாத்தொடும்‌ 
நின்று தானவர்‌ நீள்குலம்‌ யாவையும்‌ 
கொன்று விண்ணங்‌ குடியேற்றி வாசவன்‌ 
வென்றி சூட விறல்புரிக்‌ தானரோ. 6 


[ இந்திரன்‌ முசுகுந்தனுக்கு முகமன்‌ கூறிப்‌ போற்றுதல்‌ ] 
966 மற்பு யத்திகல்‌ வாட்படை. மன்னனை 
கற்ப கத்திரு நாட்டுயர்‌ காவலன்‌ 
பொற்பு றத்தமு விப்புகழ்ந்‌ தேத்திநீ 
எற்ப தத்தர சின்றுதந்‌ தாயென்றான்‌. 7 
962 புரத்தற்கு - காப்பதற்கு. கூற்றமாகி - யமனாகி, குமைத்திடல்‌ - 
அழித்திடல்‌. 
964 தானவர்‌ - அசுரர்‌. குலம்‌ - கூட்டம்‌, வாசவன்‌ - இந்திரன்‌, 
விறல்‌ - வேற்றி, | 
865 இகல்‌ - போர்‌, எம்பதத்தரசு - என்னுடைய பதவியாகி அரசினை 


வீதிவிடங்கச்‌ சருக்கம்‌ 5921 


[ இந்திரன்‌ முசுகுந்தனுக்குக்‌ கைம்மாருக வேண்டுவது 
தருவேன்‌ எனல்‌ ] 
966 இன்று நீசெய்‌ யுதவிக்கி யான்பிறி 
தொன்று கைம்மா றுதவுவ தென்கொலாம்‌ 
வென்றி வேலவ வாயீனும்‌ வேண்டுவ 
நன்று கேளது நல்குவ னீங்கென்றான்‌, 8 


[ முசுகுந்தன்‌ இந்திரனிடமுள்ள உமையோடுங்‌ கந்தனோடும்‌ 
விளங்கும்‌ மூர்த்தியைத்‌ தருகவெனக்‌ கேட்டல்‌ ] 
967 உம்பர்‌ நாயக னவ்வண மோதலும்‌ 
எம்பி ரானரு ளாலிகல்‌ வேந்தனும்‌ 
அம்பை வேலவ னோடு மமர்ந்தவின்‌ 
னம்ப ஒர்‌ தமை நல்கென்‌ றியம்பினான்‌. 9 


[ திருமால்‌ தனக்கு அளித்த அந்த மூர்த்தியைக்‌ கேட்டலும்‌ 
இந்திரன்‌ செய்வதறியாது சிறிது தடுமாறுதல்‌ ] 
968 மன்னன்‌ சொற்றலும்‌ வாசவன்‌ மாலவன்‌ 
முன்னம்‌ நல்கிய மூர்த்தி யிவரெனாப்‌ 
பின்னை யொன்றுரை யான்பெரி தேங்குபு 
தன்னை யும்மறந்‌ தான்றடு மாறினான்‌. 10 


[ தன்னுயிரைத்‌ தருதல்‌ போல ஒன்றும்‌ பேசாமல்‌ 
அவன்‌ அளித்தான்‌ எனல்‌ ] 
969 கொள்ளு கென்னுமக்‌ கூற்றுடன்‌ ஆருயிர்‌ 
விள்ளு மாலென வீம்மித முற்றவன்‌ 
தள்ளு மாலுரை யென்னுமத்‌ தன்மையால்‌ 
வள்ளல்‌ பன்னவன்‌ கொள்ளவ ழங்கினன்‌. 11 


987 அம்பை - அம்மை - உமையவள்‌. வேலவன்‌ - முருகன்‌. ஈம்பஞர்‌ - 
இறைவன்‌, 

968 மாயவன்‌ - திருமால்‌. மூர்த்தி - முசுகுந்தன்‌ கேட்ட இறைவன்‌ 
படிவம்‌, 

969 கூற்றுடன்‌ - உரையுடன்‌, விள்ளுமால்‌ - நீங்கிவிடுமே. தள்ளு 
மால்‌ உரை - தான்கொடுத்த வாக்குத்‌ தவறுமே என்று கருதி, 
வழங்கினான்‌ - வீதிவிடங்க மூர்த்தியை அளித்தான்‌. 

ந, 41-42 


622 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ முசுகுந்தன்‌ நன்றிப்பெருக்கால்‌ இந்திரனைத்‌ துதித்தானெனல்‌ ] 
970 வழங்க லோடும்‌ மகிதல மன்னவன்‌ 
அழுந்து மன்பினே டாகம்‌ புளகித்தே 
விழுந்து போற்றி விமலனைக்‌ கைக்கொண்டு 
தொழுந்த கைமக வானைத்‌ துதித்தரோ. 1 


[ முசுகுந்தன்‌ அந்த மூர்த்தியைப்‌ பெற்றுக்கொண்டு திருவாரூர்‌ 
செல்லப்‌ புறப்பட்டான்‌ எனல்‌ ] 
971 புற்றி டங்கொண்ட பூரணன்‌ ஆரணன்‌ 
அற்றந்‌ தீர்ந்தன்‌ றரும்பெறல்‌ மாமணம்‌ 
முற்று ருமுலை முண்டகம்‌ பூமகட்‌ 
குற்ற வாறுசெ யாருரில்வந்‌ தெய்துவான்‌. 13 


[ வரும்‌ வழியில்‌ நல்லூரையடைந்தான்‌ எனல்‌ ] 

97.9 விண்ணம்‌ நீங்கி விரைமலர்ச்‌ சோலைவாய்த்‌ 
தண்ணந்‌ தாது தவழ்பொன்னி நாடெய்திக்‌ 
கண்ண கன்ற கடிமதில்‌ சூழ்வரும்‌ 
அண்ணல்‌ நல்ல ரடைந்தன னென்பவே. 14 


[ அமராவதி போல விளங்கும்‌ ஈல்லூரைக்‌ கண்டனன்‌ 
அவன்‌ எனல்‌ ] 
978 பூம லர்ந்த புதுமலர்ச்‌ சோலைவான்‌ 
காவெ னுந்தகை காட்டவிண்‌ ணாட்டகத்‌ 
தேவ விந்திர னெய்தம ராவதித்‌ 
தேவ நன்னகர்‌ போன்றதச்‌ சீர்நகர்‌, 16 


970 மகிதலம்‌ - பூவுலகம்‌, புளகித்து - மயிர்க்கூச்செறிந்து, மகவாள்‌. 
இந்திரன்‌. 

971 ஆரணன்‌ - வேதமாயிருப்பவன்‌. எய்துவான்‌ - சென்று சேர்தற்‌ 
பொருட்டு. 

972 கண்ணகன்ற - இடமகன்ற. 


978 வாள்கா - கற்பகச்சோலை, தகை - ஒப்பு. சீர்ஈகர்‌ நல்லூர்‌, 


வீதிவிடங்கச்‌ சருக்கம்‌ 323 


[ முசுகுந்தன்‌ மூன்று நாள்‌ அங்குத்‌ தங்கியிருந்தபோது இங்கே 
எழுந்தருளச்‌ செய்க என ஆகாயவாணி எழுந்தது எனல்‌ ] 
974 அன்ன வண்ண மணிவளம்‌ ஈல்குபு 
துன்னு மந்தால்‌ லூரெல்லை தோன்றலும்‌ 
முன்ன வன்றினம்‌ முன்றிவண்‌ வைகவே 
மன்னச்‌ செய்கென்றோர்‌ வாணி யெழுந்ததால்‌. 16 


[ வானொலி கேட்டமன்னன்‌ இஃது இறைவன்‌ கட்டளையே எனத்‌ 
தெளிந்து அவ்வறே செய்ய முற்பட்டான்‌ எனல்‌ ] 
976 வாணி வானத்தில்‌ வண்ண மெழுதலும்‌ 
ஆணிச்‌ செம்பொன்‌ னவிர்மணி மோலியான்‌ 
தாணு வின்னருள்‌ தானது வேலது 
பேணிச்‌ செய்குவன்‌ பெற்றியீன்‌ யானென்றே. 17 


[ இந்திரன்‌ செய்திருந்ததைக்‌ காட்டிலும்‌ ஏழு மடங்குச்‌ சிறப்போடு 
வீதிவிடங்கரை நல்லூரிற்‌ பிரதிட்டை செய்தான்‌ எனல்‌ ] 
976 இந்தி ரன்செய்‌ சிறப்பி னெழுமடங்‌ 
கந்த மின்றியே அன்புடன்‌ மன்னவன்‌ 
சுந்த ராசலத்‌ தொன்னக ரந்தனில்‌ 
எந்தை வீதி விடங்கர்க்‌ கியற்றினன்‌. 18 


[ இறைவன்‌ மகிழ்ந்து அந்த பீடத்திலிருந்து நடம்‌ புரிந்தருளினான்‌ 
எனல்‌ ] 


977 திறல்கொள்‌ மன்னவன்‌ செய்த சிறப்புவந்‌ 
திறைவன்‌ பீடத்‌ திருந்தசைம்‌ தாடினான்‌ 
நறைகொள்‌ பூமழை நானிலம்‌ போர்ப்பவான்‌ 
உறையுந்‌ தேவரும்‌ உய்த்துநின்‌ ராடினர்‌. 19 


974 அணிவளம்‌ - அழகுச்செல்வம்‌, நல்குபு - ஈல்கி வைக - தங்கி 
யிருக்க, மன்னச்செய்‌ - பிரதிட்டை செய்க! வாணி. ஆகாய 
வாணி 

975 தரணு - இறைவன்‌, பேணி - மதித்துப்‌ போற்றி 

977 சிறப்பு - மண்டபமமைத்து எழுந்தருளச்‌ செய்த செயல்‌. நறை - 
தேன்‌, க 


884 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ அந்தணர்‌ முதலானோர்‌ எழுப்பிய ஆரவாரம்‌ எழுகடல்‌ ஒலியினும்‌ 
மிக்கெழுந்ததெனல்‌ ] 
978 அந்த ணாளர்‌ அருமறை யோசையும்‌ 
தொந்த மாமன்பர்‌ தோத்திர வோசையும்‌ 
முந்து பல்லியம்‌ மூண்டெழு மோதையும்‌ 
சிந்து வேழுமுன்‌ சேர்ந்தென வார்த்தரோ, 90 


[ அது முதல்‌ இறைவன்‌ சித்திர வீதிவிடங்கன்‌ என்ற நாமத்தோடு 
நல்லூரில்‌ விளங்குகிறான்‌ எனல்‌ ] 
979 ஊறி லாவளம்‌ உற்றகல்‌ லூரிலோர்‌ 
கூறு நம்பன்‌ குவலயம்‌ போற்றவே 
வீறு சித்திர வீதிவி டங்கனென்‌ 
நீறில்‌ பேர்பெற்‌ றிருந்தன னென்பவே, 21 


அ மராவதியினும்‌ இறைவன்‌ ஈல்லூரை உவந்து தங்கினானாதலின்‌ 
அப்பதிக்கு ஒப்பாவது வேறில்லை எனல்‌ ] 
990 வான நாட்டின்‌ மணிமுடி யிந்திரன்‌ 
தான மாமம ராபதி தன்னிலும்‌ 
ஞான மூர்த்திகல்‌ லூர்கண்‌ டுறைவனேல்‌ 
ஏனை வான்பதி யாதிதற்‌ கொப்பதே, 22 


[ முசுகுந்தன்‌ மூன்று நாளிருந்து பல பணிகளைச்‌ செய்தான்‌ 
எனல்‌ | 


981 மூன்று நாளவண்‌ முற்றலுங்‌ கோமகன்‌ 
ஊன்று காதலி னேங்குநல்‌ லூர்வயின்‌ 
தோன்று சோதிச்‌ சுயம்புலிங்‌ கம்பணிந்‌ 
தேன்று வான்பணி யாதுமி யற்றியே. 23 
978 தொந்தம்‌ - அடிமையுறவு, பல்லியம்‌ - பல்வகை இசைக்கருவிகள்‌ 
சிந்து - கடல்‌ 
979 ஊறிலா - குற்றமில்லாத 
980 தானம்‌ - இடம்‌. 
981 பணி - திருப்பணி, 


வீதிவிடங்கச்‌ சருக்கம்‌ 825 


[ தண்ணடையும்‌ பூசனைக்குரிய மற்ற யாவையும்‌ மன்னன்‌ 
வழங்கினான்‌ எனல்‌ ] 
982 கரும்புஞ்‌ செந்நெலும்‌ காய்க்கமு கும்மிடைந்‌ 
தரும்புந்‌ தண்ணடை யாதியும்‌ ஆதிக்கு 
விரும்பு பூசைக்கு வேண்டுவ யாவையுஞ்‌ 
சுரும்பு லாந்தொடை யான்றல்கிச்‌ சூழ்வந்தே, 94 


[ பல்வேறு தானங்களைப்‌ புரிந்து பின்‌ மன்னன்‌ திருவாரூர்‌ 
சென்றனன்‌ எனல்‌ ] 
983 எந்தை வீதி விடங்கரை யெண்டிசை 
வந்து வந்து வழியிடை வந்திப்பக்‌ 
கொந்து லாமல ரோடு கொழும்பொனும்‌ 
சிந்தி யாரூர்த்‌ திருக ருய்த்தனன்‌. 26 


[ இவ்வுலகம்‌ உய்ய முசுகுந்தன்‌ இவ்வாறு செய்தான்‌ எனச்‌ 
சூதன்‌ மகிழ்ந்து கூறுதல்‌ ] 
984 செம்பொற்‌ கோயிலுட்‌ டேவசிங்‌ காதனத்‌ 
தும்பர்‌ கோனை யுவப்பொடுந்‌ தாபித்து 
நம்ப னுக்கு நயந்தவை யாவையும்‌ 
இம்பர்‌ நாடுய்ய ஏந்தல்செய்‌ தானரோ. 26 


[ ஆரூர்‌ எய்தும்‌ வழியில்‌ இறைவன்‌ நல்லூரில்‌ அமர்ந்தான்‌ 
ஆதலின்‌ எல்லாப்‌ பகுதிகளுக்கும்‌ இதுவே தலையாயது 
என்பது பெறப்படுமெனல்‌ ] 


986 அந்த ணாரூர்‌ அதற்கெய்துங்‌ காலையில்‌ 
எந்தை நல்லூ ரிடத்தமர்ந்‌ தானென்றாற்‌ 
சுந்த ராசலந்‌ தொல்பதி யாவைக்கும்‌ 
முந்து மாறு மொழியவும்‌ வேண்டுமோ. 27 


982 மிடைந்து - நெருக்கி. தண்ணடை - மருதகிலம்‌, ஆதிக்கு - 
இறைவனுக்கு, 

988 கொழும்பொன்‌ - திரண்ட பொற்காசுகள்‌, சிந்தி - வழங்கி, 

984 உம்பர்கோனை - சிவபெருமானை, ஏந்தல்‌ - முசுகுந்தன்‌, 

985 முந்துமாறு - தலைமை பெறுந்தன்மையை, 


326 நல்லூர்‌ 


(24 
ணி 
ட] 

a 

3 

க 


[ இக்காதை கேட்போர்‌ கூறுவோர்‌ எய்தும்‌ பலன்‌ கூறுதல்‌ ] 


986 சாற்று மிக்கதை தன்னைப்‌ படித்துளோர்‌ 
ஏற்ற மாக வினிதுடன்‌ கேட்டுளோர்‌ 
நாற்றி சைப்புவி யாண்டு நயப்புடன்‌ 
வீற்றி ருப்பர்பொன்‌ மேதினி மீதரோ. 98 


வீதிவிடங்கச்‌ சருக்கம்‌ முற்றும்‌ 


986 பொன்மேதினி - பொன்னுலகம்‌, 


இருபத்தேழாவது 
அமர்நீதிச்‌ சருக்கம்‌ 


( அறுசீராசிரிய விருத்தம்‌) 
[ அமர்நீதி நாயனார்‌ வரலாற்றை 
முனிவர்கள்‌ வேண்டச்‌ சூதர்‌ கூறத்‌ தொடங்குதல்‌ ] 
987 பாந்தளா பரணம்‌ பூண்ட 
மரம்பரன்‌ கருணை தன்னாற்‌ 
சாந்தமார்‌ புலிக்கால்‌ மேலோன்‌ 
றனையன்முன்‌ சாற்றா நின்ற 
ஏந்தலா ரமர்நீ திப்பேர்‌ 
இசைந்துளார்‌ சரித மிப்பால்‌ 
ஆய்ந்துரை யென்னச்‌ சூதன்‌ 
அருந்தவர்க்‌ குரைக்க லுற்றான்‌ 1 
[வணிகர்‌ குலத்திற்‌ ரேன்றிப்‌ பழையாறையில்‌ 
அமர்நீதியார்‌ வாழ்ந்து வந்தார்‌ எனல்‌ ] 
989 பொங்குநீர்ப்‌ பொன்னி நாட்டிற்‌ 
போதவிழ்த்‌ தளிபண்‌ பாடும்‌ 
பங்கயப்‌ பழன வேலிப்‌ 
பழையாறைப்‌ பதியின்‌ வாழ்வார்‌ 
மங்கல மிகுந்த செல்வ 
வணிகர்தங்‌ குலத்தில்‌ வந்தார்‌ 
அங்கணர்க்‌ கன்பு மிக்கார்‌ 
அமர்நீதி யென்னும்‌ பேரார்‌ 2 
987 பாந்தள்‌ - பாம்பு. புலிக்கால்மேலோன்‌ - வியாக்கிரபாத முனிவர்‌ 
தனயன்‌ - உபமன்யு முனிவர்‌, எந்தலார்‌ - தலைவர்‌ (மாயனார்‌) 


988 அளி - வண்டு, பழனவேலி - வயலாகிய வேலி, 


[ தான்‌ ஈட்டும்‌ செல்வத்தை அடியார்களுக்கு 
உண்டி உடை முதலியவாக அளித்து மகிழ்ந்து வருகிறார்‌ எனல்‌ ] 
989 எந்தையா ரடியார்க்‌ கென்றும்‌ 
ஈறில்பே ரன்பு தன்னாற்‌ 
பந்திபந்‌ திகளாய்‌ வைத்துப்‌ 
பாங்குட னன்ன மிட்டுக்‌ 
கந்தைகோ வணங்க ளீவார்‌ 
காலினுங்‌ கலத்தி னானும்‌ 
வந்தநீள்‌ நிதிக ளுய்த்து 
வான்கதிப்‌ பயனைக்‌ கொள்வார்‌ 3 
[அடியார்கட்கு உணவு வழங்க அமர்நீதியார்‌ ஈல்லூரில்‌ 
ஒரு மடத்தை அமைத்து ஆண்டுத்‌ தங்கினார்‌ எனல்‌ ] 
990 அண்ணலா ரடியா ருண்ண 
வறுசுவை யடிசி லீவான்‌ 
நண்ணவா தரவால்‌ ஈல்லூர்‌ 
நகரினோர்‌ மடமுண்‌ டாக்கி 
எண்ணிலாச்‌ சுற்றத்‌ தோடும்‌ 
எந்தைால்‌ விழவு காணத்‌ 
தண்ணந்தார்‌ வணிகர்‌ கோமான்‌ 
சார்ந்தன னுறையுங்‌ காலை 4 
இறைவன்‌ அவர்‌ பெருமையை உலகுக்குத்‌ தெரிவிக்க எண்ணி 
ஒரு பிரமசாரியாக எழுந்தருளினான்‌ எனல்‌ ] 
991 அங்கண்மர ஞால மெல்லாம்‌ 
அவரன்பு விளங்கச்‌ செய்வான்‌ 
சங்கரன்‌ பிரம சாரி 


தன்னுடைக்‌ கோலங்‌ கொண்டு 


989 பக்தி - வரிசை, கூட்டம்‌. கரந்தை - ஆடை, காலினும்‌ கலத்தினும்‌- 
பண்டிகளிலும்‌ கப்பல்களினும்‌, உய்தீது - தருமம்‌ புரிந்து, 
990 அடிசில்‌ - உணவு. வணிகர்‌ கோமான்‌ என்றது அமர்நீதியாரை . 


-அமர்நீதிச்‌ சருக்கம்‌ 529 
சிங்கவே றனையான்‌ முன்னஞ்‌ 
சேர்தலும்‌ வணங்கி யெந்தாய்‌ 
இங்குவே தியரா லட்ட 
இன்னமு தருந்திப்‌ பின்னர்‌ [2] 
[ அமர்நீதி அவரை வேற்று உணவளித்துப்‌ போற்றி இறைவன்‌ 
திருவிழா முடியும்வரை இங்குத்‌ தங்கியிருக்க வேண்டுதல்‌] 
992 அடியனே னுய்ய வாட்கொண் 
டங்கணர்‌ திருநாள்‌ முற்றும்‌ 
ஒடிவிலா நேயத்‌ தோடும்‌ 
உறைந்துபின்‌ ளகல்வீ ரென்ன 
நெடியமா லறியா வெங்கோள்‌ 
நேர்ந்தன னுவகை பூத்துப்‌ 
படிமிசை யேவர்‌ நின்போல்‌ 
பத்திமை புரிவா ரென்றே 6 


[ இறைவன்‌ அதற்கு ஓப்பித்தான்‌ நீராடச்‌ செல்வதாகக்‌ கூறித்‌ 
தன்‌ கோவணத்தில்‌ ஒன்றை ஒப்படைத்துக்‌ 
காக்குமாறு கூறிச்‌ செல்லுதல்‌ ] 


9938 கரதலத்‌ திருக்கும்‌ தண்டிற்‌ 

கட்டுகோ வணமி ரண்டின்‌ 

ஒருதனிக்‌ கோவ ணத்தை 
ஒப்பிலான்‌ கையில்‌ வாங்கி 

இருகிலத்‌ திதனுக்‌ கொப்ப 
தில்லையா லரிதிற்‌ காத்துத்‌ 

தீருகென வைத்து மூழ்கும்‌ 
தன்மையன்‌ போலச்‌ சென்றான்‌ 7 


991 சங்கரன்‌ - சிவபிரான்‌, அட்ட ஃ சமைக்கப்பெற்ற. அமுது - 
உணவு, 

998 ஒடிவிலாது - தவிராது, உறைந்து - தங்கி, படி - பூமி 

998 தண்டு - கோல்‌, வாய்கி - எடுத்து, மூழ்கும்‌ - தீர்‌த்தமாடும்‌. 


330 நல்லூர்ப்‌ புராணம்‌ 
[புனலாடி வந்து இறைவன்‌ கோவணத்தைக்‌ கேட்க 
அது வைத்த இடத்திற்‌ காணாமையால்‌ அவர்‌ அஞ்சுதல்‌] 
994 சென்றவர்‌ புனலி ஓடிச்‌ 
திரும்பிவக்‌ தவரைப்‌ போல 
நின்றுகோ வணத்தைக்‌ கேட்ப 
நிகரிலா வன்ப ரோடி 
அன்றுகோ வணங்கொண்‌ டுய்த்த 
அறைபுக்குக்‌ காணா ராகி 
இன்றிதற்‌ கென்செய்‌ கோவென்‌ 
றில்லொடு மிரங்கிச்‌ சோர்ந்தார்‌ 8 


[ கோவணம்‌ மறைந்தமைகூறி வேறு பட்டுக்கோவணம்‌ தருவதாக 
இறைவனிடம்‌ அமர்நீதியார்‌ கூறுதல்‌ ] 
996 கோவண மொளித்த கள்வர்‌ 
குரைகழற்‌ சரணம்‌ போற்றி 
காவல்கொண்‌ டுய்த்தி யென்னக்‌ 
கருணையா லென்கை தந்த 
தாவில்கோ வணத்தைக்‌ காணேன்‌ 
தமியனேன்‌ தவறெண்‌ ணாது 
பூவ்ணப்‌ பட்டு நூலாற்‌ 
புனைந்தகோ வணங்கொள்‌ கென்றார்‌ 9 
[ இறைவன்‌ சினந்து என்‌ கோவணத்திற்கு யாதும்‌ ஓப்பாகாது 
அதனை மறைத்துக்‌ கொண்டாய்‌ எனப்‌ பழிகூறுதல்‌ ] 
996 என்றலுஞ்‌ சினந்து பெம்மான்‌ 
எரியெழ விழித்து நோக்கி 
நின்றவர்‌ தம்மைச்‌ சீறி 
நிகரில்கோ வணங்கள்‌ கொள்வான்‌ 


994 அரை - சரக்கறை, இல்லொடும்‌ - மனைவியோடும்‌, இரங்கி - 
வருந்தி, 


996 உய்த்தி - தருவாயாக, தாவில்‌ - குற்றமில்லாத, 


அமர்நீதிச்‌ சருக்கம்‌ 9௦1 
ஒன்றிய வன்பன்‌ போல 

உலகினை மருட்டு கின்றாய்‌ 
சென்றது கொணர்தி யுன்பொய்ச்‌ 

சிமிழ்ப்பினிற்‌ படேன்யா னென்றார்‌ 10 


[ அமர்நீதியார்‌ அஞ்சி வணங்கிக்‌ கண்ணீர்‌ சோர 
மீண்டும்‌ தேடிக்‌ கிட்டாமையால்‌ இறைவனிடம்‌ வேண்டுதல்‌ ] 
997 அளவிலா மாயை வல்ல 
அண்ணலிவ்‌ வாறு கூற 
உளடடுக்‌ குற்றுக்‌ கண்ணீர்‌ 
ஒழுககெட்‌ டுயிர்த்துப்‌ பின்னும்‌ 
தளவவாள்‌ நகையா ளோடும்‌ 
சரக்கறை புகுந்து தேடி 
விளையுமா றென்னே வென்னா 
மீண்டடி வீழ்ந்து சொல்வார்‌ 11 


[ எண்ணில்‌ ஆடைகள்‌ தருவேன்‌ என்ற அமர்நீதியாரிடம்‌ 
இக்கோவணத்திற்கு ஒத்த பொருள்‌ கொடுப்பின்‌ 
கொள்வேன்‌ என இறைவன்‌ கூறல்‌ ] 

998 தந்தகோ வணத்தைக்‌ காணேன்‌ 
தமியனேன்‌ பொய்த்த தில்லை 
எந்தைநீ பொறுத்தி வெவ்வே 
றெண்ணில்கோ வணங்க எளீவேன்‌ 
சிந்தனை செய்யே லென்னத்‌ 
தீயெழ நகைத்துக்‌ கொண்டு 
உந்துகோ வணத்துக்‌ கொப்ப 
தொன்றெமக்‌ கமையு மென்றான்‌ 29 
996 நின்றவர்‌ - அமர்நீதியார்‌. கொள்வான்‌ - அபகரித்து கெர்ள்ளு 
தற்காக. சிமிழ்ப்பு - அகபடுத்தும்‌ வலை, 
997 தளவவாள்‌ ஈகை - முல்லையரும்பு போலும்‌ ஒளியுடைய பற்கள்‌, 


998 ஒப்பதொன்று - ஒத்த வேறு பொருள்‌, அமையும்‌ - கொடுத்தாழ்‌ 
போதும்‌. 


352 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ ஒரு கோவணத்தைத்‌ துலையில்‌ இட்டு அதற்கு ஒத்த பொருளை 
நிறுத்துத்தர நாயனார்‌ முற்படுதல்‌ ] 
999 ஒப்பதிங்‌ குளதே லைய 

உறுந்துலை யிடுதி நேர 

வைப்பனேர்‌ உள்ள தெல்லாம்‌ 
மற்றி” துடன்பா டென்னக்‌ 

கைப்பது மத்திற்‌ கொண்ட 
கவின்கொள்கோ வணத்தை யன்னோன்‌ 

செப்பிய வாறே உய்த்தான்‌ 
தெருமர லொழிந்து செல்வர்‌ 13 


[ துலையில்‌ கோவணத்திற்கு நிகராகத்‌ தன்‌ பொருளை எல்லாம்‌ 
துலையில்‌ வைக்கின்றமை கூறுதல்‌ ] 
1000 திவ்விய வடிவங்‌ கொண்டோன்‌ 
சேர்ந்தகோ வணத்திற்‌ கொப்ப 
ஒவ்வொரு கோவ ணங்கொண் 
டுய்த்தலும்‌ நிறைநில்‌ லாமல்‌ 
எவ்வமுற்‌ துயர நாய்கர்‌ 
இஃதிறும்‌ பூதென்‌ றெண்ணி 
அவ்வியந்‌ தீர்ப்பார்‌ வல்லே 
அறையிடைப்‌ புகுந்து வாரி 44 


[ ஆடையணிமணிகள்‌ யாவற்றையும்‌ துலையிலேற்றியும்‌ 
துலை சமனாகவில்லை எனல்‌ ] 
1001 தூயகோ வணத்தின்‌ சும்மை . 
தூசுடைப்‌ பொதிக ளிந்த 
மாயிரு ஞாலம்‌ விற்கும்‌ 
மணிவிளிம்‌ பெறிந்த வாடை 


999 துலைஃ தராசு, உடன்பாடு - ஒப்பந்தம்‌, தெருமரல்‌ - மனமயக்கம்‌ 

1000 காய்கர்‌ - வணிகர்‌ (அமர்‌ நீதியார்‌) அவ்வியம்‌ ஃ- பொய்மை, 
வஞ்சனை. 

1001 தூசு - ஆடை. பொதி - மூட்டை, விளிம்பெறிந்த - கரையிட்ட 
மேவர - (தராசு சமமாகப்‌) பொருந்தி நிற்க, பணி - அணிகலன்‌. 


அமர்நீதிச்‌. சருக்கம்‌ 895 


மேயபூம்‌ பட்டு மிட்டும்‌ 
மேவரக்‌ காணார்‌ பின்னும்‌ 
பாயொளிப்‌ பணியும்‌ பொன்னும்‌ 
பல்பண்டத்‌ தொகையு மிட்டார்‌ 25 


[ துலை சமனாகாமையானும்‌ இடுதற்கு வேறு பொருளின்மையானும்‌ 
நாயனார்‌ தன்‌ மனைவி மக்களோடு துலையில்‌ ஏறச்‌ 
சமனாயிற்று எனல்‌ ] 
1002 இடுதலுஞ்‌ சமனி லாமல்‌ 
எந்தையார்‌ தட்டுத்‌ தாழ 
உடையதோர்‌ பொருள்மற்‌ றின்றி 
உத்தம மனைவி யோடும்‌ 
மடநடை மகாருந்‌ தாமும்‌ 
மகிழ்ந்தன ரேறுங்‌ காலை 
விடையவர்‌ தட்டி னேடும்‌ 
மேவர நின்ற தன்றே 78 


[ அடியார்‌ பெருமை உலகறிய அத்‌ துலைத்தட்டே விமானமாகமாற 
இறைவன்‌ உமையோடு காட்சிதந்து அவர்கட்கு 
வீடுபேறளித்தான்‌ எனல்‌ ] 


7002 நிற்றலும்‌ ஏறுந்‌ தட்டே 

நீடொளி விமான மாக 

வெற்றிமால்‌ விடைமே லேறி 
விளங்கிழை யொருபால்‌ வைகக்‌ 

கற்றையஞ்‌ சடையா ரன்ஜோர்‌ 
கண்களி கூரத்‌ தோன்றி 

முற்றுபே ரின்ப வீடு 
முறைமையா லடையச்‌ செய்தார்‌ 17 


1002 விடையவர்‌ - இடபவாகனத்தையுடைய இறைவன்‌. கட்டு - 
கோவணத்தை இட்டுள்ள தராசுத்‌ தட்டு, 

1008 ஏறுந்தட்டு - அமர்நீதியார்‌ தன்‌ மனைவி மக்களோடு பய்‌ 
தட்டு, விளங்கிழை - உமையவள்‌. 


884 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[௩ல்லூர்‌ இறைவனின்‌ அருட்பெருமையைக்‌ கூறலரிது எனல்‌ ] 


1004 ஆதலான்‌ நல்லூர்‌ மேய 
அண்ணலா ரருளின்‌ தன்மை 
ஓதுமா றெளிதோ யார்க்கும்‌ 
ஊழிதோ நுரை செய்தாலும்‌ 
மாதவர்‌ கேண்மி னந்த 
வண்ணமப்‌ பதியின்‌ மேவிப்‌ 
பூதலம்‌ புகழ வின்பம்‌ 
பொருந்தின ரனேகர்‌ மாதோ 
[ இக்காதையைக்‌ கற்றவர்‌ கேட்டவர்‌ உரைத்தவர்கள்‌ 
எய்தும்‌ பலன்‌ கூறல்‌ ] 
2005 கற்றவர்‌ கேட்போ ரிந்தக்‌ 
காதையைக்‌ காதல்‌ கூர 
முற்றவும்‌ விரித்தல்‌ செய்வோர்‌ 
மூதுல காண்டுப்‌ பின்னர்‌ 
பெற்றமீ துயர்த்த பெம்மான்‌ 
பேரரு ளத லென்றும்‌ 
உற்றபே ரின்ப வீட்டி 
னுகந்துவீற்‌ ஜிருப்ப ரன்றே. 


18 


19 


[சூதன்‌ சவுனகாதி முனிவர்க்கு இவ்வாறு நல்லூர்‌ மான்மியங்‌ 


கூற அனைவரும்‌ மகிழ்ந்தார்‌ எனல்‌ ] 


1006 இப்பரி சுகந்து சூதன்‌ 

எம்பிரா னருளி லே 
தப்பிலா விரதம்‌ பூண்ட 

சவுனகன்‌ முதலி யோர்க்குச்‌ 
செப்பின னவரும்‌ நல்லூர்த்‌ 

திருமலைச்‌ சொக்கி பாகன்‌ 
ஒப்பருங்‌ கருணை வாழ்த்தி 

உளங்களித்‌ துவகை பூத்தார்‌ 

1005 விரித்தல்‌ - விளங்க உரைத்தல்‌, பெற்றம்‌ - இடபம்‌, 


90 


அம்‌॥ நீதிச்‌ சருக்கம்‌ 855 


[ முனிவர்கள்‌ சூதமுனிவரைப்‌ போற்றிப்‌ புகழ்ந்தார்‌ எனல்‌ ] 


1007 சூதமா தவனை நோக்கித்‌ 

தொழத்தகு முனிவ ரெல்லாம்‌ 

மூதுணர்‌ வியாதன்‌ சொன்ன 
( முறைமையால்‌ ) நல்லூர்‌ மேன்மை 

ஆதரம்‌ பெருகத்‌ தேனும்‌ 
அமுதமும்‌ போலச்‌ சொற்றாய்‌ 

நீதியா (லுலவும்‌ மேலோய்‌ ) 
நின்னையார்‌ நிகர்ப்ப ரென்றார்‌ 21 


[ ஈல்லூர்‌ மான்மியங்‌ கேட்ட அனைவரும்‌ பெருமகிழ்வுற்றார்‌ எனல்‌ ] 
1008 வன்ளலா ருகந்த நல்லூர்‌ 
மான்மிய மிருந்த (வாறும்‌) 
(தெள்ளு ) நீர்த்‌ தீர்த்தம்‌ யாவும்‌ 
செழித்தவண்‌ சிறந்த வாறும்‌ 
உள்ளினோர்க்‌ ( கெல்லா மின்பம்‌ ) 
ஒப்பிய வாறும்‌ நோக்கித்‌ 
கள்ளரும்‌ தவத்தோ ரெல்லாம்‌ 
தமதுடல்‌ பூரித்‌ தாரால்‌ 23 


[ எல்லோருமகிழ்ந்து இறைவனை வாழ்த்தினார்கள்‌ எனல்‌ ] 
1009 (ஈறவுமிழ்‌) சோலை சூழ்ந்த 

நல்லூரி லாண்டார்‌ செய்யுந்‌ 

திறல்கெழு கருணை வாழ்த்தித்‌ 
( திருமலைச்‌ சொக்கி ) யென்னும்‌ 

பிறைநுத லிமைய வல்லி 
பேரருள்‌ வாழ்த்தி நாளும்‌ 

உறுதவ ருவகை பூத்தார்‌ 
( உய்ந்த திவ்‌ வுலக ) மெல்லாம்‌ 


536 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ இப்புராண ஆசிரியர்‌ இறுதியாக வாழ்த்துக்‌ கூறுதல்‌ ] 
1010 திருமலைச்‌ சொக்கி வாழி 
தேக்களி விநாய கன்றன்‌ 
மருமலர்த்‌ தா (ள்கள்‌ வாழி) 
( மணவாளக்‌ ) கோலம்‌ வாழி 
வெருவுதல்‌ தவிர்க்கும்‌ காசி 
விநாயகன்‌ முதலோர்‌ வாழி 
( முருகொளி விளங்கும்‌ ) திவ்விய 
மூர்த்திக ளெவரும்‌ வாழி 


[ இதுவுமது ] 
1011 அந்தணர்‌ வாழி ஈல்லூர்‌ 
அணிவளம்‌ வாழியோ (ங்கும்‌ 
சுந்தரச்‌ ச)யிலம்‌ வாழி 
சுயம்புநல்‌ லிங்கம்‌ வாழி 
சந்தத்‌ தலத்தோர்‌ வாழி 
தானிகர்‌ முதலோர்‌ வாழி 
செந்தமிழ்ப்‌ புராணம்‌ வாழி 
செப்பினோர்‌ வாழி வாழி 


[ இதுவுமது ] 
1012 திருப்பணி செய்வோர்‌ வாழி 
திருமலைச்‌ சொக்கி பாகர்‌ 
மருப்பொலி பாதத்‌ தன்பு 
வைத்துளோர்‌ வாழி யென்றும்‌ 
வீருப்பமீ தூரப்‌ பூசை 
விழாவணி புரிவோர்‌ வாழி 
தரைத்தலம்‌ புரக்கும்‌ வேந்தர்‌ 
சந்ததம்‌ வாழி வாழி 


3010 வெருவுதல்‌ - அஞ்சுதல்‌ டம்‌ 
1011 சயிலம்‌ - மலை, தானிகர்‌ - கோவில்‌ ஸ்தானிகர்‌, 


24 


26 


அமர்நீதிச்‌ சருக்கம்‌ 387 


[ இப்புராணத்தைச்‌ செய்தார்‌ இவர்‌ எனல்‌ ] 
( ஏமுசீராசிரிய விருத்தம்‌ ) 
1018 பொன்னெடுஞ்‌ சடிலத்‌ தெம்பிரான்‌ நல்லூர்ப்‌ 
புராணமாக்‌ காதைசெம்‌ தமிழாற்‌ 
கன்னலுந்‌ தேனு மமுதமும்‌ மதுரக்‌ 
கனியும்போற்‌ கட்டுரை செய்தான்‌ 
பன்னுமெய்ப்‌ புகழான்‌ தவவணை முதல்வன்‌ 
பாரெலாம்‌ வணங்குதென்‌ கமலை 
மன்னவன்‌ கல்விக்‌ கடலெனச்‌ செழித்த 
வைத்திய நாததே சிகனே 27 


அமர்நீதி நாயனார்‌ சருக்கம்‌ முற்றும்‌. 


[இப்புராணத்தின்‌ அமைப்பும்‌ சுவையும்பற்றிப்‌ பாராட்டுச்‌ செய்யுள்‌ ] 
(கட்டளை க்கலித்துறை) 
1014 தவிப்பார்க்‌ குறுதுணை வன்மீக நாதன்‌ 

தனய ஸிந்த 

புவிப்பாற்‌ புலவன்‌ வைத்திய நாதன்‌ 
புகன்ற செஞ்சொற்‌ 

கவிப்பாகந்‌ தேவர்க்‌ கவிப்பாகம்‌ போலின்பம்‌ 
காட்டுங்‌ கற்றோர்‌ 

செவிப்பாலு ளேசென்று சித்தத்தி லேநின்று 
தித்திக்‌ குமே, 

நல்லூர்ப்‌ புராணம்‌ முற்றும்‌. 


வ 


1018 தென்கமலை .. திருவாரூர்‌. 
49-44 


நல்லூர்ப்‌ புராணச்‌ செய்யுள்‌ 


முதற்‌ குறிப்பு அகரவரிசை 


அக்கமாமணி 
அக்கினிக்கோத்திர 
அக்கினியாதிய 
அக்குவட்டினகும்‌ 
அங்கண்மாஞால 
அங்கணன்‌ இனைய 
அங்கணுற்றதிறம்‌ 
அங்கியந்தீர்த்தம்‌ 
அங்கிவானவன்‌ 
அங்கிவேட்டுண 
அங்கைபோலுதரம்‌ 
அஞ்சலஞ்சல்‌ 
அஞ்சிலோதிய 
அடியர்கண்மழை 
அடியனேள்கண்ட 
அடியனேனுய்ய 
அடுத்தகுஞ்சரம்‌ 
அடுத்த செந்தளிர்‌ 
அடுத்திடும்‌ பன்னகேசன்‌ 
அடுபகையதனாற்‌ 
அடை 
அடைதலோடுமச்‌ 
அண்டகூடத்தை 
அண்டகூடமலை 
அண்டகோடிகளை 
அண்ணல்நாமம்‌ 
அண்ணல்‌ யானையின்‌ 
அண்ணலவ்வரங்கள்‌ 
அண்ணலன்புறு 
அண்ணலாரடியா 


அண்ணலார்தமக்‌ 
அணுவிற்கணுவாய்‌ 
அணுவினுக்கணுவாய்‌ 
அத்தகைத்தேனு 
அத்தகைப்பெருமையா 
அத்தகைநகரின 
அத்தகைவளங்கோள்‌ 
அத்தலத்தினைச்‌ 
அத்திறம்நோக்கி 
அத்திறம்மேரு 
அதன்மீதொரு 
அந்தகனிருதிநாப்பண்‌ 
அந்தணர்த்தப்பிபீனர்‌ 
அந்தணர்தமக்கும்‌ 
அந்தணர்வாழிநல்லூர்‌ 
அந்தணரில்லமெங்கும்‌ 
அந்தணர்‌ அருமறை 
அந்தணாளர்கள்‌ 
அந்தணாளர்தம்‌ 
அந்தனணாளருக்களவி 
அந்தணரை 
அக்தணாரூர்‌ 

அந்தநாள்‌ முதல்‌ 
அந்தமாக்கதை 
அக்தமூலவான்பலத்‌ 
அந்தமைந்தரா 
அந்நகரின்‌ ஒரு 
அப்பதிக்குநீ 
அப்பெருக்கீர்த்தத்‌ 
அம்புயப்பொகுட்‌ 
அம்பொற்சேவடி 
அம்பொன்மேரு 


முதற்‌ குறிப்பு அகரவரிசை 


அமரும்‌ ஏல்வையின்‌ 
அமிழ்துகுற்கொண்ட 
அமைதலுமன்னே 
அரசன்சில்பகற்‌ 
அரசனாற்றலும்‌ 
அரத்தமூட்டியதென 
அரசவவேந்தையும்‌ 
அரவுபூண்டருள்‌ 
அரவுபூண்டவன்‌ 
அரியணைதன்மேல்‌ 
அரியமாதவரண்ணல்‌ 
அரியமாதவராசி 
அருச்சனைபுரியும்‌ 
அருணமால்வரை 
அருந்தவத்தினீரா 
அரும்பெறற்சிறு 
அரும்பெறற்சேயொ 
- அருவியெற்றியும்‌ 
அலகில்கேள்வி 
அலகில்வேத 
அலைத்தலும்மேரு 
அவ்வகையதீவினை 
அவமதித்திடலும்‌ 
அவற்றின்மூன்ற 
அவனிமீதிலுற்‌ 
அழிவிலா தவலி 
அழிவிலாவட 
அமுதுபாற்கடற்‌ 
அள்ளிருட்படல 
. இள்ளிவாரித்தன்‌ 
அளக்கருண்ட 
அளவிலாப்பெருமை 
அளவிலாமாயை 
்‌ அளிபயின்றதி 
- அறங்கள்‌ எண்ணான்கு 
அறங்கெடுப்பவன்‌ 
அறஞ்செய்கிற்பவும்‌ 
அறத்தின்வேலியாய்‌ 
அறிதொதும்பெறல்‌ 


59 
112 
75 


2௦6 
255 
16 
80 
183 
99 
227 
247 
207 
298 
178 
219 
169 
184 
206 
260 
114 
76 
284 
156 
210 
187 
11 
172 
Ti 
128 
112 
260 
24 
881 
15 
52 
240 
86 
248 
54 


அறிர்‌தியற்றிய 
அன்பினாலவ்‌ 
அன்பீனாற்புரிக்த 
அன்புகூரவ 
அன்புமீக்கொள 
அன்னகரதன்கண்‌ 
அன்னகாலையி 
அன்னகுன்றத்‌ 
அன்ன தன்மையி 
அன்னதாகிய 
அன்னதீமையின்‌ 
அன்னபரிசா 
அன்னம்விற்கும்‌ 
அன்னவண்ண 
அன்னவர்க்காணி 
அன்னவள்தானும்‌ 
அன்னவன்காத 
அன்னவாச்சிரம 
அன்னவேந்தன 
அன்றுதொட்டுல 
அனையகுன்‌ றமர்‌ 
அளையதன்மைய 
அனையதன்மையை 
அனையதீமை 
அனையமாதவத்‌ 
அளையவாகிய 


ஆ 


ஆகையாற்றலம்‌ 
ஆங்கதன்‌ ஈடுவில்‌ 
ஆசில்வண்‌ டமிழ்‌ 
ஆடிப்பூராடந்தள்‌ 
ஆடியத்திசையினுற்ற 
ஆடும்நல்லவரா 
ஆடுவார்சிலர்‌ 
ஆண்டுதோறும்‌ 
ஆதலாலத்தல 
ஆதலாலவ்வறி 


980 


142 
அர்க்‌ 
200 


186 

98 
290 
147 

82 
185 
170 
140 
294 
249 
828 
106 
222 
915 
187 
919 
154 


245 
167 


6&0 


ஆதலாலரனம்பு 
ஆதலாலினைய 
ஆதலாலுளம்‌ 
ஆதலாதுன தா 
ஆதலாற்பரன்‌ 
ஆகலான்‌ ஈல்லூர்‌ 
ஆதலான்மகவ 
ஆசலானவை 
ஆதியாதிரை 
ஆதியூழிதனில்‌ 
ஆமினேமியடுத்‌ 
ஆயிரம்பகுவாய்‌ 
ஆயினுமண்டவா 
ஆயிலுமையநின்‌ 
ஆயினுமையநின்பே 
ஆயுள்விஞ்சை 
ஆரமாமுலையர்‌ 
ஆரல்பண்டிதன்‌ 
ஆலயத்தினை" 
ஆலயத்தெய்தி 
ஆலுமாதரார்‌ 
ஆலைபாயுரர்‌ 
ஆவினை த்தெய்வ 
ஆள்வினைக்குய்‌ 
ஆளி மொய்ம்பீனா 
ஆளியேற்றின 
ஆற்றுமேற்பாசன 
ஆறும்‌ நீள்‌ கடலும்‌ 
ஆனினங்களுக்‌ 
ஆனினுக்கழிவு 
ஆளைசண்டிலமென 


இக்கதைக்கணெ 
இக்கதைபடிப்பவர்‌ 
இக்கதைபடிப்போர்‌ 
இசைத்தலும்‌ அனந்தன்‌ 
-இட்டபோரழித்‌ 


115 
271 

88 

20 
264 
984 
251. 
148 
242 
108 

12 

75 
294 
158 
200 

85 

83 
118 
148 
145 

80 

80 
142 

41 
286 
188 
240 
192 
241 
102 
208 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 


இடபத்திங்களின்‌ 259 
இடபமாதத்தினில்‌ 105 
இடபமீதுறப்‌ 57 
இடுதல்கோக்கி 261 
இடுதலும்‌ சமனி 998 
இண்டையும்‌ சூட்டும்‌ 47 
இத்தகைச்சாப 196 
இத்தகைவரங்கள்‌ 800 
.இத்தலத்துறையும்‌ 97 
இத்தலத்தைந்தெழுத்‌ 124 
இத்திருகல்லூர்‌ 48 
இத்திறங்கள்பல 187 
இத்திறம்பழிச்சி 95 
இத்திறம்பற்பல 122 
இத்திறம்பெறற்‌ 244 
இந்திரத்திசை 100 
இக்திரன்செய்சிறப்‌ 929 
இப்பரிசுகந்து 994 
இப்பரிசெந்தஞான்‌ 96 
இப்பெருங்கதைகே 266 
இப்பெருங்கதையை 129 
இப்பெரும்பதியி 129 
இமையமால்வரை 157 
இமையவர்கோயி 42 
இயக்கர்கின்னரர்‌ 244 
இயம்புசித்தவீ 142 
இயம்புமிக்காதை 98 
இருநிதியைந்தரு 182 
இருவினைவெண்‌ 1 
இல்லத்தங்கி 289 
இல்வாழ்க்கைநிலை 131 
இழிவசிற்சில 88 
இள்க்குநுண்ணுசு 98 
இறங்கவேற்துஞ்‌ 79 
இன்பமெய்துவ 87 
இன்‌ றுநீசெய்யுதவி 821 
இன்றுநீவரயான்‌ 249 
இன்னணந்தேவ 280 


இள்ள தன்மைகிய 149 


முதற்‌ குறிப்பு அகரவரிசை 


இன்ன தன்மை இமையவர்‌ 


இன்னதன்மைமலய 
இன்ன தன்மைமுனி 
இன்னதன்மையீ 
இன்னதொள்மை 
இன்னால்வளம்‌ 
இன்னநீள்வளம்‌ 
இன்னபேரழகு 
இன்னவாசெம்பிராள்‌ 
இன்னன துதிகள்‌ 
இன்னனதுதிகள்கூறி 
இன்னனதுதிகள்‌ 
இன்னன பலவும்‌ 
இன்னனவரங்கள்‌ 
இனையகாதையை 
இனைய நன்னல 
இனையமாக்கதை 
இணையவண்ணம்‌ 


FF 


ஈசானதீர்த்தமாடி 
ஈர்க்தவெண்பளிக்‌ 
ஈறில்நம்மடி 
ஈறில்போகம்‌ 
ஈறிலன்பர்க்‌ 


உச்சயிச்சரவம்‌ 
உச்சிப்போதிடை 
உச்சியம்போதினில்‌ 
உடைதிரைக்கடல்‌ 
உண்டிகாய்கிழங்‌ 
உண்ணிவிண்‌ 
உம்பர்நாயகள்‌ 
உம்பர்யாவர்க்கும்‌ 
உயிர்‌ த்தபாலனை 
உரகர்கின்னரர்‌ 


118 
189 
18 


189 
71 
18 
48 

218 

127 

152 

119 

800 

200 

288 

188 

249 

204 

212 


811 
156 


114 


உரியறாப்புரி 
உருகுமந்தணனை 
உரைத்தலுமகிழ்ச்சி 
உரைத்தலோடும்‌ 
உரைத்தவிச்சரிதம்‌ 
உரைத்திடுமித்‌ 
உரைபெறுகாந்த 
உலகரன்னடை 
உலகெலாம்படை 
உலகமூன்றையும்‌ 
உலகிலுள்ளதீர்‌ 
உழவர்சல்மையும்‌ 
உழவரோதையும்‌ 
உழுந்துந்தேனும்‌ 
உற்றபிண்டத்தை 
உற்றமாதவத்‌ 
உற்றமாமுனியை 
உற்றவர்பொள்னி 
உற்றவாதிரைகா 
உற்றுகேசம்‌ 
உறுதியக்கினி 
உறுதியாவு 
உறுபசிஓவாப்‌ 
உன்னிவிண்ணோ 


ஊழினலிவ்வா 
ஊறிலாவளம்‌ 
ஊன்சுவைத்துணும்‌ 


எ 


எக்கதியிற்புக்கு 
எக்காலத்தினும்‌ 
எங்கயைகளை 
எங்கள்காய்கனே 
எண்டருசிகரத்‌ 
எண்டிசாமுகத்‌ 


264 
175 


208 
245 
147 
256 
114 

27 

79 


224 
924 


ந 
௩ 


84.2 


எண்டிசையுலக 
எண்டிசைவளாகத்‌ 
எண்ணலார்முடி 
எண்ணிருதிறத்த 
எண்ணில்வர்‌ கியர்‌ 
எண்ணினளைப்பெய்த 
எண்வகைச்சித்‌ தியும்‌ 
எத்தகைக்கால 
எத்தகைத்தேவரும்‌ 
எத்திறத்தும்‌ 
எத்தனைப்பிணியும்‌ 
எந்தைஎம்பிரான்‌ 
எந்தைதோன்றலும்‌ 
எந்தைநல்லருளா 
எந்தைநின்வடிவ 
எந்கையாரடியார்‌ 
எந்தையெம்பெரு 
எந்தைவீதிவிட 
எம்பிரான்சன்னிதி ' 
எய்தியோரயிதம்‌ 
எய்திவானவர்‌ 
எருமைப்போத்துடன்‌ 
எவராலும்செயற்‌ 
எழுத்தைஞ்ஞூற்றி 
எழுதலோடும்‌ 
எழுந்தனன்‌ புழுங்கி 
எழுந்துஆந்தியும்‌ 
எழுந்துதென்‌் திசை 
எமுவகைழுனிவர்‌ 
என்மதிக்கிசைந்த 
என்றதுமிமயோர்‌ 
என்றலுஞ்சினந்து 
என்றலுஞ்செங்கண்‌ 
என்றலும்‌அவைக 
என்றலுமுறுவல்‌ 
என்றவன்பகர 

என்‌ றவனியம்ப 
என்றவனிரங்க 
என்றுகட்டுரை 
என்றுகூறலும்‌ 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 


என்றுபின்னுமினி 
என்றுமாக்கடல்‌ 
என்றுமீளவும்‌ 
என்றுமுக்கணி 
என்னகூறிய 
என்னநாரதன்‌ 
என்னநான்முகன்‌ 
என்னமாதவச்‌ 
என்னவன்னவ 
என்னவாங்கவள்‌ 
என்னவிண்‌ ணே 
என்னையீன்றதெங்‌ 
என்னையீன்‌ றமு 


ஏகிச்சண்பக 
ஏய்ந்தகாதலால்‌ 
ஏற்றல்விதியே 
ஏற்றவனும்‌அவ்‌ 
ஏற்றுவெம்பனை 
ஏனையகோணத்தின்‌ 


ஐங்கரத்தினோன்‌ 
ஐங்கரத்தொரு 
ஐந்தருநீழலின்‌ 
ஐந்துவண்ணமா 
ஐப்பசித்திங்கள்‌ ' 
ஐயன்‌ எய்திய 
ஜயனைந்கெமுத்‌ 
ஐவகைவண்ணமாகி 


ஓஒ 
ஒப்பதிங்குளதே 
ஒப்பரும்பஞ்சி 
ஒருகணமித்தலத்‌ 
ஒருவருக்கொருவர்‌ 
ஒருவருக்கொருவர்‌ 
ஒருவழிப்பட்டே 


141 
185 
176 

65 
209 
250 
114 

21 
148 
179 
820 
198 
115 


206 
்‌ 86 
186 
198 
111 
804 


91 
117 
127 
252 
807 
244 
265 
201 


882 
120 
128 
198 
222 

98 


முதற்‌ குறிப்பு அகரவரிசை 


ஒழுக்கமோம்பும்‌ 
ஒழுகுசெய்யதே 


ஒழுகுபொற்கொடி 
ஒளிக்கவின்பெறு 


ஓ 
ஓகரைவகைகள்‌ 
ஓடைகூபம்‌ஒலி 
ஓதலோடுமுறு 
ஓதவேண்டுமங்‌ 
ஒதுமக்ககர்‌ 
ஓதுவேதங்க 


கங்கைகாளிந்தி 
'கங்கைநெடும்புளல்‌ 
கங்கைமுதலாய 
கங்கைவந்திழி 
கங்கைவாழ்சடை 
கஞ்சமாமலர்க்‌ 
கடல்சுற்றிய 
கடவுளர்க்கமுத 
கடவுளுண்டெனக்‌ 
கண்டலம்போது 
க்ண்டவத்தட 
கண்டவர்வெருக்‌ 
கண்டுகும்பமுனி 
க்ண்டுசேவித்‌ 
கணங்களாகிக்‌ 
கணங்கொள்‌ 
கணிப்பிலின்னன 
கதங்கடிந்தவர்‌ 
கதிர்கொள்மாமணி 
க்ந்தனத்தியுங்‌ 
க்யலுற்றோடரி 
'கரதலத்திருக்குங்‌ 
கரிபொய்த்தாய்‌ 
கருங்கடலாடை 
கருங்கண்‌ வேலினை 
-ககும்புஞ்செந்நெலும்‌ 


83 
70 
216 
16 


189 
210 
115 


கரும்புமென்றதை 
கலிகொள்வண்‌ 
கவுடதேசத்தோர்‌ 
கமுகுருவடைந்து 
கள்ளுலாமலர்‌ 
கற்பகச்செழுந்‌ 
கற்பகச்செழு 
கற்பமொன்‌ றுகயிலை 
கற்பின்மிக்க 
கற்றவர்கேட்போ 
கன்மபேதத்தினாற்‌ 
கன்னலுங்காய்‌ 
கன்னிமாதத்‌ 
கன்னியந்தடத்‌ 
கன்னியம்பருவ 
கன்னியர்நூற்ற 


கா 


காசிபன்கும்ப 
காசியிற்றமது 
காசியேயனைத்து 
காசியைங்கரன்‌ 
காடுகொள்வன 
காண்ட லும்வணங்‌ 
காணிற்காணருஞ்‌ 
காதளந்துக 
காமநீள்கணிச்சி 
காயும்வெங்கலி 
காலனைக்காய்ந்த 
காழிமாககர்‌ 
காளகண்டமு 
கானலங்கைதை 
கானலம்புசெங்‌ 
கானவர்குலக்‌ 


க 
குங்குமக்கலவை 
குஞ்சராரணியம்‌ 
குட்டரோகத்திற்‌ 


,குடங்கையின டக்‌ 


344 


குடம்புரைசெருத்தல்‌ 
குடம்புரையும்செரு 
குண்டமொன்றிற்‌ 
குண்டுநீர்ச்சுனை 
குணங்களைந்துடன்‌ 
குணதிசையதிற்‌ 
குத்தலும்பிரம 
குந்தியித்திறங்‌ 
கும்பமாமுனி 
குய்யர் சாரணர்‌ 
குரம்பிற்காந்துவ 
குரவம்பாடலம்‌ 
குரவன்கூறிய 
குரவன்மைந்தனாற்‌ 
குருதிகொப்பளி 
குலவுவான்முடி 
குறுமுனியென்று 
குறளையோடுபய 


கூ 


கூர்த்தவா தர 
கூற்றுயிர்குடித்த 
கூற்றெனவுருத்‌ 
கூறலுங்கண்டற்‌ 
கூறலோடுங்குழ 
கூறலோடுங்குறி 
கூறுகூறின 
கூறுமிக்கதை 
கூறுமிக்கதைசொல்‌ 


கொ 


கொடிவிடுபா 
கொடுத்தவன்விடுப்ப 
கொண்டலைத்‌ 
கொண்டவன்றம 
கொண்டவன்றரு 
கொரந்தவிழ்ந்‌ 
கொந்துலாமலர்‌ 
கொம்பென நுடங்‌ 


கொழுங்கதிர்‌ 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 


கொள்ளுகென்னு 
கொற்பயிலும்‌ 


கோ 


கோயிலெய்திக்‌ 
கோலுநீர்த்தீர்‌ 
கோவணமொளித்த 


௪ 


சங்கமேந்திய 
சங்கமேவுதலாற்‌ 
சங்கராசியும்‌ 
சங்குஞலுளைந்‌ 
சண்டவாயுவின்‌ 
சண்டவாயுவும்‌ 
சத்தகோடிமகா 
சத்தசாகரந்தன 
சதுமறைதொகுத்‌ 
சந்தநீடுவ 
சந்தமார்காவிரி 
சந்தமோடுதமிழ்‌ 
சந்தனக்குறடும்‌ 
சந்திரகாந்த 
சம்புத்தீவில்‌ 

சா 
சாந்தம்வீசி 
சாந்திராயண 
சார்ம்ககுதனை 
சார்ந்துமற்றதின்‌ 
சார்ந்துமன்ன வன்‌ 
சாலநம்மூடை 
சாற்றுநான்மறை 
சாற்றுமச்சுந்தர 
சாற்றுமிக்கதை 


சி 


சிந்தர்சாரணர்‌ 
சிந்துவெங்கதிர்‌ 


179 
115 
121 
252 
298 


128 
187 


205 


172 
254 


148 
149 
926 


148 
950 


முதற்‌ குறிப்பு அகரவரிசை 


சிந்தையின்புற 
சிறந்தவான்பசி 
சிறியவர்‌ பிழை 


சீ 


சீகமாமதி 
சீலம்வாய்மை 
சீலமாதவத்தோன்‌ 
சீ.ற்றமுற்றெழுக்‌ 
சீற்றமுற்றெழு 
சீற்றமோடயி 


சுந்தரகிரி 
சுந்தரநாதர்க்‌ 
சுந்தரகாதர்வைகும்‌ 
சரபிகோடிகள்‌ 
சரர்க்கமுதளித்த 
சுராதிபாடல்செய்‌ 
சுழிக்குந்தெண்‌ 


சூ 
சூதமாதவளை 
சூதமுனிவரன்‌ 


செ 


செங்கண்மாலருளி 
செஞ்சடாமவுலி 
செப்பிவேந்தனும்‌ 
செப்புமித்தீர்த்த 
செம்பொன்மால்வரை 
செம்பொற்கோயி 
செம்பொன்வள்ள 
செய்தான்‌ றிமறந்‌ 
செய்தான்‌ றியறி 
செய்யகோலினான்‌ 
செய்யதாமரை 
செய்யதேனுடன்‌ 
செய்யமால்வரை 


176 
140 
279 


செய்யுபூங்கல 
செருவவாளி 
செல்லுமப்பிலத்தின்‌ 
செவிலியர்க்குரை 
செற்றம்நீங்கிய 
செற்றமில்லது 
சென்றபின்னவள்‌ 
சென்றவர்புனலி 
சென்றவாதுவர்‌ 
சென்றனன்பருதி 
சென்றுவேந்தன த்‌ 
சென்னியினெ ற்றி 
டுசன்னியைந்து 


கே 


சேணிடைச்சுந்தர 
சேணிடைச்சிகரம்‌ 
சேர்தலோடுமச்‌ 

சேர்ந்துமுக்கணான்‌ 


சையம்யாவைக்‌ 
சைமெனப்பணை 


சொ 


சொல்லுமாறுதொமு 
சொல்லுமித்தீர்‌ 
சொற்றஇன்ன 
சொற்றலுங்கூற்று 
சொற்றலுநெட்டு 
சொற்றவத்தடக்‌ 
சொற்றவத்தீர்க்‌ 
சொற்றவிக்கதை 
சொற்றவிக்காதை 
சொற்றவைகலிற்‌ 
சொன்னவிக்கதை 


சோ 


சோணைமாகதி 


846 


சோர்ச்சிபார்‌ த்து 
சோருநீர்‌ அருவி 
சோலைகசூழ்தரு 


ஞா 
ஞாயிருட்சியின்‌ 
ஞாளிமுத்தமிழ்‌ 


த்‌ 
தீக்கணாமூர்த்தி 
தீங்கடற்கிறை 
தீங்குலத்துளோர்‌ 
தஞ்சம்நீியெனப்‌ 
தடங்கொள்காவிரி 
தீண்டினற்றமியேன்‌ 
தணப்பில்சுந்தர 
தணவுதலரிய 
தீத்தம்பேரினால்‌ 
தந்தகோவணத்‌ 
தந்திபோற்றிய 
தீந்திரில்யாழ்‌ 
' தம்பிரான்புக 
தம்பிரானருளா 
தமரவேலைகணை 
தமிழ்மணந்தரு 
"தீருமனாுதிய 
-தரைமிசையலகி 
தலவிசிட்டத்தி 
தலவிசிட்டமும்‌ 
தவவினைபுரிதல்‌ 
கீவிப்பார்க்குறு 
தன்னையேகோவண 


தா 
தாரந்தன்னைத்‌ 
தாயைத்தந்தையை 
தாவிலாவங்கவர்‌ 


தாழ்ந்துபோற்றுவ 
்‌ தாளதாமரை 


242 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 


தி 


திக்குகான்‌ கினு 
திங்கட்கண்ணி 
திங்கண்முந்கான்‌ 
திங்கள்மாசு 
திங்கள்மோலி 
திங்களங்‌ கொழு 
திங்களஞ்சடில 
திங்களும்மதியும்‌ 
திசைமுகனினைய 
திருத்தமா தவர்‌ 
திருந்தியகல்வியும்‌ 
திருந்தியவிஞ்சை 
திருப்பணிசெய்வோர்‌ 
திருமலைச்சொக்கி 
திருமலைச்சொக்கிவாழி 
திவ்வியவடிவங்‌ 
திறல்கொள்மன்‌ 


தீ 
தீர்க்கதுண்ட 
தீர்த்தநீர்வாவி 
தீற்றுவெண்சுதை 


து 
துங்கவாரிதி 
துறந்தமேலவர்‌ 
துன்னியஇடப 
துனிவின்மெய்‌ 
துனிவுதீர்க்கு 


தூ 


தூசுல்லனகள்‌ 
தூண்டுவாம்பரி 
தூணமொன்றெழு 
தூமலர்மழை 
தூயகோவணத் தின்‌ 


தெ 
கெண்டிரைக்கடல்‌ 


101 
211 
805 

10 
178 
286 
159 

77 
912 
211 

40 
121 
986 
221 
886 
992 
828 


268 
45 
86 


19 
62 
296 
20 
147 


46 
165 
194 

87 
892 


186 


முதற்‌ குறிப்பு அகரவரிசை 


தெரித்தவிக்கதை 246 
கெள்னாபூந்தரங்கம்‌ 28 
தென்புலத்தவர்‌ 288 
தென்புலத்தவரை 51 
தென்றலஞ்சிறு 29 
தென்றிசை றுனி 108 
தே 
கேசடைப்பசம்‌ 978 
தேவகோட்டம்‌ 240 
தேவதுந்துமி 92 
தேவபாடையிற்‌ 84 
தேவர்கின்னரர்‌ 89 
தேவர்சாரணர்‌ தா 
தேவனுய்க்கொடி 265 
தேன்கணூறிய 91 
தேன்முகத்த 14 
தொ 
தொடங்குகன்ம 188 
தொடுத்ததேன்‌ 158 
தோ 
தோகைபங்கினள்‌ 69 
தோகையன்னவள்‌ 178 
தோட்டிஎம்பூ 8 
தோலடிப்பவளச்‌ 194 
தோற்றமேழென 87 
தோன்றலும்‌ 152 
தோன்றலேயுமது 168 
தோன்றிரிற்றலு 218 
தோன்றிரின்ற 148 
௩ 
நக்கனுரருள்‌ 10 
ஈங்கைகுந்திநல்‌ 174 
ஈங்கைமாரோ தி 98 
'ஈச்சியாதரவா 296 


£ஞ்சராவணை 288 


ஈண்ணுமோர் தலம்‌ 
நம்பன்பஞ்சநத 
நம்பனார் தமை 
நம்பனை யருச்சித்‌ 
கல்லசொற்பொருள்‌ 
நலஞ்செய்கின்ற 
நலஞ்செயும்ஈல்‌ 
கலந்தருகர்சி 
நவமணிமய 
ஈற்றவத்தினீர்‌ 
கறவுமிழ்சோலை 
கன்றுகன்‌ றுநீர்‌ 
நன்னயங்கள்பல 
நனிபெயல்பெயல்‌ 


நா 


நாகர்தம்முலகிற்‌ 
நாகிளம்பிறை 
நாடகக்கணிகை 
நாதன்‌ திவ்விய 
நாந்தகத்திறை 
நாரணன்பகர்ந்த 
கரரதன்செல 
ஈாரதனுமவ்வுரை 
நாலுதிக்கெவரும்‌ 
நாரவலஞ்செழுந்தீவு 
நரவலம்பொன்‌ 
நாவின்பாடலும்‌ 
நாளவனசத்திரு 
காளைமா சிமாமகம்‌ 


நி 
நியமமுற்றி 
நிரர்தரமவுணன்‌ 
நிருதியின்நாக 
நிரையவுலகது 
நிலஞ்செய்மாதவ 


நிலத்துவாலூன்றி 
நிலம்புகழ்பொன்னி 


848 


நிற்றலுங்கமளப்‌ 
, நிற்றலுங்கும்ப 

நிற்நலும்‌ஏறும்‌ 

நிற்றலுமவனை 


நீங்கிமூன்‌ a 
நீங்கியந்தணர்‌ 
நீடும்பாரில்‌ 
நீதியான்முற்று 
நீபமல்கியநீள்‌ 
நீர்த்தடம்பணை 


நே 


நேசமுற்றுயர்‌ 
கேர்க்தபின்னர்க்‌ 


நோ 


நோக்கியங்கண்‌ 


ப 


பகைத்தனன்‌ தருக்கி 
பங்கயத்தவிசிலி 
பங்கயத்தவிசின்மேய 
பங்கயத்தவிசின்மேலோ 
பச்சிளவேய்போ ற்‌ 
பஞ்சமுத்தினும்‌ 
படர்ந்துசென்று 
படித்தவிச்சரிதந்‌ 
படுங்குடிலதனுட்‌ 
படைப்புப்பூண்டு ழல்‌ 
பண்டங்கள்பகர 
பண்டுமேவியபிரம 
பண்டைச்சதுர்மறை 
பண்டையொரு 
பண்பயிலுமேழிசை 
பத்திசெய்மணிப்‌ 


198 
162 
838 
192 


248 
18 
390 
128 
69 
94 


259 
185 


248 


815 
814 
155 
198 
216 

10 
269 
288 
270 

86 
211 
205 
281 
160 
180 

29 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 


பத்திவந்துபணை த்தெழ 
பரசிவனருனின்‌ 
பரம்பரன்‌ றனை 
பரமனாதிரைநன்‌ 
பரவுகுக்திதன்‌ 
பரவுதீம்புனற்‌ 
பரவுமதடம்‌ 
ப்ரவுவெண்காட்டின்‌ 
பரவைமன்னவன்‌ 
பரவையேழையும்‌ 
ப்ரூகுவாரிற்பரன்‌ 
பருவமாயிரங்‌ 
பருவமாறுந்தம்‌ 
பரையாகி 
பலிகவர்ந்துபட 
பலியைவீழ்த்து 
பவுடிகோத்திரம்‌ 
பழங்கொள்பண்டி 
பள்ளநீர்ப்புணரி 
பள்ளகோக்கியபுனல்‌ 
பளிங்குபோழ்ந்தடுக்கிய 
பற்பலபருவ 
பறத்தல்செய்கலா 
பன்னகமெடுத்த 
பள்னசாலை 
பனிச்செழுந்துணர்‌ 


பா 


பாசவேரறியும்‌ 
பாசிழைச்சுமதி 
பாசிழைப்பரவை 
பாட்டளிதுதைந்தன 
பாடினுன்‌ மறை 
பாதிமாமதி 
பரந்தளாபரணம்‌ 
பாயிருள்பருகி 
பாரும்விண்ணும்‌ 
பாலலோசனனே 
பாலின்மாகதி 


67 
292 
181 
268 

68 
284 
144 
275 
186 
165 

11 

89 

16 


232 
260 


முதற்‌ குறிப்பு அகரவரிசை 


பாவகன்றிசை 
பாவபுண்ணிய 
பானைவாய்க்கமுகு 


பி 


பிஞ்சமாமதியம்‌ 
பிடுங்கலோடும்‌ 
பிரமதீர்த்தந்‌ 
பிறப்பவாயிரம்‌ 
பிறமனைகயந்த 
பிறர்தொடுத்த 
பிறர்மனை விழைக்‌ 
பிறன்பழிகூறும்‌ 
பிறைமுடித்த 
பின்னர்வேட்டுவ 
பீள்‌&ையன்‌ எவன்‌ 


பு 
புக்கநான்முகத்‌ 
புகுதலோடுந்தன்‌ 
புடைதவழ்மதி 
புத்திரன்நிமித்தம்‌ 
புக்தியாரப்‌ 
புயலெனக்கறுத்த 
புரிந்ததிவினை 
புருவகாப்பணிற்‌ 
புல்லீதாய 
புல்லியகருகும்‌ 
புள்ளுலாவுமலர்‌ 
புற்றிடங்கொண்ட 
புனமயிலாடல்‌ 


ழ்‌ 


பூசகாளுறும்‌ 
பூசல்வண்டுமு 
பூச்வெண்ணீறு 
பூத்தகோங்கமும்‌ 
பகிகண்டிகை 


268 
60 
24 


பூமலர்ந்தபுது 
பரணப்பொருள 
பூரித்தமுனியை 
பூவைவண்ணன்‌ 


பெ 


பெண்ணலங்‌ 
பெற்றதாமரை 
பெற்றபின்னரென்‌ 
பெற்றிகூர்மாகத்‌ 


பே 


பேதையேன்மதித்‌ 
பேறுபூத்தபிற 


பொ 


பொங்குநீடொளி 


பொங்குநீர்ப்பொன்னி 


பொருவேலைக்கடல்‌ 
பொற்றராசனைய 
பொன்விளை கழனி 
பொள்றிரண்டனை 
பொன்னந்தாள 
பொன்னலரிதழி 
பொன்னித்தென்‌ 
பொன்னிமாந௩திக்‌ 
பொன்னிமாநதி 
பொன்னுலாங்கொ 
பொன்துலாம்ஈம்‌ 
பொன்னெடுஞ்‌ 


போ 


போதுலாவும்‌ 
போந்தவேட்டுவ 
போற்றிறிற்றலும்‌ 
போற்றிவந்திடும்‌ 
போற்றுகேதாரத்‌ 
போற்றுஈற்றரு 


0711] 


922 
118 
162 

67 


165 
205 
167 
202 


550 


மக்களில்லாத 
மகதயாழ்முனி 
மகரத்திங்களின்‌ 
மகிழடியிற்றவம்‌ 
மங்கலப்பெருக்‌ 
மங்கைபங்குடைய 
மங்கைபாகற்‌ 
மட்டகலுக்‌ 
மடல்விரிக்தலர்‌ 
மடுத்துநோக்கிய 
மண்டதின்தூம 
மணக்கும்‌ஓதியர்‌ 
மணந்துவாழ்வன 
மணமலி2சாலை 
மணவினைமுடித்த 
மணவினைமுற்றிய 
மதந்தவிர்ந்தனை 
மதுரையிற்பொற்று 
மந்தரப்பொருப்பை 
மந்தராசலம 
மந்தாரடறுந்‌ 
மந்திரத்தொகை 
மரணகாலத்தினும்‌ 
மருங்குவீழ்திரை 
மநவுதையமாவாசி 
மலர்மிசையுறை 
மற்புயத்திகல்‌ 
மறிகடற்கிறை 
மறுவில்வெண்‌ 
மறுவிலாமதி 
மறையிற்புகல்‌ 
மறையொ லிவளமனை 
மன்னன்சொற்றலும்‌ 
மன்னுஞ்சிவக்குறி 
மனமொழிமெய்கள்‌ 


மா 


மாக்கடற்புவி 
மாகமாதத்தினில்‌ 
மாகயிலாயரீள்‌ 
மாங்குயிற்குலம்‌ 
மாசித்திங்களின்‌ 
மாசிநற்றிங்‌ 
'மாசிரன்மகத்‌ 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 


மாதபோதனர்‌ 
மாதமொன்றவன்‌ 
மாதராள்மணி 
மா தவர்குறுமுனி 
மார்கழிமதி 
மாளவதேச 
மாளவமதனிற்‌ 
மானினங்களும்‌ 
மானுடச்சிவ 


மி 


மிக்ககார்த்திகை 
மிக்க£ீரிலா 
மிக்கவித்தீர்த்த 


மீ 
மீண்டுதன்பதி 


ம 


முட்டுமாறின்றி 
முண்டகத்தவிசி 
முண்டகாசனன்‌ 
முண்டகாசனன்முறை 
முத்தநீள்வடம்‌ 
முத்தமணிமுக 


' முத்தமாலையும்‌ 


முத்தவெண்மணி 
முத்திறன்முனி 
முந்தைகாளின்‌ 
முப்புரிநூலிஜோர்‌ 
மும்முறைவலங்‌ 
மூரணின்மிக்க 
முருகனூர்‌ தி 
முள்ளரையமுரளி 
முன்னராற்றிய 


மூ 


மூர்க்கரேனு 
முலகாரணனாம்‌ 
முலகாரணனே 
மூலவான்பல 
மூவாமுதலே 
மூன்றுமாளவண்‌ 


288 
995 
181 


886 


முதற்‌ குறிப்பு அகரவரிசை 


மே 


மேடமாதத்தினில்‌ 
மேதகுசிறப்பின்‌ 
மேயந௩ம்மாற்றலும்‌ 
மேருமால்வரைச்‌ 
மேருமால்வரைப்‌ 
மேலைநாட்புரிந்த 
மேவிநான்முகன்‌ 
மேவியங்கவ 
மேவுகார்த்திகை 


மை 


மைக்கட்கொடி 
மைந்தர்‌ நீபெறும்‌ 
மைந்தரைவாக்கும்‌ 
மைந்துடையவுணர்‌ 
மையல்மும்ம த 


மொ 


மொழிந்தவிக்கதை 


வ 


வச்சிரமிழைத்தன 
வஞ்சுளேசுர 
வடாதுகேதாரம்‌ 
வண்டுழாயணி 
வண்டுமுகோதை 
வண்ணமைந்து 
வண்ணவன்பவள 
வந்தசூதமாமுனி 
வந்தடைந்தருள்‌ 
வந்தமால்பிரம 
வந்தயாழ்முனி 
வந்தவ்வேட்டுவத்‌ 
வந்தவள்‌ பிரம 
வந்தவனாங்கு 
வந்துநீதமியனே 
வந்துவ 'னவர்‌ 
வந்துவைகிய 
வயங்கலம்புச 
வரியுடல்நாக 
வலங்கொண்டன்ன 
வலம்புரித்தடக்கை 


818 


வழங்கலோடும்‌ 
வழுவில்வென்றி 
வழுவிலாஎண்வகை 
வள்ளலாருகந்த 
வளப்பமார்நல்லூர்‌ 
வளவர்‌ தம்பெரு 
வளிதடவரினும்‌ 
வளைகடலாடை 
வளையறையனைய 
வன்பராய்முருடு 
வன்னமைந்தோ தி 


வாகைமாயனு 
வாகையுந்திருவும்‌ 
வாசவார்குழல்‌ 
வாணீவானத்தில்‌ 
வாயுதிக்கினில்‌ 
வாயுவாற்றலும்‌ 
வாயுவேகத்தான்‌ 
வார்கடற்புவி 
வாருமின்நீவிர்‌ 
வாலகில்லிய 
வாலஞாயிற்றின்‌ 
வாளராவரசு 
வானநாட்டின 
வானளப்பன 


வானினின்றும்‌ 


வி 


வீடமாரமுதா 
விடர்பலரோடு 
விடைநெடுங்கொடி 
விண்ணந்தாவும்‌ 
விண்ணம்நீங்கி . 
விண்ணம்புவி 
விண்ணவர்‌ தமக்கு 
விண்ணினுமகன்ற 
விண்ணுலகிழிந்து 
விண்ணுளோர்கள்‌ 
விதித்துமாதுநீ 
விதுச்சிலாவட்டம்‌ 
விந்தவெற்பை 
விப்பிரனுமண 
விம்மாவிகல்‌ 


$52 


விரவலர்மகுட 
விரிகடற்கிறை 
விரிகலைப்பசும்பொன்‌ 
விருச்சிகத்திங்கள்நாள்‌ 
விருச்சிகத்திங்களின்‌ 
விரும்புவெள்ளி 
விரைகொள்தாமரை 
விரைசெறிந்த 
வில்லும்வாளும்‌ 
வில்லெயினர்தங்‌ 
விலகிவில்லுமிழ்‌ 
விமுத்தவக்கிழவோர்‌ 
விள்ளருஞ்சுருதி 
விளங்கிகாளும்‌ 
விளங்குநீள்குடி 
விளம்புமிக்கதை 


வீ 


வீசுசாமரை 

வீணை த்தவமுனி 
வீணைமாமுனி 
வீணைமாமுனிவிடுத்‌ 
வீதலுஞ்சிவகண 
வீழுமப்பலி 
வீறுசுந்தர 
வீறுபாத்திரத்‌ 
வீறுயாவும்‌ 


வெ 


வெஞ்சரத்தின்‌ 
வெண்டயிர்நறு 
வெண்ணிலாச்‌ 
வெம்பிணியிலா 
வெய்யபேரிரணியன்‌ 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 


வெய்ய போரவுணன்‌ 
வெய்யவேளில்‌ 
வெள்ளவாய்க்கமலம்‌ 
வெள்ளவேலை 
வெள்ளியங்கிரி 
வெள்ளைநீற்றொளி 
வெள்ளைநீறுதம்‌ 
வெள்ளையாளைவிடை 
வெள்ளையாளை 
வெற்பின்‌ மேரு 


வே 


வேண்டுநல்லுணவு 
வேண்டுவததுவே 
வேதநிந்தனை 
வேதப்பொருளாய்‌ 
வேதமேமுதல்‌ 
வேதன்றனையருள்‌ 
வேதனுவிமலன்‌ 
வேதியனும்‌ 
வேந்தர்கேர்‌ 
வேந்தனித்திறம்‌ 
வேரிநகாண்மலர்‌ 


வேனில்வந்திறு 
வை 
வைகல்தோ றுமவ்‌ 
வைகும்நாளிற்‌ 
வைகுமந்தமகா 
வைதவாறுமதி 
வையைமாரதியாடி 


அணிமறுகலங்‌ 


முதற்குறிப்பு அகரவரிசை 


முற்றிற்று 


291 


52 


நல்லூர்ப்புராணம்‌ 
சருக்கங்களின்‌ அகரவரிசை 


அக்கினி தீர்த்தச்‌ சருக்கம்‌ 

அகத்தியர்க்கு மணவாளக்‌ கோலங்‌ காட்டின சருக்கம்‌ 
அமர்நீதிச்‌ சருக்கம்‌ 

எக்கிஞகுத்தச்‌ சருக்கம்‌ 

ஐராவத சாப விமோசனச்‌ சருக்கம்‌ 

கழுகு மோசனச்‌ சருக்கம்‌ 

கிராத மோட்ச சருக்கம்‌ 

கைலாயச்‌ சருக்கம்‌ 

கோபிதாரத்துவாசச்‌ சருக்கம்‌ 

சங்கு கன்னச்‌ சருக்கம்‌ 

சத்தசாகரம்‌ வரவழைத்த சருக்கம்‌ 

சமுத்திரராசன்‌ செப்பேசுரம்‌ பணிந்து மீண்ட சருக்கம்‌ 
சுந்தராசலச்‌ சருக்கம்‌ 

சுமதி காந்தனை அடைந்த சருக்கம்‌ 

தருமசேனச்‌ சருக்கம்‌ 

தீர்க்க துண்டச்‌ சருக்கம்‌ 

தேவர்கள்‌ அருச்சனை புரிந்த சருக்கம்‌ 

நைமிசாரண்யச்‌ சருக்கம்‌ 

பஞ்சாக்கரச்‌ சருக்கம்‌ 

பாயீரச்‌ சருக்கம்‌ 

பிரமதீர்த்தச்‌ சருக்கம்‌ 

பிரமதேவர்‌ அருச்சனை புரிந்த சருக்கம்‌ 

பிரமதேவர்‌ நாரதர்க்குத்‌ தலவிசிட்ட முரைத்த சருக்கம்‌ 
பிரமதேவர்‌ நாரதர்க்குத்‌ தீர்த்த விசிட்ட முரைத்த சருக்கம்‌ 
பிரமதேவர்‌ வரம்பெற்ற சருக்கம்‌ 

மாயவனருச்சனைச்‌ சருக்கம்‌ 

வீதிவிடங்கச்‌ சருக்கம்‌ 


